ததும் வா 


வல்லம் தலபுராணம் 


தஞ்சாவூர் 


வல்லம் 


பதிப்பாசிரியர் 
ச . கிருஷ்ணமூர்த்தி 


யாவரும் 


கேளிர் 


STUDIES 


WTERNATIONAL 


TAMIL 


INSTITUTE 


OF 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 


வல்லம் தலபுராணம் 


பதிப்பாசிரியர் 
கிருஷ்ணமூர்த்தி 


ச 
. 


STUDES 


TERAVATICALL 


Smut 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 


INTERNATIONAL INSTITUTE OF TAMIL STUDIES 

இரண்டாம் முதன்மைச்சாலை 
மையத் தொழில்நுட்பப்பயிலக வளாகம் 

தரமணி , சென்னை - 600113 


BIBLIOGRAPHICAL DATA 


Title of the Book 


Vallam Talapuranam 


Editor 


S. Krishnamoorthy 
Archaeological Officer ( Retd .) 
State Archaeology 
Tamilnadu Government 
Chennai 


Publisher & 


International Institute of Tamil Studies 
II Main Road , C.I.T. Campus 
Chennai - 600 113 
Ph : 22542992 


Publication No. 


711 


Language 


: 


Tamil 


Edition 


First 


Year of Publication 


: 


2011 


Paper Used 


: 


18.6 Kg TNPL Maplitho 


Size of the Book 


: 


1/8 Demy 


Printing type used 


: 


10 Point 


No. of Pages 


: 


viii + 464 


No. of Copies 


: 


1200 


Price 


: 


Rs. 200 / - (Rupees Two Hundred Only ) 


Printed by 


ABI Off Set 
Old No.26 , New No.57 , Thayar Sahaib Street 
Mount Road , Chennai - 600 002 


Subject 


: 


A study of Vallam , a place ofHoly shrine 


பேரா . முனைவர் கரு.அழ. குணசேகரன் 
இயக்குநர் 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
சென்னை - 600 113 

அணிந்துரை 
வல்லத்து ஏகௌரி வடக்கு பார்த்த செல்வி 
நீலி கபாலி நிரந்தரதோர் பஞ்சாட்சரி 

நாலு மூல சௌந்தரியே நாயகியே வாருமம்மா 
எனும் வல்லம் பகுதியில் வாழும் நாட்டுப்புற மக்கள் பாடும் பாடல் 
வழியே ‘ வல்லம் குறித்த பதிவு இந்நூலுள் சுட்டப்படுகிறது . 
வல்லத் துடையார் கரிகால் சோழீசுவரம் உடையார் கோயில் 
எனக் ( ப . 12 ) கல்வெட்டுப் பதிவும் சுட்டுகிறது . பாண்டியநாடு , 
சோழநாடு என இவ்விரு நாட்டுக்கும் மையமான எல்லைப் பகுதி 
வல்லம் இருந்துள்ளமையை இந்நூல் வழி அறிய முடிகிறது . 
வல்லம் குறித்துத் தலபுராணம் பாடப்பட்டுள்ளது . இதற்கு 
அந்தணர் ஒருவர் உரை எழுதியுள்ளார் ( ப .55 ), செப்பேடு ஒன்றும் 
வல்லம் குறித்துப் பதிவு செய்துள்ளது . 

நாயக்கர் , அந்தணர் , இசுலாமியர் ஆகியோரின் ஒற்றுமை 
குறித்தும் இச்செப்பேடு பேசக் காண்கிறோம் . 1847 இல் மழையின்றி 
வறட்சி ஏற்பட்டது . 1848 இல் திருச்சி முதல் அதிராம்பட்டிணம் 
வரை வல்லம் வழியே சாலைப் போக்குவரத்து ஏற்படுத்தத் 
திட்டமிடப்பட்டிருந்ததாக ஆவணம் குறித்துள்ளது ( ப .58 ) . 
மேற்குறித்த பல செய்திகளை இந்த நூலாசிரியர் இந்நூலில் 
அறியத் தருகிறார் . அருளானந்த பரதேசி கிறித்துவ மதத்திலிருந்து 
சைவமதத்திற்கு மாறி வந்தவர் வல்லத்தில் தங்கிப் 
மூலிகைகளைத் தேடியும் 

தேடியும் இரசவாத வித்தையை அறிய 
முற்பட்டோருமாகத் தன் வாழ்நாளைக் கழித்துள்ளார் . இவரது 
நண்பர் ஏகாம்பரம் பிள்ளையின் மகனான பழனிச்சாமிப் பிள்ளை 
வல்லம் தல புராணத்தைப் பதிப்பித்திடக் காரணமாய் 

ருந்துள்ளார் . தஞ்சை மாவட்டத்தில் வல்லம் எனும் ஊர் 
இருந்ததைப் போல நாகை மாவட்டத்திலும் வல்லம் , படுகை 
என்னும் ஊர்களும் செங்கல்பட்டு எனும் ஊரிலும் வல்லம் எனும் 
பெயருடைய ஊரும் உள்ளன . அறிஞர் ரா.பி. சேதுப்பிள்ளையின் 
கூற்றுப்படி எந்த ஊர்கள் பல கோட்டைகளைக் கொண்ட தலை 
நகரங்களாக இருந்துள்ளன என்பதை அறிய முடிகிறது . 
மேற்குறித்த வல்லம் பற்றிய பல்வேறு வரலாற்றுச் 
சான்றாதாரங்களை எடுத்துக்கூறி வல்லம் தலபுராணம் குறித்து 
இந்நூல் விரிவாகப் பேசுகிறது . பாயிரச் சருக்கம் தொடங்கிக் 


பல 


கௌதமச் சருக்கம் அகலிகைச் சருக்கம் , கபில மந்திர சருக்கம் , 
வல்லமாள் நகரச் சருக்கம் எனுமாறு பல சருக்கங்களைக் 
கொண்டுள்ள இந்த வல்லம் தலபுராணம் ஒவ்வொரு சருக்கத்தின் 
முடிவிலும் சுருக்க விளக்கங்கள் தரப்பட்டுப் பல வரலாற்று 
ஆதாரங்களைக் 

கொண்டு அமைவதோடு கூடுதல் 
விளக்கங்களையும் கொண்டு அமைகின்றது . இந்நூல் இருபதாம் 
நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு புதிய காவியம் எனச் 
சொல்லத்தக்க வகையில் அமைந்துள்ளது . வரலாற்றுக் 
குறிப்புகளுடன் செய்யப்பட்ட இந்தத் தலபுராணம் பிற 
தலபுராணங்களிலிருந்து எப்படி வேறுபடுகின்றது என ஆய்வு 
செய்ய இடமளிக்கிறது . 

இந்நிறுவன வளர்ச்சிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து 
வருவதோடு தம் தனிப்பட்ட அக்கறையைக் காட்டி வரும் இந்து 
சமய அறநிலையம் மற்றும் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டுத் 
துறை அமைச்சர் மாண்புமிகு சுப . சண்முகநாதன் 
அவர்களுக்குத் தமிழுலகம் என்றும் நன்றிக் கடன்பட்டுள்ளது . 

நிறுவனச் செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்துவரும் 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையம் மற்றும் செய்தித் துறை அரசுச் 
செயலாளர் திரு.து . நா . இராமநாதன் இ.ஆ.ப. அவர்களுக்கும் 
நன்றி . 

இந்நூலை அழகுற அச்சிட்டுத் தந்த அபி அச்சகத்தாருக்கு 
எம் பாராட்டுகள் . 


இயக்குநர் 


முன்னுரை 


கோயில்களுடன் தொடர்புடைய தலபுராணங்களைத் 
தமிழகத்தில் நூற்றுக்கணக்கில் நம்முன்னோர் ஓலைச்சுவடிகளில் 
எழுதி வைத்துள்ளனர் . அச்சுவடிகளை நகல் செய்து 19 ஆம் 
நூற்றாண்டிலும் 20 ஆம் நூற்றாண்டிலும் தமிழறிஞர்கள் 
பதிப்பித்து வந்துள்ளார்கள் . எனினும் இன்னமும் அச்சேறாத 
தலபுராணங்கள் நூற்றுக்கணக்கில் உள்ளன . இச்சூழலில் தஞ்சை 
மாவட்டம் வல்லம் தலபுராணம் தற்போது அச்சிடப்படுகிறது . 

இந்நிறுவனத்தின் இயக்குநர் திரு. கரு.அழ. குணசேகரன் 
அவர்கள் ஆழ்ந்த புலமையுடன் செயல்திறன் மிக்கவராக விளங்கி , 
தமிழன்னைக்குப் பெருந்தொண்டாற்றி வருகிறார் . தமிழ் 
மொழியில் பல்வேறு துறைகளுக்கான நூல்கைைள அறக் 
கட்டளைச் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் , அச்சிடப் படாமல் 
இருக்கும் ஓலைச்சுவடிகளைப் பதிப்பிப்பதின் மூலமாகவும் 
தமிழ்ப்பணி ஆற்றிவருகிறார் . இதுவரை யாரும் புத்துரை 
எழுதாமல் இருந்த பதிற்றுப்பத்து என்ற சங்கப்பனுவலுக்குப் 
புத்துரை எழுதி அண்மையில் பதிப்பித்து அறிஞர்களால் 
பாராட்டப்பட்டு வருகிறார் . அனைவரிடமும் அன்பும் அறிஞர் 
மாட்டு மதிப்பும் வைத்திருக்கும் பேராசிரியர் குணசேகரன் 
அவர்கள் சில மாதங்களுக்கு முன் நான் ஆற்றிய இராசேந்திர 
சோழன் 

வெளியிட்ட எசாலம் செப்பேடுகள் பற்றிய 
அறக்கட்டளைச் சொற்பொழிவை நூலாக வெளியிட்டார் .. 
தற்போது சுவடி பதிப்பித்தல் என்ற வகையில் என்னுடைய வல்லம் 
தலபுராணத்தை வெளியிடுகின்றார் . வல்லம் தலபுராணப் 
பாடல்கள் மட்டும் இன்றி வல்லம் என்ற ஊர் வரலாறு , 
கோயில்கள் , அகழாய்வு , செப்பேடு எனப் பன்முக ஆய்வினை 
மேற்கொண்டு மிக விரிவாக இந்நூலைத் தயாரித்துள்ளேன் . 

வல்லம் நகரில் தமிழ்ப் பல்கலைக்கழகம் அகழாய்வு 
மேற்கொண்டு விரிவாக ஆங்கிலத்தில் அகழாய்வு அறிக்கையை 
வெளியிட்டுள்ளது . அந்த நூலில் இடம்பெற்றுள்ள நிழற்படங்கள் 
சிலவும் இந்நூலில் நன்றியுடன் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டன . 
கல்வெட்டறிஞர் திருமதி ஆ . வசந்த கல்யாணி பதிப்பித்த 
தஞ்சைவட்டக் கல்வெட்டுகள் என்ற நூலில் இருந்து வல்லம் 
குறித்த கல்வெட்டுகள் இந்நூலின் ஆய்வுக்குப் பயன்படுத்திக் 


என் 


கொள்ளப்பட்டன . இதற்காகத் தொல்லியல் துறைக்கு என் 
நன்றியினைத் தெரிவித்துக் கொள்கிறேன் . 

இந்நூலின் 
மேலட்டைக்காக நிழற்படமெடுப்பதில் எனக்குத் துணையாக 
இருந்த கல்வெட்டாய்வாளர் திரு. சம்பத் மற்றும் பயிற்சி மாணவர் 
( 2008 ஆம் ஆண்டில் படித்தவர்கள் )களுக்கு என் பாராட்டினைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . இந்த நூலினைச் செம்மையாகப் 
பதிப்பிக்க ஆலோசனை கூறியதுடன் பிழைதிருத்தம் செய்த 
முனைவர் தசரதன் அவர்களுக்கு 

நன்றியினைத் 
தெரிவித்துக்கொள்கிறேன் . 

வல்லம் தலபுராணத்தை அச்சு நூலில் பார்க்க விழைந்து 
சுவடியை வழங்கிய திரு . கோவிந்தசாமி அதனைப் பார்க்காமலே 
அமரர் ஆகிவிட்டார் . அவருடைய ஆன்மா தற்போது அச்சு 
நூலைப் பார்த்து மகிழும் என்று கருதுகிறேன் . என்னுடைய 
பல்லாண்டு விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் வல்லம் 
தலபுராணத்தை வெளியிடும் இயக்குநர் பேராசிரியர் முனைவர் 
கரு . அழ . குணசேகரன் அவர்களை நன்றிப் பெருக்கோடு வணங்கி 
என் நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கிறேன் . 


ச . கிருஷ்ணமூர்த்தி 


பொருளடக்கம் 


பக்கம் 


1. 


அணிந்துரை 
முன்னுரை 
வல்லம் வரலாறு - ஓர் அறிமுகம் 
வல்லத்தில் உள்ள கோயில்களின் 
பெயர்களும் நீர் நிலைகளும் வரலாறும் 


1 


2 . 


4 


3 . 


வல்லம் கோயில்கள் 


7 


4 . 


5 . 


6 . 


வல்லம் அகழாய்வு 

26 
வல்லம் தலபுராணச் சுருக்கம் 

28 
வல்லம் தலபுராணத்தில் 
முனிவர்களும் தேவர்களும் 

49 
வல்லம் தலபுராண ஆசிரியரும் தலபுராணத்தைப் 
பதிப்பிக்க முயன்ற ஆசிரியரும் 

53 
ஸ்ரீ கண்ட சோழன் 

60 
வல்லம் செப்பேடு 

63 


7 . 


8 . 


9 . 


68 


10 . 


75 


11 . 


12 . 


அருளானந்த பரதேசி 
வல்லம் தலபுராணம் மூலமும் உரையும் 
பாடல் முதற் குறிப்பகராதி : சருக்க எண்ணும் 
பாடல் எண்ணும் 
நிழற்படங்கள் 


447 


453 


1. வல்லம் வரலாறு 


ஓர் அறிமுகம் 


தமிழ்நாட்டில் வல்லம் என்ற பெயரில் பல ஊர்கள் 
உள்ளன . முக்கியமாக வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருவலம் 
எனப்படும் தீக்காலி வல்லத்தையும் தஞ்சையருகே உள்ள 
வல்லத்தையும் சுட்டலாம் . பாண மன்னர்கள் பல அற்புதங்கள் 
நிகழ்த்திய திருவலம்போல் தஞ்சை வல்லமும் விளங்குகிறது . 

தஞ்சை வல்லம் , சங்ககாலச் சோழ மரபினர்களின் 
பேரூர்களுள் ஒன்றாகும் . திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் 
கோச்செங்கணானுக்குப் பிறகு அரசு புரிந்த மன்னனாக நல்லடி 
என்பவன் குறிக்கப்படுகிறான் . இம்மன்னன் வல்லத்தில் இருந்து 
அரசாண்டுள்ளான் . 

நற்றேர்க் 
கடும்பகட்டி யானைச் சோழர் மருகன் 
நெடுங்கதிர் நெல்லின் வல்லங் கிழவோன் 

நல்லடி யுள்ளா னாகவும் ( அகம் . 356 ) 
எனவரும் பரணர் பாடலும் , நல்லடியைக் குறிப்பிடும் . 
இப்பாடலை நோக்கும்போது வல்லம் என்னும் இப்பேரூர் 
மருதநில வளமுடையதாகவும் சோழமன்னர் 

அரசு 
வீற்றிருத்தற்குரிய 

அரண் 

( பாதுகாப்பு ) உடையதாகவும் 
விளங்கியமை நன்கு புலனாகிறது . மருகன் என்பதை மருமகன் 
என்று குறிப்பிடுவதைவிட வழித்தோன்றல் எனலாம் . 
முத்தரையர் 

சங்க கால மன்னர்கள் வீழ்ச்சிக்குப் பிறகு தமிழகத்தைக் 
கைப்பற்றிய களப்பிரர் ஆட்சியில் சோழநாடு , பாண்டிய நாடு 
மற்றும் தொண்டை நாடு இருந்தன. தமிழகத்தின் தெற்கே 
பாண்டியரும் வடக்கே தொண்டை நாட்டில் பல்லவரும் 
களப்பிரரை வெற்றிகொண்டனர் . சோழநாடு , பல்லவரின் 
ஆட்சிக்குட்பட்டதாக மாறியது . பல்லவரின் கீழ் முத்தரையர் 
என்ற சிற்றரசர் தஞ்சை , வல்லம் , செந்தலையுள்ளிட்ட 
சோழநாட்டின் ஒரு பகுதியை விசயாலய சோழனுக்கு முன்பு 


2 


ஆண்டனர் . 

வல்லம் என்ற ஊர் 

முத்தரையர்களின் 
தலைநகரங்களுள் ஒன்றாக விளங்கியது . வல்லத்தில் இருந்து 
ஆட்சி செய்த முத்தரையர் வல்லமாண்டார் என அழைக்கப் 
பட்டனர் . வல்லமாண்டார் மரபினரே வல்லத்தரசு என்று 
தற்போது வழங்கப்படுகின்றனர் . முத்துராசா என்ற பிரிவினரே 
முத்தரையர் என்று கூறுவர். 


வல்லம் பெயர்க்காரணம் 


அகநானூறு 356 ஆம் செய்யுளிலும் , செந்தலைக் 
கல்வெட்டொன்றிலும் , வல்லம் என்ற பெயரைக் காண்கிறோம் . 
பராந்தகனுடைய நாற்பதாம் ஆட்சியாண்டு சாசனத்தில் வல்லம் 
என்ற பெயரைப் பார்க்கிறோம் . பிற்காலச் சோழர், பாண்டியர் , 
நாயக்கர் , ஆங்கிலேயர் ஆகியோருடைய கல்வெட்டுகள் மற்றும் 
ஆவணங்களில் வல்லம் என்ற ஊர்ப் பெயரைக் காண்கிறோம் . 
வல்லம்புராணம் என்ற பெயரில் கிபி .1799 இல் ஒரு தலபுராணம் 
பாடப்பட்டது. 

இப்புராணக் கருத்துப்படி ஸ்ரீகண்டன் என்ற 
சோழ மன்னனின் மனைவியும் காலகண்ட சோழ மன்னனின் 
தாயுமான வல்லம்மாள் பெயரில் வல்லம் ஏற்பட்டதாக 
அறிகிறோம் . 

சங்க நூலான அகநானூறு நூலிலேயே வல்லம் என்ற 
பெயர் உள்ளதால் புராணத்தில் வரும் வல்லம்மாள் பெயரில் 
இவ்வூர் ஏற்பட்டிருக்க வழியில்லை. அவ்வாறே பராந்தகன் 
மகளான வீரமாதேவியை மணந்த வல்லவரையனையோ 
இராசராசன் தமக்கையை மணந்த வல்லவரையனையோ 
பாண்டிய மன்னன் ஸ்ரீவல்லபனையோ வல்லம் என்ற இவ்வூர்ப் 
பெயருடன் தொடர்புபடுத்துதல் தேவையில்லை. சொல்லின் 
செல்வர் ரா.பி. சேதுப்பிள்ளை அவர்களின் கருத்துப்படி 
அரணுடைய ஊர் வல்லம் என்பது பொருத்தமாக உள்ளது . 
தஞ்சை மாவட்டத்திலேயே வல்லம் என்ற ஊர் , உயர்ந்த 
பீடபூமியாக விளங்குகிறது . இந்திரகீலப்பருவதம் என்றும் இவ்வூர் 
அழைக்கப்பட்டதாகத் தலபுராணத்தின் மூலம் அறிகிறோம் . 
வல்லத்தின் தென்புறம் அகழியும் அதனைக் கடக்க ஒரு சிறிய 
பாலமும் உள்ளன. 


தஞ்சை வல்லம் மட்டுமின்றி வேலூர், திருவண்ணாமலை, 
காஞ்சீபுரம் , விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள வல்லம் 
பெயரில் 

கூடிய ஊர்கள் மலையையொட்டி 
அரணுடையவையாகவே உள்ளன . 


என்ற 


வல்லம் தலபுராணம் 


3 


- 


- 


ஊரமைப்பு 

தஞ்சாவூர் நகருக்கு மேற்கில் , திருச்சி செல்லும் 
நெடுஞ்சாலையில் அதாவது தஞ்சையிலிருந்து 12 கி.மீ. தூரத்தில் 
வல்லம் அமைந்துள்ளது . ஊரைச்சுற்றி ஆங்காங்கே காடுகள் , 
குன்றுகள் காணப்பட்டாலும் வடக்கிலும் தெற்கிலும் 
குடியிருப்புகளும் , கோயில்களும் , குளங்களும் உள்ளன . வல்லம் 
வடக்குச் சேத்தி , தெற்குச் சேத்தி , 

வல்லம் 

புதூர் , 
ரெட்டிப்பாளையம் ஆகிய ஊர்கள் வல்லத்தையொட்டி 
அருகருகே உள்ளன . கோட்டை மேடாக இருந்த பகுதி , இன்று 
பெரியார் மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் தொழில்நுட்பக் 
கல்லூரியாக மாறி உள்ளது .. இந்நூல் ஆசிரியர் ஆய்விற்குச் 
சென்றபோது கோட்டைமேடும் அகழியும் இருந்தன . வல்லம் 
கோட்டை முத்தரையரால் கட்டப்பட்டுப் பிறகு சோழர் 
காலத்தில் தஞ்சை தலைநகரமானதால் தன் முதன்மையை 
இழந்தது . எனினும் சோழ மன்னர்களின் 

கருவூலம் 
இங்கிருந்துள்ளது . இராசராசனுடைய தஞ்சைப் பெருவுடையார் 
கோயில் கல்வெட்டுகள் வல்லம் கருவூலத்தைக் குறிப்பிடுகின்றன . 
முதலாம் இராசேந்திர சோழன் கங்கைகொண்ட சோழபுரத்தை 
நிறுவி அதனையே நாட்டின் தலைநகராக்கிய பின்னர் , சோழர் 
படைகளை நிறுத்தி வைக்கும் இடமாக வல்லம் மாறியது . 
விக்கிரம சோழன் கல்வெட்டொன்றில் , வல்லத்துப்படை 
முதலிகளுக்கு ஆணை அனுப்பி வைக்கப்பட்ட விவரத்தை 
அறிகிறோம் . இவ்வாணை குறித்த கல்வெட்டினைப் பின்பு 
காண்போம் . 


ஊரின் சிறப்பு 


வல்லம் என்ற இவ்வூர் , பல சிறப்புகளைத் தன்னகத்தே 
கொண்டு விளங்குகிறது . மழைக்காலத்தில் சரளை , காவிக்கல் 
ஆகியவற்றில் கூழாங்கல் உருண்டைகள் உண்டாக அவற்றைச் 
சாணையில் தேய்த்து இரத்தின வியாபாரிகள் வல்லம் மூக்குக் 
கண்ணாடிகள் செய்வார்கள் . அணிகலன்கள் செய்யப் பயன்படும் 
பளிங்கு அல்லது படிகக்கல் , மதுவர்ணக்கல் , மஞ்சள் வர்ணக்கல் , 
செவ்வந்திக்கல் இங்குள்ள குன்றுகளில் 

குன்றுகளில் கிடைக்கின்றன . 
இங்குள்ள ஒருவகைக் கல் வீடுகட்டப் பெரிதும் பயன்படுகிறது . 
அதனை வல்லம் கல் ( Vallam Stone ) என்பர் . துவரை என்ற 
தானியம் விளைவதற்கேற்ற மண் , வல்லத்தில் உள்ளது . வல்லம் 
துவரை பெயர்பெற்றதொன்றாகும் .? 


2. வல்லத்தில் உள்ள கோயில்களின் 
பெயர்களும் நீர்நிலைகளும் வரலாறும் 


வல்லம் பெரியார் மகளிர் பொறியியல் கல்லூரிக்கருகில் 
நெடுஞ்சாலைக்கு வடக்கில் நரசிம்மர் கோயிலும் , நரசிம்மர் 
கோயிலுக்குள் தேவராசப் பெருமாள் கோயிலும் உள்ளன. 
நரசிம்மர் கோயிலுக்குத் தெற்கில் வச்சிரேஸ்வரர் கோயில் 
உள்ளது . வல்லம் நகரின் நடுவில் சோழீஸ்வரர் கோயில் உள்ளது . 
வல்லத்துக்கு வடக்கில் ஆலக்குடி செல்லும் பாதையில் 
புகழ்பெற்ற ஏகௌரியம்மன் கோயில் உள்ளது . மேற்படி 
கோயில்களே அன்றித் தலபுராணத்தில் சுட்டப்படும் செல்வ 
விநாயகர் , சப்தகன்னியர் , நாக கன்னியர் கோயில்களுடன் 
வேறுசில விநாயகர் கோயில்களும் சுப்பிரமணியர் கோயிலும் 
முத்துக்கண் மாரியம்மன் கோயிலும் , மலைமேல் அய்யனார் 
கோயிலும் , பள்ளத்தூர் அய்யனார் கோயிலும் , அங்காளம்மன் 
கோயிலும் , இராமர் கோயிலும் வல்லத்தில் உள்ளன . 


ஏரியூர் நாட்டுக் கருவுகுல வல்லம் 

என்று 
கல்வெட்டுகளில் கூறியிருப்பதற்கேற்ப வல்லத்தில் 
நீர்நிலைகள் உள்ளன . நரசிம்மப் பெருமாள் கோயிலை ஒட்டி 
உள்ள குளத்தை வெள்ளைக்குளம் என மக்கள் அழைக்கின்றனர் . 
வல்லம் தலபுராணத்தில் இக்குளம் கௌதம தீர்த்தம் எனக் 
குறிக்கப்படுகிறது . 

வச்சிரேஸ்வரர் கோயிலையொட்டிக் கடினமான 
பாறையைக் குடைந்து 
குடைந்து வெட்டப்பட்ட 

வச்சிர 
தீர்த்தமாகும் . வச்சிரம் என்பது இந்திரனுடைய ஆயுதமாகும் . 
அவனால் தோற்றுவிக்கப்பட்டதாகத் தலபுராணம் குறிப்பிடுகிறது . 

வல்லத்தின் வடகிழக்கில் ரெட்டிப்பாளையம் என்ற 
ஊரில் 

ஒரு குளம் உள்ளது . மக்கள் இதனைக் கமணியாங்குளம் 
என்கின்றனர் . வல்லம் தல புராணத்தில் இக்குளம் கபில தீர்த்தம் 
எனக் குறிக்கப்பட்டுள்ளது . கபில முனிவர் ஏற்படுத்திய குளம் 
என்பது ஐதீகமாகும் . 


குளம் 


வல்லம் தலபுராணம் 


5 


குள 


கபில தீர்த்தத்திற்கு அருகில் ரெட்டிப்பாளையம் 
காட்டருகே மந்தாக்குளம் உள்ளது . தலபுராணத்தில் இக்குளம் 
மந்திர தீர்த்தம் எனச் சுட்டப்படுகிறது . 

கௌரியம்மன் கோயிலுக்கு எதிரில் நெல்லிக்குளம் 
அல்லது எல்லைக்குளம் உள்ளது . உண்மையில் எல்லைப் 
பிடாரிக்குளம் என்பதே இவ்வாறு மாறி அழைச்கப்படுகிறது 
எனலாம் . தலபுராணத்தில் இக்குளம் தேவிதீர்த்தம் எனக் 
கூறப்படுகிறது . 

வல்லம் சோழீஸ்வரர் கோயிலுக்கு வடக்கில் சென்றால் 
திட்டமிட்டு நன்கு கட்டப்பட்ட பெரிய குளமொன்றைக் 
காணலாம் . அக்குளம் சமுத்திரக்குளம் என அழைக்கப்படுகிறது . 

மத்தைக் குறிப்பிடச் சமுத்திரம் என வழங்கும் வழக்கம் 
தமிழரிடையே இருந்து வந்துள்ளது . விக்கிரம சோழ 
மகாராசாவினுடைய மனைவியின் பெயர் தியாக சமுத்திரமாகும் . 
இவரின் பெயரில் குளம் ஏற்படுத்தப்பட்டு நாளடைவில் 
சமுத்திரம் என்று பெயர் சுருங்கியிருக்கலாம் . பெயர் 
மட்டுமின்றிக் குளத்தின் அமைப்பும் தொன்மை வாய்ந்ததாக 
இருப்பதால் இக்குளம் பிற்காலச் சோழர் காலத்தில் 
ஏற்படுத்தப்பட்டது எனலாம் . 

அரணியாங்குளம் என்ற பெயரில் வச்சிர தீர்த்தத்திற்கு 
அருகில் ஒரு குளம் உள்ளது . அரண் என்றால் காடு . இன்றுள்ள 
இக்குளம் காட்டையொட்டியே உள்ளது . தொன்மையான 
இக்குளம் நாயக்கர் காலத்தில் குறிப்பாகத் தஞ்சை ரகுநாத 
நாயக்கர் காலத்தில் வெட்டப்பட்டது எனலாம் . 

அரணியாங் குளத்திற்கருகில் ஊரின் தென்பகுதியில் 
உள்ள குளம் ஊருணிக்குளம் என வழங்கப்படுகிறது . மேற்படி 
குளங்கள் தவிர ஊரைச் சுற்றி மேலும் சிறுசிறு குளங்கள் பல 
உள்ளன . 


வல்லத்துக்கு வடக்கில் ஏகௌரியம்மன் கோயிலுக்குச் 
சற்றுத் தூரத்தில் மணிமுத்தா நதி ஓடுகிறது . தலபுராணத்தில் 
இந்நதி போற்றப்படுகிறது . ஏரியூர் என்பதற்கு ஏற்பப் பல 
நீர்நிலைகள் வல்லத்தைச் சுற்றியும் வல்லம் நகரிலும் உள்ளன . 
வரலாற்றில் வல்லம் 

சோழர் காலத்தில் வல்லம் பாண்டிய குலாசனி 
வளநாட்டு ஏரியூர் நாட்டில் இருந்துள்ளது . பிற்காலப் பாண்டியர் 


6 


மற்றும் போசளர் காலத்தில் பாண்டியர் குலபதி வளநாட்டில் 
ஓர் ஊராக வல்லம் இருந்துள்ளது . விசயநகரப் பேரரசர் 
காலத்தில் தஞ்சையிலும் மதுரையிலும் நாயக்கர் அரசுகள் 
உருவானபோது வல்லம் இரு திறத்தார்க்கும் மாறி மாறிச் 
சொந்தமாக இருந்துள்ளது . கிபி .1560 இல் மதுரை நாயக்கர்களால் 
தஞ்சாவூர் நாயக்கர்களுக்குத் திருச்சிக்குப் பதிலாக வல்லம் 
கொடுக்கப்பட்டது . கி.பி .1660 இல் பீஜப்பூர் சுல்தான் 
படையினரால் வல்லம் கைப்பற்றப்பட்டது . அச்சமயத்தில் தஞ்சை 
நாயக்கர் தம் கருவூலத்தை வல்லத்தில் வைத்திருந்தனர் . மீண்டும் 
1666 ஆம் ஆண்டில் மதுரைநாயக்கன் சொக்கநாதன் வல்லத்தைக் 
கைப்பற்றிக் கொண்டான் . " தஞ்சையை நாயக்கரிடமிருந்து 
மராத்தியர் கைப்பற்றியபின் , ஏகோஜியின் மரபினர் தஞ்சாவூரைத் 
தலைநகரமாகக் கொண்டு ஆண்டனர் . ஏகோஜிக்குப் பின் 
பட்டத்திற்கு வந்த ஷாஜி என்ற மன்னர் தம் இறுதிக்காலத்தில் 
துறவியாகித் தவம் மேற்கொண்டு சிவகதி அடைந்த ஊர் 
வல்லமாகும் . மராத்தியர் தஞ்சையை ஆண்ட போது பிரிட்டிஷ் 
கிழக்கிந்தியக் கும்பினியின் மூன்று அதிகாரிகள் வல்லம் நகரில் 
இறந்துள்ளார்கள் . அம்மூவரின் சமாதிக் கல்வெட்டுகளை 
ஆங்கிலத்தில் உள்ளன .10 


பிரிட்டிஷ் படைத்தலைவர் ஸ்மித் என்பவர் வல்லத்தைக் 
கருநாடக நவாப்பிடமிருந்து 1771 இல் கைப்பற்றினார் . எனினும் 
1776 ஆம் ஆண்டில் மராத்திய மன்னர் துளஜாஜியின் ஊராக 
வல்லம் மாறியது . மன்னர் இங்கே தங்கி இளைப்பாறியுள்ளார் . 
1779 இல் மராத்தியரிடமிருந்து ஆங்கிலேயரின் பாதுகாப்பிற்கு 
வல்லம் வந்தது . 1828 ஆம் ஆண்டு முதல் ஆங்கிலேய ஆளுநர்கள் 
குடியிருக்கும் இடமாக வல்லம் விளங்கி வந்துள்ளது . " வல்லத்துக் 
கோட்டையைப் பிடித்தால் தஞ்சாவூர்க் கோட்டை தானே 
வந்துசேரும் , என்ற ஆன்றோர் மொழி ஆங்கிலேயர் காலத்திலும் 
உறுதிப்படுத்தப்பட்டது . மராத்தியர்காலக் கட்டடங்கள் சில 
தற்போதும் உள்ளன . 


3. வல்லம் கோயில்கள் 


வல்லத்தில் உள்ள கோயில்களுள் ஏகௌரியம்மன் 
கோயிலே தொன்மை வாய்ந்ததாகும் . கோயிலில் மூன்று 
கல்வெட்டுகள் உள்ளன . முதல் கல்வெட்டு கி.பி .947 இல் 
வெட்டப்பட்டது . அர்த்த மண்டப நுழைவாயிலில் இக் 
கல்வெட்டு உள்ளது . கல்வெட்டு வாசகம் வருமாறு : 
1 . ஸ்வஸ்திஸ்ரீ மதி 
2. ரையும் ஈழமு 
3 . ங் கொண்ட 
4. கோப்பரகேசரி பன்ம 
5 . ர்கி யாண்டு 40 ஆவது 
6. ஏரியூர் நாட்டு வடகுண 
7. த் துறுப்பாடி துறுப் 
8 . பாடி உடையான் அனந் 
9 , தங்காரியாகிய பராந்தக 
10. முத்தரையன் வல்லத்து 
11. பஷ்டாரகிக்கு வைச்ச நொ 
12. ந்தா விளக்கொன்று ஒன்று 
13. க்கும் இந்நாட்டுப் பாட்டத் 
14. தானான குவாவம் பிரம 
15. னுக்கிறுத்த ஆடு தொண் 
16. ணூற்றாறுங் கொண் 
17. டு சந்திராதித்தவல 
18. மும் நிசதம் உழக்கு 
19. நெய்யட்டுவோமானே 
20. ன் குவாவம் பிரமனே 
27. ன் இவை 
22. பன்மாயேஸ்வர ரெ 


23. க்ஷை . 


8 


முதலாம் பராந்தகன் ஆட்சியின் போது கி.பி .947 இல் 
ஏரியூர் நாட்டு வடகுளத்துத் துறுப்பாடியைச் சேர்ந்த அனந்தன் 
காரி என்பவன் தொண்ணூற்றாறு ஆடுகளைக் குவாவம் 
பிரமனிடம் கொடுக்கிறான் . அனந்தன்காரிக்குப் பராந்தக 
முத்தரையர் என்ற பட்டப் பெயருமுண்டு பிடாரிக்கும் 
முத்தரையருக்கும் நெருங்கிய தொடர்பிருந்ததைச் செந்தலைக் 
கல்வெட்டிலும் காணலாம் . நியமத்தில் சுவரன்மாறன் என்ற 
பெரும்பிடுகு முத்தரையன் மாகாளத்துப் பிடாரிக் கோயில் 
கட்டியுள்ளான் . காலச் சூழலுக்கேற்ப முத்தரையர் , பல்லவர் 
அல்லது பாண்டியர்கீழ்ச் சிற்றரசராக இருந்தது போன்று 
சோழரின்கீழ்ச் சிற்றரசராக இருந்துள்ளனர் . இக்கல்வெட் 
டின்படி , ஓர் அதிகாரியாகப் பராந்தக 

பராந்தக முத்தரையன் 
இருந்துள்ளான் எனலாம் . பராந்தக சோழன் , நங்கவரம் அருகில் 
சாத்தனூரில் பிடாரிக்கோயில் , நடுவிற்சேரியில் ( நல்லிச்சேரி 
என்று தற்போது அழைக்கப்படுகிறது ) காலப்பிடாரிக் கோயில் 
ஆகிய கோயில்களையும் கட்டி உள்ளான் . பிற்காலச் சோழப் 
பேரரசிற்கு வித்தூன்றிய விசயாலயன் 

தஞ்சையில் 
நிசும்பசூதனிக்குத் தனியாகக் கோயில் எழுப்பியுள்ளான் . 
விசயாலயனோ ஆதித்த சோழனோ பராந்தகனோ வல்லம் 
பட்டாரகியை எழுப்பியதாகக் கூறமுடியவில்லை. எனவே வல்லம் 
பிடாரிக் கோயிலை முத்தரைய மன்னர் ஒருவரே கட்டியிருக்க 
வேண்டும் . பராந்தக சோழன் காலத்தில் விளக்குகள் வைத்திருக்க 
வேண்டும் என்பது என் கருத்தாகும் , 

முதலாம் இராசராசனுடைய பதினைந்தாவது 
ஆட்சியாண்டில் இவ்வம்மன் காளாப்பிடாரி கைத்தலைப் 
பூசல்நங்கை என அழைக்கப்பட்டுள்ளாள் . காளி போர்த் 
தெய்வம் என்பதற்கேற்பப் பூசல் நங்கை என்பது பொருத்தமாக 
உள்ளது . நடுகற்களில் பூசல் என்ற சொல் பயின்று வரும் . ( காண்க : 
நடுகற்கள் , ச . கிருஷ்ணமூர்த்தி , 2005 ) 

கோவிராசகேசரி பன்மர்க்கு யாண்டு 15 ஆவது ஏரியூர் 
நாட்டுக் கருவுகுல வல்லத்துக் காளாப்பிடாரி கைத்தலைப் பூசல் 
நங்கை உடையார் விண்ணனேரி பகலிருக்கைப் பள்ளிக் கட்டிலில் 
எழுந்தருளி இருக்கச் சூரலூர் கூற்றத்துச் சூரலூர் கிழவன் கம்பன் 
மணியனான விக்கிரம சிங்கனும் வல்லத்து வேளாளனும் 
விண்ணப்பத்தால் மன்னன் சண்டி தேவிக்குத் தானம் புரிந்ததை 
அறிகிறோம் . சூரலூர் இன்றுள்ள சூரக்கோட்டையாகும் . 
விண்ணனேரி இன்றுள்ள விண்ண மங்கல வெண்ணோடையாக 


வல்லம் தலபுராணம் 


9 


இருந்திருக்க வேண்டும் . இராசராசனுடைய மற்றோர் கல்வெட்டு 
மிகவும் சிதைந்துள்ளதால் செய்தி அறிய இயலவில்லை . 

வல்லம் பட்டாரகி என்றும் காளாப்பிடாரி என்றும் 
கைத்தலைப் பூசல் நங்கை என்றும் வழங்கப்பட்ட இவ்வம்மன் 
ஏகவீரி என்று தலபுராணத்தில் அழைக்கப்படுகிறார் . பிரகதீஸ்வர 
மகாத்மியம் என்ற ஓலைச்சுவடி தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் 
நூலகத்தில் உள்ளது . இதில் அம்மன் பெயர் ஏகௌரியம்மன் 
என்று சுட்டப்படுகிறது. 

ஏகவீரி அம்மன் சிலை சுதையால் ஆனதாகும் . அம்மனின் 
செப்புப்படிமம் முத்துக்கண் மாரியம்மன் கோயிலில் உள்ளது 
தஞ்சாவூர்ப் பெருவுடையார் கோயில் கல்வெட்டுக்களில் வரும் 
ஒரு தேவரடியார் பெயர் ஏகவீரி என்பதாகும் . வல்லம் 
ஏகவீரியம்மன் பெயரை இத் தேவரடியார் பெற்றிருந்தாள் 
எனலாம் . 

ஏரியூர் நாட்டுத் தளிநக்கன் சங்கி என்ற 
தேவரடியாரும் , ஏரியூர் நாட்டுத் தளிநக்கன் மாதேவடிகளும் 
தஞ்சைக் கல்வெட்டுகளில் இடம் பெறுகின்றனர் . இம்மூவரும் 
முறையே தேவரடியார் குடியிருப்புகளில் 7 ஆம் எண் வீட்டிலும் 
33 ஆம் எண் வீட்டிலும் 37 ஆம் எண் வீட்டிலும் வசித்து 
வந்துள்ளனர் . இம் மூவரும் வல்லத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர் . 
( காண்க : தஞ்சைக் கல்வெட்டுகள் , இரா . நாகசாமி , தொ.து. 
சென்னை ) 


ஏகௌரியம்மன் கோயில் சிறிய கோயிலாகும் . எனினும் 
இரண்டு திருச்சுற்று மதில்கள் உள்ளன . முதல் திருச்சுற்றில் கூடிய 
கோபுரம் நன்னிலையில் உள்ளது . 

. 

ஆயின் இரண்டாம் 
திருச்சுற்றில் கூடிய கோபுரம் சிதைந்த நிலையில் உள்ளது 
நாயக்கர் கால முன் மண்டபமும் கோயிலில் 

உள்ளது . 
மண்டபத்தில் விநாயகர் சிற்பமும் சண்டேசுவரர் சிற்பமும் 
இராசராசனுக்கு முந்தைய காலச் சிற்பங்கள் எனலாம் . எனினும் 
இராசராசன் காலத்தியதாகக் கருதப்படும் 

வேறோர் 
சண்டேஸ்வரர் சிற்பமும் இங்குள்ளது . தவிர முருகன் சிற்பங்கள் 
இரண்டு இங்குள்ளன . இவை மிகவும் பிற்காலத்தவை . கோயிலில் 
உள்ள கருவறை அம்மன் சுதையால் ஆனதாகும் . நான்கு அடி 
உயரத்தில் எட்டுக் கரங்களுடன் இவர் உள்ளார் . ஏகவீரியம்மன் 
செப்புத் திருமேனியும் எட்டுக் கரங்களுடன் உள்ளது . பீடத்தில் 
ஐந்து அசுரர்களின் தலைகள் உள்ளன . ( காண்க : கல்வெட்டுக் 
காலாண்டிதழ் , நடன . காசிநாதன் , தொ.து. வெளியீடு ) 


10 


வழியடுமை கொண்ட குமரன் 
உகந்தடுமை சதாசேவை 


என்ற சாசனம் சிலையின் பீடத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது . 
தஞ்சாவூர் நாயக்கர்காலத் திருமேனி 

திருமேனி இது எனலாம் . 
ஏகவீரியம்மன்கோயிலில் 20 ஆம் நூற்றாண்டில் செய்து 
வைக்கப்பட்ட மதுரைவீரன், கருப்பசாமி , காத்தான் , குதிரை 
வீரன் , இலாட சந்நியாசி ஆகியோரின் சிற்பங்களும் உள்ளன . 


வல்லத்தில் இருந்த கல்வெட்டுகளில் கரிகால சோழ 
மாகாளி, எல்லை நம்பிராட்டி என்ற பெயர்களில் காளி இடம் 
பெறுகிறார் . இவைகளும் ஏகௌரியம்மனைச் சுட்டலாம் . 
அல்லது வேறோர் காளி அம்மனாகவும் இருக்கலாம் . 


வல்லத்து ஏகௌரி வடக்குப் பார்த்த செல்வி 
நீலி கபாலி நிரந்தரதோர் பஞ்சாட்சரி 
நாலு மூல சௌந்தரியே நாயகியே வாருமம்மா 


என்ற நாட்டுப்புறப் பாடல் ஏகௌரியம்மனைச் சுட்டுகிறது . 
தலபுராணத்தில் ஏகவீரியம்மன் சருக்கத்தில் அம்மனின் சிறப்புகள் 
47 பாடல்களில் விதந்தோதப்படுகின்றன . 108 நாமங்களும் 
சுட்டப்படுகின்றன . அம்மனுக்குரிய தேவி தீர்த்த சருக்கம் 16 
விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
சோழீசர் கோயில் 


வல்லம் நகரின் நடுநாயமாகச் சோழீசர் கோயில் 
அமைந்துள்ளது . கோயிலைச் சுற்றிலும் சிறிய மதிலுண்டு . சிறிய 
கோபுரத்திலிருந்து தொடர்ந்து மகாமண்டபத்தையும் உள்ளடக்கி 
அர்த்த மண்டபம் வரையில் ஒரு பெரிய மண்டபமுண்டு . 
வரிசைக்கு 8 தூண்கள் வீதம் இரண்டு வரிசையிலும் தூண்கள் 
உள்ளன . இம்மண்டபத்தில் நர்த்தன விநாயகர் கற்சிற்பம் உள்ளது . 
நடராசர் அவர்க்குரிய இடத்திலும் விநாயகரும் தண்டபாணியும் 
தத்தமக்குரிய இடங்களிலும் வீற்றிருக்கின்றனர் . 

அர்த்தமண்டப நுழைவு வாயிலில் மூலகணபதியும் 
தண்டயாணியும் இருபுறமும் காட்சி தருகின்றனர் . கருவறையில் 
சிவலிங்கம் இருப்பினும் போகசக்தி அம்மன் சிலை இல்லை . 
அம்மன் சன்னதி தெற்கு நோக்கியபடி வடதிசையில் உள்ளது . 
சோழீசர் கோயில் சிறியது என்பதால் ஒரே பிரகாரம் . தென்புறக் 


வல்லம் தலபுராணம் 


கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தியும் விமான கோஷ்டத்தில் 
வீணை ஏந்திய தட்சிணாமூர்த்தியும் அருள்பாலிக்கின்றனர் . 
திருச்சுற்றின் மேற்கில் நிருதி மூலையில் க்ஷேத்திர விநாயகர் 
உள்ளார் . இவரையடுத்து வடகோடியில் வாயு மூலையில் 
விசாலாட்சி சமேதரராக விஸ்வநாதர் வீற்றிருக்கிறார் . தேவியர் 
இருவர் புடைசூழ மயில்வாகனரும் காட்சி தருகிறார் . 


வாயுமூலையில் கஜலட்சுமி காட்சிதர எதிரில் யானை 
வாகனமுள்ளது . கருவறை வடக்குக் கோஷ்டமும் மேற்குக் 
கோஷ்டமும் வெறுமையாக உள்ளன . கருவறை விமானத்தின் 
வடக்குக் கோஷ்டத்தில் பிரமாவும் மேற்கில் சங்கு , சக்கரத்துடன் 
விஷ்ணுவும் உள்ளனர் . சண்டீசர் தனிச்சன்னதியில் உள்ளார் . 
ஈசான திசையில் பைரவரும் சூரியரும் நிற்கின்றனர் . இவர்களுக்கு 
வடக்கில் நவக்கிரக சன்னதியும் உள்ளது . 

சோழீசர் கோயிலுக்கு வடக்கில் தனியாகக் கிழக்கு 
நோக்கியபடி முருகர் கோயில் உள்ளது . மூலவர் தண்டாயுதபாணி 
ஆவார் . 


நூலில் 


சோழீசர் கோயிலில் செப்புப் படிமங்கள் பல உள்ளன. 
நடராசர் செப்புப் படிமம் 32 சுடர்களுடன் விளங்க அருகில் 
சிவகாமி உள்ளார் . அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , மணிவாசகர் , 
கணபதி , தேவியருடன் முருகர் , ஆடிப்பூர அம்மன் , சந்திரசேகர 
அம்மன் , பிரதோச நாயகர் , அஸ்திரதேவர் ஆகியோரும் 
அருள்பாலிக்கின்றனர் . இக்கோயில் தற்போது ஊர்நடுவே 
இருந்தாலும் 

முன்னர்க் கோட்டையிருந்த 

பகுதியில் 
இருந்துள்ளது . அப்போது படி எடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் 
வாசகங்கள் தென்னிந்தியக் கோயில் சாசனங்கள் தொகுதி -3 
பாகம் -2 என்ற 

உள்ளன . கல்வெட்டுகளில் 
வல்லத்தூருடையார் என்றும் கரிகால சோழீஸ்வரர் என்றும் 
இறைவன் அழைக்கப்பட்டுள்ளார் . விக்கிரம சோழனுடைய 
9 ஆவது ஆட்சியாண்டில் விக்கிரம சோழவிண்ணகராழ்வாருடன் 
கரிகால் சோழீஸ்பரர் கோயிலுக்கும் நிலத்தானம் 
செய்யப்படுகிறது . நிலம் வழங்கப்பட்ட ஊர் தியாக சமுத்திர 
நல்லூர் ஆகும் . கரிகாலன் என்ற பெயர் ஆதித்த கரிகாலனுக்கு 
இருப்பினும் இரண்டாம் இராசேந்திரனுக்கும் இருந்துள்ளது . 
குலோத்துங்கனுக்கும் இருந்துள்ளது . விக்கிரம சோழனுடைய 
தந்தை குலோத்துங்கனுடைய ஆட்சியில் சோழீசர் கோயில் 
கட்டப்பட்டிருக்கலாம் என்று தோன்றுகிறது . 


12 


மன்னன் பெயர் இல்லாது கோனேரின்மை கொண்டான் 
என்று தொடங்கும் இரண்டு கல்வெட்டுகளின் வாசகங்கள் 
வருமாறு . 


ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்தி கோனேரின்மை 
கொண்டான் பாண்டிய குலாசனி வளநாட்டு ஏரியூர் 
நாட்டு வல்லத்துடையார் கரிகால சோழீஸ்வர 
முடையார் கோயில் தேவ கன்மிக்கு ஸ்ரீமாஹேஸ்வரக் 
கங்காணி செய்வார்களுக்கும் ஸ்ரீகாரியம் செய்வா 
னுக்கும் தார்த்தமாக தேவதான இறையிலி இட நாம் 
நீர்வார்த்து நிலத்துக்கு உடலாக இத்தேவற்கும் 
இக்கோயில் சீகாமக் கோட்டமுடையனாச்சியார்க்கும் 
வேண்டும் நிமந்தத்துக்கு இறுப்பதாக நித்த வினோத 
வளநாட்டு கிழ . . . 

( தெ.கோ.சா. பாகம் 2 எண் .636 


முழுமையற்ற இக்கல்வெட்டில் சோழீசர் பெயரும் காமக் கோட்ட 
முடைய நாச்சியார் பெயரும் உள்ளன. அரசனுடைய நேரடி 
ஆணையை இதில் காண்கிறோம் . மற்றோர் கல்வெட்டு வருமாறு . 


திரிபுவனச் சக்கரவர்த்தி கோனேரின்மை கொண்டான் 
வல்லத்துப் படை முதலிகளுக்கு பாண்டி குலாசனி 
வளனாட்டு ஏரியூர் நாட்டு வல்லத்து உடையார் 
கரிகால சோழீஸ்வர முடையாற்கு 

வேண்டு 
நிமந்தங்களுக்கு இறுப்பதாக அவ்வூர் சூழ்ந்த 
வெட்டிக்காட்டில் மருதிகுடி வண்டாழை நிலத்து நீர் 
நிலமாகத் திருத்தலாம் நிலம் ஒரு பதிற்று வேலியும் 
புன்பயிர் செய்யலாம் நிலம் முப்பதிற்று வேலியும் ஆக 
நிலம் னாப்பதிற்று வேலியும் தியாகசமுத்திர 
நல்லூரென்னும் பேராலும் வல்லத்து விக்கிரம சோழ 
விண்ணகராழ்வாற்கு வேண்டும் நிவந்தங்களுக்கு 
இறுப்பதாக அவ்வூர் சூழ்ந்த வெட்டிக்காட்டில் 
கூத்தக்குடி நிலத்தில் நீர் நில மாகத்திருத்தலாம் நிலம் 
பதிற்று வேலியும் புன்பயிர் செய்யலாம் பதிற்று 
வேலியும் ஆக நிலம் இருபதிற்று வேலியும் விக்கிரம 
சோழ நல்லூ ரென்னும் பேராலும் வேறு பிரித்து 
இத்தேவர் களுக்கு ஒன்பதாவது முதல் அந்தராயம் 
பாட்டம் உள்படத் தேவதான இறையிலியாக இட்டு 
இப்படிக்கு நம் வரியிலும் எழுத்தி . .... ன் வரிப்படிக்கு 
காட்டச் சொன்னோம் . 


வல்லம் தலபுராணம் 


13 


இதுவும் அரசனுடைய நேரடி ஆணையாக உள்ளது . 
கரிகால சோழீஸ்பரர் என வருவது சோழீஸ்பரரையும் விக்கிரம 
சோழவிண்ணகராழ்வார் என்பது நரசிம்மப் பெருமாள் 
கோயிலையும் குறிப்பிடும் எனலாம் . மேற்படி இரண்டு 
கோயில்களுக்கும் விளை நிலங்கள் முறையே தியாக சமுத்திர 
நல்லூரிலும் விக்கிரம சோழ நல்லூரிலும் வழங்கப்பட்டன.. 
இக்கல்வெட்டு விக்கிரம சோழனுடையதாக இருக்கலாம் . எனவே 
இவன் காலத்திலோ இவனுக்கு முன்போ கரிகால சோழீசர் 
கோயில் தோன்றியிருக்க வேண்டும் . 


ஜடாவர்மன் சுந்தர பாண்டியன் என்ற பெயரில் சுந்தர 
பாண்டியனுடைய (கிபி.1303-1325 ) மூன்று கல்வெட்டுகள் சோழீசர் 
கோயிலில் முன்பு இருந்துள்ளன . அக் கல்வெட்டுகளின் மூலம் 
வல்லத்தில் இருந்த பழைய கோயில்களையும் திருவிழாக் களையும் 
அறிகிறோம் . முதல் கல்வெட்டில் பாண்டிக்குலபதி வளநாட்டு 
ஏரியூர்வல்லத்து உடையார் கரிகால் சோழீஸ்வரமுடைய 
நாயனார் கோயிலுக்கு இவ்வூரவர் முன்சாம பூசைக்கும் 
திருப்பணிக்குமாக நெற்பொதிக்கும் உப்புப் பொதிக்கும் 
(தானியம் ? ) கோட்டை ஒன்றுக்கும் முறையே இரண்டு காசும் 
நான்கு காசும் ஒருகாசும் வரி விதிக்கப்பட்டன. 

காசுகள் ஆதி 
சண்டேசுவர தேவகன்மியிடமும் ஸ்ரீருத்ரமாகேசுவரக் கண்காணி 
செய்வார்களிடமும் வழங்கப்பட்டதாகக் கல்வெட்டில் 
காண்கிறோம் . கல்வெட்டின் வாசகம் வருமாறு : 


ஸ்வஸ்திஸ்ரீகோச்சடைய பன்மரான திரிபுவன 
சக்கரவர்த்திகள் சுந்தர பாண்டிய தேவற்கு யாண்டு 
பன்னிரண்டாவது மார்கழி மாதத்து 8 ஆம் நாள் 
பாண்டிய குலபதி வளநாட்டு ஏரியூர் 
வல்லத்துடையார் கரிகால சோழீஸ்வரமுடைய 
நாயனார் 

கோ 

பாயில் நாட்டுக் கருவுகுல 
ஆதிசண்டேஸ்வர தேவகன்மிகளுக்கும் ஸ்ரீருத்ர 
ஸ்ரீமாஹேஸ்வர கண்காணி செய்வார்களுக்கும் 
இவ்வூரவரோம் இந்நாயனாற்கு முன்சாமங்கள் 
பூசைக்கும் திருப்பணிக்கும் கல்வெட்டிக் குடுத்து 
கல்வெட்டினபடிக்கு கொள்ள நிச்சயித்த நெற்பொதி 
ஒன்றுக்கு இரண்டாக வந்த காசும் உப்புப் பொதி 
ஒன்றுக்கு நாலாக வந்த காசும் கோட்டை ஒன்றுக்கு 
ஒன்றாக வந்தகாசு கொள்ளவும் மாற்று ஆயம் அவை 
யிற்றுக்கு இவ்விழுக் காட்டு படியே கொள்ளவும் 


14 


பண்ணுவது இப்படிக்கு இவை 

இப்படிக்கு இவை கங்கத்தரையன் 
எழுத்து இப்படிக்கு இவை இராசபுராந்தக 
பல்லவரையன் எழுத்து இப்படிக்கு 

இவை 
தியாகவினோத பல்லவரையன் எழுத்து இப்படிக்கு 
இவை அதியமான் எழுத்து . இப்படிக்கு இவை நித்த 
வினோத பல்லவரையன் எழுத்து . இப்படிக்கு இவை 
இலுப்பையூர் உடையனான குழஞ்ச பிள்ளையான 
செழியகோன் எழுத்து இப்படிக்கு இவை செயதுங்க 
பல்லவரையன் எழுத்து இவை பணியாலூர்க் கணக்கு 
வல்லமுடையான் திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து 
இவைபணியாலூர்க் கணக்கு கௌரி ஆள்வான் 
எழுத்து . 


இரண்டாவது கல்வெட்டு சுந்தர பாண்டியனுடைய 
18 ஆவது ஆட்சியாண்டு கும்ப ஞாயிற்றில் வெட்டப்பட்டது . 
பூர்வ பக்ஷத்து பெளர்ணமியும் வியாழக்கிழமையும் பெற்ற மகத்து 
நாள் எனப் பிழைபட சாசனத்தில் உள்ளது . வல்லத்துடையார் 
கரிகால சோழீஸ்வரமுடைய நாயனாருக்குத் திருமாசித்திருவிழா, 
திருநாவுக்கரசர் திருநாள் திருக்காரொளித்திருநாள் , இரண்டாம் 
திருநாள் , மூன்றாம் திருநாள் , நடத்த இறையிலியாக , காம்பயமான 
சுந்தரபாண்டிய நல்லூர் தானமாக வழங்கப்பட்டது . சாசனம் 
சிதைந்த நிலையில் இருப்பதுடன் பிற்பகுதியும் இல்லை. 
மூன்றாவதாக உள்ள சுந்தர பாண்டியனுடைய 13 ஆவது 
ஆட்சியாண்டில் வெட்டப்பட்ட கல்வெட்டில் அரிகுல கேசரி 
ஈஸ்வரமுடையார் கோயிலைக் காண்கிறோம் . சோழர்களுள் 
பராந்தகன் பிள்ளைகளில் அரிகுலகேசரி ஒருவன் ஆவான் . 
சாசனத்தில் சுந்தர பாண்டியன் பெயருடன் அவனுடைய தம்பி 
பெருமாள் குலசேகர மன்னனின் திருமுக ஆணைக்கிணங்க 
தானம் வழங்கியதாக உள்ளது . கரிகால சோழீஸ்வரர் கோயில் , 
விக்கிரமசோழ விண்ணகர் பெருமாள் கோயில் மற்றும் கரிகால 
சோழ மாகாளி கோயிலுக்குக் குடிநீங்காத் தேவதானமாக 
நிலங்கள் அளிக்கப்பட்டமை இச்சாசனத்தின் மூலம் அறிகிறோம் . 

ஸ்வஸ்திஸ்ரீ அருளிச் செயல்படி ... பாண்டிக்குலபதி 
வளநாட்டு ஏரியூர் நாட்டுக் கருவுகுல 
வல்லத்துடையார் கரிகால சோழீஸ்வரமுடையாரும் 
அரிகுல கேஸரீஸ்வரமுடையார் கோயில் 


வல்லம் தலபுராணம் 


15 


தானத்தாருக்கு விக்கிரமசோழ விண்ணகர எம்பெருமான் . 

சயவானும் பிடாரி கரிகாலசோழமாகாளி கோயில் 
பாரசிவனும் இன்னாயன்மார்க்கு அமுதுபடி 
உள்ளிட்ட நிவந்தங்களுக்கு அடைத்த இந்நாட்டுக் 
காமபியங்கமெல்லை மாங்குடி யெல்லைக்கு மேற்கும் 
தென்னெல்லை குன்றத்தூர் மலைக்கு வடக்கும் 
மேலெல்லை முள் . 

லுக்குக் கிழக்கும் 
வடவெல்லைக்குட்பட்ட நீர்நிலமும் கருஞ்செய் . 
குளப்பாரிப்பு முள்ளிட்ட பழந்தேவதானமும் , 
பள்ளிச்சந்தமும் நீக்கி , நீக்கி உள்ள நிலத்தில் விக்கிரம 
சோழ விண்ணகர எம்பெருமானுக்கு நாலில் ஒன்று 
நீக்கி , உள்ள நிலத்தில் உடையார் 

அரிகுல 
கேசரீஸ்வரமுடைய நாயனார்க்கு ஒருவேலி கறை , 
இறை இலியாகவும் பிடாரிம் மாகாளிக்கு ஒரு வேலி 
கறைய விளாகமாகவும் உள்ள நிலம் உடையார் 
கரிகால சோழீஸ்வர முடையார் குடிநீங்காத 
தேவதானம் . . . ற்ற பேரில் நிலம் . . . பாவதாகவும் 
இப்படியால் வந்த கட்டம், அந்தராயம் , வினியோகம் , 
காரிய ஆராய்ச்சி , வெட்டிபாட்டமும் பஞ்சுபீலி , சத்து 
விக்ரமம் மற்றும் எப்பேர்ப்பட்டதுவும் உள்ப்பட்ட 
பன்னிரண்டாவதின் எதிராமாண்டு 

முதல் 
இன்னாயன்மார்க்கு அமுதுபடி உள்ளிட்ட 
நிவந்தங்களுக்குத் தந்தோம் சந்திராதித்த பகலும் 
செல்வதாகத் தந்தோம் . நம் ஓலையைப் பிடிபாடாகக் 
கொண்டு கல்லிலும் செம்பிலும் வெட்டிக்கொள்வதே 
இவை . . . உடை யான் எழுத்து இவை சேதிராயன் 
எழுத்து ஸ்ரீ சுந்தரபாண்டிய தேவர் திருமுகப்படி இது 
பெருமாள் குலசேகர தேவர்க்கு பன்னிரண்டாவதன் 
எதிராமாண்டு முதல் 


. 


கல்வெட்டில் பழந்தேவதானத்துடன் பள்ளிச் சந்தமும் 
இடம்பெறுவதால் சமணக்கோயிலும் ஊரில் இருந்திருக்க 
வேண்டும் . அரிகுல கேசரீஸ்வரமுடையார் , பிடாரி மாகாளி, 
கரிகால சோழீஸ்வரமுடையார் ஆகியோருக்கு 1 வேலி கரையும் 
விக்கிரமசோழ விண்ணகர எம்பெருமாளுக்கு நாலில் ஒரு பங்கும் 
நிலத்தானம் அளிக்கப்பட்டது . மன்னன் ஓலையில் அனுப்பிய 
ஆணை செம்பிலும் கல்லிலும் வெட்டிக் கொள்ளுமாறு 


16 


கூறப்பட்டுள்ளதால் இச்சாசனத்திற்குச் செப்பேடும் இருந்திருக்க 
வேண்டும் எனலாம் . 


. 


. 


. 


கோட்டைக்குள் இருந்த சோழீஸ்வரர் கோயிலில் 
வீரபாண்டிய தேவருடைய 25 ஆவது ஆட்சியாண்டு 
கல்வெட்டொன்றும் இருந்துள்ளது .. கரிகாலசோழீஸ்வரர் 
கோயிலுக்கு நிலம் கொடுத்ததையும் ஊர்ச்சபையில் இருந்த 
நபர்களின் பெயர்களையும் அதில் காண்கிறோம் . கல்வெட்டு 
வாசகம் வருமாறு : 

ஸ்வஸ்திஸ்ரீ திரிபுவநசக்கரவர்த்தி ஸ்ரீ வீரபாண்டிய 
தேவர்க்கு யாண்டு 25 வது 

தைமாதம் 
ஸீபரமுடையார் கரிகால சோழீஸ்வரமுடைய 
நயினார் கோயில் சைவாசாரியருடைய புதுவலிவன் 
நாயகபட்டற்கு வல்லத்து ஊரவரோம் 
இறையிலியாக தன்ம தானத்து யானாம்பணது 
விளைநிலத்துப் புன்செய்யுமாவன இவ்வூர் 
குடிக்காடுகளில் குமணன் காட்டில் புஞ்சைநிலம் தடம் 
கூத்தக்குடிவிளை நிலத்தில் தடி இரண்டினால்க் குழி 
108 ஊரார் தந்தவரை முதலடங்க இறையிலியாக 
கல்வெட்டிக் குடுத்தோம் . இப்படிக்கு கங்கதரையன் 
எழுத்து . இவை பரகலுடையான் தென்னார் எழுத்து . 
இவை அதிகமான் எழுத்து . 

வை 
அகளங்கபல்லவரை யன் எழுத்து . இவைநித்த 
வினோதப் பல்லவரையன் எழுத்து . 

இவை 
இராசபுரந்தரப்பல்லவரையன் எழுத்து . இவைவீர 
வினோதப் பல்லவரையன் எழுத்து . எதிரிலி சோழப் 
பல்லவரையன் எழுத்து . இவை சோழவிச்சாதிரப் 
பல்லவரையன் எழுத்து . இவை மாங்குடையான் 
இராசராசபல்லவரையர் எழுத்து . இவை பாசைக் 
கழையான் திருவையாறுடையார் எழுத்து . இவை 
தேவகுலமுடையான் பெரிய உடையான் எழுத்து . 
இப்படிக்கு இவை ஊரவர்ப் பாகால ஊர்க்கணக்கு 
வல்லமுடையான் பெரிய னாயன் எழுத்து . 
புதுவலிவன நாயக பட்டற்கு இவ்வூர் குடிக்காடு 
கூத்தக்குடிக் காவலில் விளை நிலத்தில் கீழ்வெட்டியில் 
செம்பூண்டி ஊரவர் காட்டுடையார்கள் பூற்வங்க 
இறையிலியாக சந்திராதித்தவரையும் உதக 
பூற்வம்மாகக் குடுத்திருக்கிறார் . 


* 


வல்லம் தலபுராணம் 


17 


கல்வெட்டில் இடம் பெறும் வீரபாண்டியன் மாறவர்மன் , 
குலசேகர பாண்டியனின் பிள்ளைகளில் ஒருவனாக இருக்கலாம் 
இவன் காலம் கி.பி.1297-1342 என்பதால் கல்வெட்டின் காலம் 
கி.பி .1322 ஆகும் . புதுவலிவன நாயக பட்டற்கும் ஊர்ச்சபைக்கும் 
இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை இதில் பார்க்கிறோம் .. 
பாண்டியர் குலசேகர தேவர் கல்வெட்டொன்றும் சோழீஸ்வரர் 
கோயிலில் இருந்துள்ளது . குலசேகரமுடைய நாயனார் கோயில் 
ஆதிசன்டேஸ்வர தேவகன்மிகளிடம் வல்லம் ஊரார் 
இக்கோயிலுக்கு ஆடித் திருவிழா நடத்துவதற்கு அப்போது 
யாகமண்டலத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்தல் , 
திருக்கோட்டுத் திருநாள் முதல் நாச்சியார் திருநாள் வரை 
இறைவனுக்கு அமுதுபடி , சாத்துபடி , உள்ளிட்ட அனைத்துச் 
செலவுகளையும் தாங்களே ஊராரிடமிருந்து 
மேற்குறிப்பிட்ட அனைத்துத் திருநாள்களையும் நடத்துவதாகவும் 
இதைத் தடைப்படாமல் நடத்துவதாகவும் இசைவு தெரிவித்து 
எழுதித்தந்த செய்தியைத் தெரிவிக்கிறது . ஊரவை உறுப்பினர்கள் 
கையொப்பங்கள் இட்டுள்ளனர் . தற்குறிகளுக்கு வேறு நபர்கள் 
ஒப்பமிட்டுள்ளார்கள் . 


பெற்று 


தேவற்கு யாண்டு u ஆடிமாதத்து ஒரு 
பாண்டிகுலபதி வளநாட்டு ஏரியூர் நாட்டுக் கருவுகுல 
வல்லத்துடையார் குலசேகரமுடைய நயினார்கோயில் 
ஆதிசண்டேசுர தேவகன்மி களுக்கு இவ்வூரோம் 
இசைவு தீட்டுக்குடுத்த பரிசாவது இவ்வ ( ந்நா ) 
யனாரை இவ்வாண்டு முதல் ஆடித்திருநாள் 
எழுந்தருளிவிக்க இன்னாயனார்க்குத் தந்தது பூர்வம் 
இல்லாதபடியால் தாங்கள் இத்திருநாள் 
எழுந்தருளிவிக்கவும் 

யாக மண்டபத்தில் 
திருமடைப்பள்ளித் திருமண்டபந் திருமதிளிலே 
மேயவும் திருக்கொட்டுத்திருநாள் முதல் நாச்சியார் 
திருநாள் வரையாக அமுதுபடி சாத்துப்படி , 
திருச்செங்கழுநீர் , 

திருப்பள்ளித்தாமம் , 
திருவிளக்கெண்ணையாக மண்டப முள்ளிட்ட மெ ... 
வும் பஞ்சத்திரவியம் வேண்டுவனல் அழிவுகளும் 
ஊரிலே இரந்து ஊரார்கள் எழுந்தருளிவிக்கக் 
கடவோ மாகவும் இப்படிக்கு ஆண்டுதொறும் 
சந்திராதித்தவரையு முட்டாமல் எழுந்தருளிவிக்கக் 
கடவோமாகவும் இப்பிடிபாடு கல்லிலும் வெட்டிக் 


18 


வை 


கொள்ளக் கடவார்களாகவும் இப்படி சம்மதித்து 
இசைவு தீட்டு பிரமாணம் குடுத்து தேவகன்மிகளுக்கு 
வல்லத்து ஊரவரெல்லாம் இந்தப்படிக்கு 
இவைநெடுவாயில் உடையான் கங்கதரையனெழுத்து 
இப்படிக்கு 

இலுப்பையூர் உடையான் 
இராசபுரந்தர பல்லவரையன் எழுத்து இப்படிக்குக் 
கீரமங்கல உடையான் தியாகவினோ தப் 
பல்லவரையன் எழுத்து இப்படிக்கு அரசூருடையான் 
கூத்தாடுவான் அவையம் புக்கான் எழுத்து . இப்படிக்கு 
நெடுவயல் உடையான் அதியமான் தற்குறி 
யாண்மைகளுக்கு வெள்ளறைஉடையன் பிச்சன் 
எழுத்து இப்படிக்கு வல்லமுடையான் 
உடையாண்டான் எழுத்து . இப்படிக்கு திரைமூர் 
உடையான் அரையன் சேந்தன் வயிரவணக்கோன் 
எழுத்து இப்படிக்கு மங்கல முடையார் குலோத்துங்க 
பல்லவரையன் எழுத்து இப்படிக் குடையான் 
திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து இப்படி 
அரும்பாக்க முடையான் தற்குறியாண்மைக்கு 
இலுப்பை உடையான் பெரியுடையான் இப்படிக்கு 
நெடுவாயல் உடையான் ஆவூர் நாட்டு கரு கான் 
எழுத்து இப்படிக்கு ஏரியூர் நாட்டுத் தொள்ளான் 
எழுத்து இப்படிக்கு கண்டி யுடையான் மதுராந்தக 
வேளான் எழுத்து இப்படிக்கு மாங்குடையான் 
இராசராச பல்லவரையன் எழுத்து இப்படிக்கு 
இலுப்பையுடையான் குயவேளான் எழுத்து 
இப்படிக்கு உடையார் அகளங்க பல்லவராயன் 
எழுத்து . இந்த பிறமாணமைகள் வல்லமுடையான் 
கணக்கு ( கோளில் ) எழுத்து ) : 


போசள 
மன்னன் வீரராமநாததேவனுடைய 
கல்வெட்டொன்று சோழீஸ்வரர் கோயிலில் இருந்துள்ளது . 
கரிகால சோழீஸ்வரருக்கு வல்லத்துவாணியரில் ஆலால சுந்தர 
நம்பி வழங்கிய கொடையினை இக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது . 
இவர் பலரிடமிருந்து பெற்ற 10 பொன்னுக்கு நாள் ஒன்றுக்கு 
செம்பால் அளிக்கும் எண்ணை உரி மற்றும் செக்கு நிலக்கூலிக்கு 
எண்ணை உழக்கும் ஆகமூன்று உழக்கு நெய் அளிக்கவேண்டும் . 
அவ்வாறு அவர் அளிக்காவிட்டால் மற்ற மூவர் இவருக்குப் பதில் 
அளிக்க வேண்டும் என்று சாசனத்தில் உள்ளது .. 


வல்லம் தலபுராணம் 


19 


“ ஸ்வஸ்திஸ்ரீ ஸார்வ பௌம சக்கரவத்திகள் ஸ்ரீபோஜௗ 
வீரராமனாத தேவற்குயாண்டு 8 

ஆவது நாள் 
பாண்டியகுலபதி வளநாட்டு ஏரியூர் நாட்டு கருவுகுல 
வல்லத்துடையார் கரிகால் சோழீஸ்வரமுடைய 
நாயனார் கோயில் ஆதி சண்டேஸ்வர தேவகன்மகளுக்கு 
இவ்வூரில் வாணியரில் ஆலால சுந்தர நம்பியும் .... லருகு 
சேர 

கட்டின தேவர் பொன் பத்து 
பலபேரால்பற்றின காசினால் பொன் பத்துக்கும் நாள் 
ஒன்றுக்கு செம்பால் அளக்கும் எண்ணை உரியும் செக்கு 
நிலக் கூலிக்கு எண்ணை உழக்கும் ஆக எண்ணை 
மூவுழக்கும் சந்திராதித்தவரை ஒருவனிருக்கிலும் 
அளக்கக்கடவோம் அல்லாமல் சுந்தர நம்பியும் 
சண்டேசுர நம்பியும் திருச்சிற்றம்பல நம்பியும் . . . . ” 


ஏகக் 


1 


வீரராமநாததேவனுடைய வேறோர் கல்வெட்டும் கரிகால 
சோழீஸ்வரருக்கு வழங்கப்பட்ட கொடையினையே 
குறிப்பிடுகிறது . ஊர் எல்லைக்குள் பெறும் சாரிகைக் காசு இதில் 
இடம்பெறுகிறது . சாசனம் வருமாறு : 

" ஸ்வஸ்திஸ்ரீ ஸார்வபுவன சக்கரவத்திகள் ஸ்ரீ போசள 
வீர இராமநாத தேவர்க்கு யாண்டு எட்டாவது 
பாண்டி குலாசநி வளநாட்டு ஏரியூர் நாட்டு கருவுகுல 
வல்லத்துடையார் கரிகால சோழீஸ்வரமுடைய 
நாயனார் கோயில் 

சண்டேஸ்வர 
தேவகன்மிகளுக்கு இவ்வூ உடையாரோம் 
இன்னாயனார்க்கு எங்களூர் எல்லை நம் பிராட்டியார் 
பேர் வழிக்கு மேற்கும் குறுங்குளத்து எல்லைக்கும் 
தோரணபுளிக்கும் ஊர்க்கும் நந்தனகரைக்கு கிழக்கும் 
உய்யக்கொண்டான் ஆற்றுக்கும் தெற்கும் 
முன்பிலாண்டுகளும் அகப்படையாக நாங்கள் 
கொண்டு போதுகிற இது தேவர் சாரிகை ஆக 
கொள்ளவும் கொள்ளுமிடத்து இந்த எல்லைக்குள் 
போவன, வருவன , அடைப்பன, முகப்பன, நிறுப்பன , 
மடிவைப்பன, உடைப்பன நாங்கள் கொள்ளும் காசு 
கொண்டு பூசைக்கும் திருப்பணிக்கும் உடலாகக் 
கொள்வது இப்படிக்கு ஊராக சமைந்தமைக்கலா 
பணியால் ஊர்க்கணக்கு வல்லமுடையார் எழுத்து 
இப்படிக்கு இடையன் அரையன் அஞ்சலவூனான 
கங்கதரையன் எழுத்து இப்படிக்கு இவை இலுப்பை 


20 


யூருடையான் அரையன் திருமழபாடி உடையான் 
இராசபுரந்தரப் பல்லவரைய னெழுத்து இப்படிக்கு 
இவை காமங்கலமுடையன் எழுத்து . வீரவினோதப் 
பல்லவரையன் எழுத்து . இப்படிக்கு 
காமங்கலமுடையான் எழுத்து . வீரவினோதப் 
பல்லவரையன் சயஞ்ஞாதனமைக்கு இவை 
ஆதமங்கலமுடைய நாயக உடையான் எழுத்து . 


வை 


வ 


1 . இன்னிலம் இத்தேவர்கன்மிகள் கைக்கொண்டு 
பயிராற்றி இத்தேவர்களு வேண்டும் நிவந்தங்கள் 
செலுத்தக் கடவார்களாகப் பண்ணுக . 

இவை 
காலிங்கராயன் எழுத்தென்று இட்டுயாண்டு 
ஒன்பதாவது நாள் 384 வூரார்பிரசாதம் செய்தருளின 
திருமுகப்படி . 2 ... வரிப்படி .. பாண்டி குலாசனி 
வளநாட்டு ஏரியூர் நாட்டு வல்லத்துடையார் 
கரிகாலசோழீஸ்வரமுடையாற்கு வேண்டும் 
நிமித்தங்களுக்கு 

இறுப்பதாக 
மருதிகுடிவண்டாழையான 

தியாக சமுத்திர நல்லூரென்னும் பேரால் 
ஒன்பதாவது முதல் அந்தராயம் பாட்டம் உட்படத் 
தேவதானம் இறையிலியாக இட்ட இவ்வூரைச் சூழ்ந்த 
வெட்டிக்காட்டில் மருதிக்குடிவண்டாழையென்று 
பேர்கூவப்பட்ட நிலத்து நீர்நிலமாகத் திருத்த . , . 

வீரராமநாதனுடைய மூன்றாவது கல்வெட்டும் 18 ஆவது 
ஆட்சியாண்டு கல்வெட்டு என்றாலும் கல்வெட்டில் 
ஆட்சியாண்டிற்குப்பின் சாசனம் தொடராமல் அபூர்த்தியாக 
உள்ளது . வல்லத்தில் சோழீஸ்வரர் கோயிலில் மட்டுமே 9 
கல்வெட்டுகள் இருந்துள்ளன . பிறகோயில்களில் ஓரிரண்டு 
சாசனங்களே உள்ளன . கரிகால சோழீஸ்பரர்கோயிலில் இருந்து 
படியெடுக்கப்பட்ட கல்வெட்டுகளின் மூலம் கீழ்க்கண்ட 
கோயில்களின் பெயர்களை அறிகிறோம் . 


1 . 


கரிகால சோழீஸ்வரர் ( தற்போதுள்ள சோழீஸ்வரர் ) 
2. அரிகுலகேசரீஸ்வரர் ( வஜ்ஜிரேஸ்வரர் என்று தற்போது 

வழங்குவது ) 
விக்கிரம சோழவண்ணகர் எம்பெருமாள் ( நரசிம்மப் 
பெருமாள் கோயில் ) 


3 . 


வல்லம் தலபுராணம் 

21 
4 . பிடாரி , கரிகால் சோழ மாகாளி ( பிடாரி தற்போதில்லை. 

கரிகால சோழமாகளி ஏகௌரியாக இருக்கலாம் ) 
5. பரமசிவன் ( தற்போதில்லை ) 
6 . எல்லை நம்பிராட்டியார் ( கரிகால சோழமாகாளியே 

போலும் ) 


வீரபண்டியன் காலத்தில் வல்லம் ஊர்ச்சபையில் 13 நபர்கள் 
இருந்தனர் . சுந்தரபண்டியனுடைய ஒருகல்வெட்டின்படி 30 
உறுப்பினர்கள் இருந்துள்ளனர் . உத்திரமேரூர் ஊராட்சி குறித்த 
கல்வெட்டிலும் 30 குடும்புகளைக் காண்கிறோம் . வல்லம் சபையில் 
இருந்த 30 உறுப்பினர்களின் பெயர்கள் வருமாறு . 


1 . 


நெடுவாயில் உடையான் 


2. கங்கதரையன் 

இலுப்பையூருடையான் 
4. இராசப்புராந்தக பல்லவரையன் 


3 . 


5 . 


அரசூருடையான் 


6. அவையம்புக்கான் 
7 . கீரமங்கலமுடையான் 
8. தியாகவினோத பல்லவரையன் 
9 . யோகவினோத பல்லவரையன் 
10. அதிகைமான் 
11 . வெள்ளறை உடையான் பிச்சன் தற்குறியன் ஒருவனுக்கு மாற்று 
12. வல்லமுடையான் 
13. திரைமூர் உடையான் 
14. அரையன் சேந்தன் 
15. வயிரக்கோன் 


16. மங்கலமுடையான் 
17. குலோத்துங்க பல்லவரையன் 
18. நெடுமா உடையான் 
19. வீரவினோத பல்லவரையன் 
20. திருச்சிற்றம்பலமுடையான் 


22 


21. இலுப்பையூருடையான் பெரியான் ( தற்குறி ஒருவனுக்குப் 

பதில் ) 


. 


22. ஆவூர் நாட்டுக்கருகான் 
23. அரும்பாக்கமுடையான் 
24. ஏரியூர் நாட்டுத் தென்னான் 
25. மாங்குடையான் 
26. இராசப்பல்லவரையன் 
27. இலுப்பையுடையன் குயவேளான் 
28. அகளங்க பல்லவரையன் 
29. பிறமணிமைகள் வல்லமுடையான் 
30. நெடுவாயிலுடையான் . 
ஒருசிலர் மூன்று அரசர் சாசனங்களிலும் உள்ளனர் . 
நரசிம்மப் பெருமாள் கோயில் 

வல்லம் நகரில் உள்ள புராதனமான கோயில்களுள் 
நரசிம்மப் பெருமாள் கோயிலும் ஒன்றாகும் . கல்வெட்டுகளில் 
இக்கோயில் விக்கிரம சோழ விண்ணகராழ்வார் எனக் 
குறிப்பிடப்படுகிறது . தலபுராணத்தில் நரசிம்மப்பெருமாள் 
கோயில் என வழங்கப்படுகிறது . நரசிங்கப்பெருமாள் கோயிலில் 
மூன்று கல்வெட்டுகள் உள்ளன . 

இரண்டு தெலுங்குக் 
கல்வெட்டுகளும் உள்ளன . கோயில் கிழக்குப்புற மண்டபத்துக் 
கற்சாளரத்தில் ( கல்சன்னல் ) மன்னன் பெயரில்லாமல் வாணிய 
வைசியருடைய கல்வெட்டு உள்ளது . கல்வெட்டு வாசகம் 
வருமாறு : 


1. தெருவில் வாணி 
2. யர் நகரத்தோம் 
3. கல்வெட்டிக் கு 
4. டுத்தபடி இந்நாயனாற்குத் திருெ 
5 . வள்ளறையுடையான் ஆழ்வான் பிள் 
6 . ளை வைக்கிற தி 
7 . ரு விளக்கு 1 க்கு 


வல்லம் தலபுராணம் 


23 


8 . 


வேண்டும் காசு எங்களுக்குத் தந்து 


9 . 


நாங்களும் ஊர் விநியோகத்துக்கு உட 


10. லாகக் கைக்கெ 


11 . 


பாண்டு முன்பு 


12. நாங்கள் திரு 

விளக்கெண்ணை அளக்கிற தன்மதாவள, . . . 


14. ன் ஆமூர்க் கொள்ளையிலே ஏற்றி நாள் ஒன்று 
15. க்கு அரப்பிடி முன்னாழி 


16. எண்ணை எங்களில் 


17. முன்னின்றாரும் செக்கிலும் உலவ எண்ணை 


18. விடுப்பார் பக்கலிலும் அளப்பித்துக் கொள்ள 


19. க் கடவார்களாகவு 


20. ம் இப்படி ஸம்ம 
21. தித்துக் கல்வெட்டிக் குடத்தோம் இக்கோ 
22. யிலுக்கு அகளங்க பெருந்தெருவில் 
23. வாணிய நகரத் ே 


24. தாம் . 


வல்லத்தில் அகளங்கப் பெருந்தெரு இருந்துள்ளது . 
வாணிய நகரத்தார் ( செக்கார் என்க ) வெட்டிவைத்த கல்வெட்டு 
இதுவாகும் . திருவெள்ளறையுடையான் ஆழ்வான் பிள்ளை 
என்பான வைத்த விளக்கெண்ணைக்கு வேண்டும் காசு 
வழங்கப்பட்டது . விளக்கெண்ணையினைச் செக்கில் உலவிக் 
கோயிலில் விளக்கிற்கு எண்ணெய் அளந்துவர வாணியர் 
உடன்பட்டனர் , கல்வெட்டின் எழுத்தமைதி கிபி . 11-12 நூற்றாண்டு 
எனலாம் . கி.பி. 1981 இல் இந்நூல் ஆசிரியரும் கல்வெட்டாய் 
வாளர் திருமதி 

திருமதி வசந்தகல்யாணியும் வல்லத்தில் உள்ள 
கல்வெட்டுகளைப் படியெடுத்துள்ளனர் . ( வரலாற்றில் வல்லம் 
ச.கிருஷ்ணமூர்த்தி நூலிலும் இக்கல்வெட்டு இடம் பெற்றுள்ளது ) 
நரசிம்மப்பெருமாள் கோயில் கருவறையின் தெற்கில் ஒரு துண்டுக் 
கல்வெட்டும் முன் மண்டபத்தில் 

சிதைந்த 


சமஸ்கிருத 


24 


கல்வெட்டொன்றும் உள்ளது . செய்தி அறிய முடியாதபடி மிகவும் 
சேதார நிலையில் இவ்விரு சாசனங்கள் உள்ளன . கோயில் 
தற்போது ( ஆசிரியர் ஆய்வு செய்தபோது 1983 இல் ) பாழ்பட்ட 
நிலையில் மக்கள் அபூர்வமாக வரும் நிலையில் உள்ளது . சோழீசர் 
கோயில் நிர்வாகம் செட்டியார்கள் மேற்பார்வையில் இருப்பது 
போல் இக்கோயிலும் அவர்கள் பொறுப்பிலேயே உள்ளது . 


தெய்வநாயகப் பெருமாள் 

நரசிம்மப் பெருமாள் கோயில் திருச்சுற்றுக்குள்ளேயே 
தெய்வநாயகப் பெருமாள் கோயில் உள்ளது . தேவராசப் பெருமாள் 
என்ற பெயருமுண்டு . தலபுராணத்தில் இக்கோயில் இடம் 
பெறுகிறது . மிகச் சிறிய கோயில் . விமானம் செங்கல்லால் அமைய 
முன்மண்டபமும் கோபுரமும் இடிபாடுள்ள நிலையில் உள்ளன . 
கருவறையில் சீதேவி பூதேவியுடன் பெருமாள் வீற்றிருக்கிறார் . 
கோயில் பூசையை வச்சிரேஸ்வரர் கோயில் குருக்களே 
மேற்கொள்கிறார் . கோயிலுக்கு அருகில் அகழியும் உள்ளது . 
கோயிலுக்குத் தென்புறம் போரில் உயிர்விட்ட பிரிட்டிஷ் 
படையில் இருந்த மூவரின் சமாதிக்கற்கள் கல்வெட்டுகளுடன் 
உள்ளன. அக்கல்வெட்டுகள் கி.பி. 1773 ஆகும் . தெய்வநாயகப் 
பெருமாள் கோயில் நிலையில் எழுதப்பட்ட கல்சாசனம் என்று 
தென்னிந்திய கோயில் சாசனம் பாகம் 2 எண் 643 குறிப்பிடுகிறது . 
கருவுகுல வல்லத்துத் தெய்வ நாயகப் பெருமாளுக்கு இவ்வூர் 
வாணிய நகரத்தார் நிச்சயித்தபடி நந்தாவிளக்கு எரியச் செய்த 
விவரம் சாசனத்தில் உள்ளது . 


1 . 


--திகள் இராஜேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 5 ஆவது 
கருவுகுல வல்லத்து ஸ்ரீ தெய்வ நாயகப் பெருமாளுக்கு இவ்வூர் 
வாணிய நகரத்தோம் நிச்சயத்தபடி இந்நாயனாற்குத் திருநந்தா 
விளக்கெரிய நாங்கள் நிச்சயித்து இந்நாயனார் திருவாசலில் 
திருநிலைகாலில் கல்லில் கல்வெட்டுக்கு இந்தப்படி 
தெய்வநாயகன் நாழிக் கொத்த கன்மிகாவலின் ஆமூர்காலே 
நான்நாழி என்ணை ! ( வாசகம் பிழைபட படிக்கப்பட்டுள்ளது 
தெ.இ.க.) 


கல்வெட்டில் இடம் பெறும் இராசேந்திரன் என்ற 
மன்னன் முதல் இராசேந்திரனோ இரண்டாம் இராசேந்திரனோ 
முதல் குலோத்துங்கனோ அல்லன் . மூன்றாம் இராசேந்திரனாக 
இருக்க வேண்டும் . வீரராமநாத தேவனுடைய கன்னடக் 


வல்லம் தலபுராணம் 


25 


-Nata 


கல்வெட்டும் கருவறையில் உள்ளது . வீரராமநாத தேவனுடைய 
கல்வெட்டுகள் சோழீசர்கோயிலில் இருந்துள்ளன. எனவே 
அவனுடைய சமகாலமான மூன்றாம் இராசேந்திரனுடையதாக 
இது இருக்கலாம் . 


15.3.2008 அன்று இந்த நூலிற்காக நிழற்படங்கள் எடுக்கச் 
சென்றபோது பழைய கோயில்கள் யாவும் புதுப்பிக்கப்பட்டு 
நன்னிலையில் இருப்பதைக் கண்டேன் . எனினும் பெரும்பாலான 
கல்வெட்டகள் தற்போதில்லை. கல் சன்னலில் இருந்த வாணிய 
நகரத்தாருடைய கல்வெட்டு மட்டும் எப்படியோ தப்பிவிட்டது . 
ஆய்வின்போது கல்வெட்டாய்வாளர் சம்பத்தும் கல்வவெட்டுப் 
பயிற்சி மாணவர்களும் உடனிருந்தனர் . திருப்பணிக்கு முன் 
தொல்லியல் துறையின் ஆலோசனையைப் பெறுவது நல்லது . 
இதனால் கல்வெட்டுகளம் ஓவியங்களும் காப்பாற்ற முடியும் . 


4. வல்லம் அகழாய்வு 


வல்லம் கோட்டை மேட்டில் மேற்பரப்பு ஆய்வினை 
இந்நூல் ஆசிரியர் 1981 இல் மேற்கொண்ட போது கருப்பு சிவப்புப் 
பானை ஓடுகள் , கருப்புப் பானையோடுகள் , வழவழப்பூட்டிய 
சிவப்புப் பானை ஓடுகள், இரும்புத் துண்டுகள் , சோழர் காலக் 
காசுகள் , கூரை ஓடுகள் ஆகியவை கண்டறியப்பட்டன . 
சங்ககாலம் , முதற்கொண்டு மக்கள் வாழிடமாக வல்லம் இருந்தது 
தெரிய வந்தது . தஞ்சைத் தமிழ்ப் பல்கலைக் கழகம் 1984 இல் 
அகழாய்வினை இவ்வூரில் மேற்கொண்டு அதன் அறிக்கையினை 
வெளியிட்டுள்ளது . மூன்று இடங்களில் அகழ்வுக் குழிகள் 
வெட்டப்பட்டன . வெவ்வேறு காலகட்டங்களைச் சேர்ந்த 
பல்வேறு தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. 

தமிழி எழுத்தில் கூடிய பானை ஓடுகள் கிடைத்துள்ளன. 
இங்குக் கண்டெடுத்த நான்கு தொல்பொருள்கள் 
உத்தரப்பிரதேசத்தில் உள்ள லக்நௌ BSIP விஞ்ஞானக் கூடத்தில் 
C14 முறையில் துல்லியமாகக் காலம் கணிக்கப்பட்டது , 
ஒருபொருள் கி.மு .170 க்குரியது . இது கிடைத்த குழியின் ஆழம் 
2.05 மீட்டர் ஆகும் . தவிர , கிபி . ஏழாம் நூற்றாண்டிலும் ஒன்பதாம் 
நூற்றாண்டிலும் இருந்த தொல்பொருள்களும் கிடைத்துள்ளன. 
சங்க காலத்தைச் சேர்ந்த கருப்பு சிவப்புப் பானை ஓடுகள் , 
வழவழப்பான சிவப்பு நிறப்பானை ஓடுகள் , கருப்புநிறப் பானை 
ஓடுகள் , குறியீடு ( Graftti mark ) உள்ள பானை ஓடுகளும் 
கிடைத்துள்ளன . பல்வேறு வகையான ஓடுகள் கிடைத்துள்ளன . 
கீறல் குறியீடுகளில் செங்குத்துக் கோடுகள் , திரிசூலம் , சூரியன் V 
வடிவம் குறிப்பிடத்தக்கவை . வில் அம்பு கீறல்களும் , ம வடிவ 
பிராமியும் கிடைத்துள்ளன. எலும்புகள் , பானை ஓடுகளுடன் 
சுடுமண் பொருட்கள் , இரும்பிலான பொருட்கள் , மணிகள் , 
பிற்காலச் சோழர் காலக் கூரை ஓடுகள் , செப்புக்காசுகள் 
கிடைத்துள்ளன . தஞ்சைக் குறும்பன் மேட்டில் தொல்லியல் 
துறை அகழாய்வினை மேற்கொண்டது . தஞ்சையைக் காட்டிலும் 
வல்லத்திலேயே மிகுதியான தொல்பொருட்களும் தமிழ் எழுத்தில் 
கூடிய பானை ஓடுகளும் கிடைத்துள்ளதால் வல்லம் நகர் தஞ்சை 
நகரைக் காட்டிலும் தொன்மை மிக்கது எனலாம் . வல்லம் 


வல்லம் தலபுராணம் 


27 


அகழாய்வினை முனைவர் Y. சுப்பராயலு மேற்கொண்டு நூலும் 
வெளியிட்டுள்ளார் .! - அகழாய்வு மேற்கொண்ட இடங்களுக்கு 
( குழிகளுக்கு ) வல்லம் 1 , 
1 , வல்லம் 2 , வல்லம் 

எனப் 
பெயரிடப்பட்டன. 


3 


வல்லம் 1 குழி 6X4 மீட்டர் அளவில் 2.30 மீட்டர் ஆழம் 
வரை அகழப்பட்டது . ஒன்பது மண்ணடுக்குகள் வெளிப்பட்டன. 
89 மண்ணடுக்குகளில் மணல் மிகுந்திருந்தன . 9 இல் சாம்பலும் 
கரியும் கலந்த மண்ணுடன் சில எலும்புகளும் கருப்பு சிவப்பு 
மட்கலன்களும் பிராமி எழுத்துப் பொறிப்பு ஓடுகளும் குறியீடு 
கொண்ட ஓடுகளும் கிடைத்தன. பெரிய வடிவில் செங்கற்களும் 
கிடைத்தன. ( 22 X12 x 6 செ.மீ.) மண் அடுக்கு 6 இல் சோழர்காலக் 
கூரை ஓடுகள் கிடைத்தன. மண் அடுக்கு 5 முதல் 2 வரை 
வழவழப்பான சிவப்புநிற மட்கலன்களும் கருப்புநிற ஓடுகளும் 
குறைவாகக் கிடைத்தன . 


வல்லம் 2 குழி 4 x 15 மீ அளவுடையது . 325 மீ ஆழம் 
சென்றது . கிழக்கு மேற்காக மண்சுவர் ஒன்றும் தரைப்பகுதியும் 
வெளிப்பட்டன. கி.பி. ஏழாம் நூற்றாண்டுக்கோட்டைச் சுவர் 
என்பதால் முத்தரையரால் கட்டப்பட்டது எனலாம் . 16-17ஆம் 
நூற்றாண்டில் கட்டப்பட்ட சுவர் நாயக்கர் காலத்தில் 
புதுப்பிக்கப்பட்ட மதில் எனலாம் . 

வல்லம் குழி 3 - வல்லம் கோட்டைச் சுவரின் காலத்தை 
அறிய 925 மீட்டர் ஆழம்வரை வெட்டப்பட்டது . சுவர் இரண்டு 
கால கட்டங்களைக் கொண்டது எனலாம் . முதற்கட்டம் கி.பி. 
ஏழாம் நூற்றாண்டு . இரண்டாம் கட்டம் 16-17 நூற்றாண்டு 
முட்டைவடிவக் கோட்டை வடக்கில் 340 மீ அகலமும் தெற்கில் 
300 மீட்டர் அகலமும் 50 ஏக்கர் பரப்பும் கொண்டது . வல்லம் 
அகழாய்விலிருந்து கி.மு. 3 ஆம் நூற்றாண்டு முதல் மக்கள் 
வாழ்ந்து வந்துள்ளனர் என்பது உறுதிப்படுகிறது. 


5. வல்லம் தலபுராணச் சுருக்கம் 


இதிகாசம் , காவியம்போல் புராணமும் சமஸ்கிருத 
மொழியில் பன்னெடுங்காலமாக இருந்து வருகிறது . தமிழ் 
மொழியிலும் பூதபுராணம் , மாபுராணம் போன்ற நூல்கள் 
இருந்ததாக உரையாசிரியர்களின் உரைகள் மூலம் அறிகிறோம் . 
புத்தருடைய ஜாதகக்கதைகளைப் புராணத்தில் அடக்கலாம் . 
சமண சமயத்தில் ஸ்ரீபுராணம் , மேருமந்திரப் புராணம் போன்ற 
புராண நூல்கள் உள்ளன . புராண நூல்களின் வளர்ச்சியாகத் 
தலபுராணங்கள் வட மொழியிலும் தமிழிலும் இயற்றப்பட்டன. 
ஒவ்வோர் ஊரின் பெருமையைப் பறைசாற்றும் வண்ணம் 
தலபுராணம் பாடப்பட்டது. பெரும்பாலும் கற்பனை நயத்துடன் 
புராண புருஷர்களையும் , முனிவர்களையும் வரலாற்று 
மன்னர்களையும் தலபுராணத்தில் காணலாம் . சில ஊர்களுக்கு 
ஒன்றுக்கு மேற்பட்ட தலபுராணங்களும் வெவ்வேறு காலங்களில் 
பாடப்பட்டன. சான்றாகச் சிதம்பரத்திற்குப் புராணத் திருமலை 
நயினார் மட்டுமின்றி உமாபதி சிவாச்சாரியாரும் தலபுராணம் 
பாடியுள்ளார் . காஞ்சி மற்றும் மதுரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட 
புராணங்கள் உள்ளன . 19 ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த 
திருவாவடுதுறை 

ஆதீனப் 

பெரும் புலவர் மீனாட்சி 
சுந்தரம்பிள்ளை பல தலபுராணங்கள் பாடியுள்ளார் . 


கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று 
மக்கள் கருதி ஊருக்கு ஒரு கோயில் போதாது என்று பல 
கோயில்களைக் கட்டினர் . சைவ , வைணவ , சாக்த வேறுபாடு 
மிகவும் குறைந்தது . 

குறைந்தது . மாற்றார் நாடாண்ட காலத்தில் 
நூற்றுக்கணக்கில் புராணங்கள் இயற்றப்பெற்றன . முஸ்லீம்கள் 
படையெடுப்பாலும் , கிறித்துவப் பாதிரிமார்களின் 
பிரச்சாரத்தினாலும் , இந்துக்களிடையே 

குறிப்பாகத் 
தமிழர்களிடையே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது . காசி , 
இராமேஸ்வரம் , சிதம்பரம் , காஞ்சிபுரம் , மதுரை , நெல்லை , 
திருவரங்கம் , திருக்காளத்தி , திருப்பதி எனப்புகழ் பெற்ற 
ஊர்களுக்குப் போகாதவர்களும் போக வழியில்லாதவர்களும் 
தத்தம் ஊர்களில் உள்ள தெய்வங்களையே புனிதமாகக் கருதி 


வல்லம் தலபுராணம் 


29 


வழிபடுமாறு தலபுராணங்கள் வழிகாட்டின. கங்கையை விடவும் 
காவிரியை விடவும் உள்ளூர்த் தீர்த்தங்கள் புனிதமானவை ; 
மேலானவை என்று ஒவ்வொரு தல புராணமும் கூறுகிறது . பெருந் 
தெய்வ வழிபாட்டுடன் சிறுதெய்வ வழிபாட்டையும் இணைத்துத் 
தல புராணங்கள் விவரித்துள்ளன . ஒவ்வோர் கோயிலுக்கும் தல 
விருட்சங்கள் உருவாக்கப்பட்டன. மரவழிபாடு மக்களிடையே 
பெருகிற்று . தல விருட்சத்துடன் நாகவழிபாடும் ஏற்றுக் 
கொள்ளப்பட்டது . அழிந்துபட்ட கோயில்களின் வரலாற்றை 
அறிய தலபுராணங்களே துணை புரிகின்றன. அவ்வகையில் 
வல்லம் தலபுராணமும் ஒன்று எனலாம் 


பாயிரச் சருக்கம் 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


என்ற பாடல் ஒவ்வொரு சருக்கத்தின் இறுதிப் பாடலாக உள்ளது . 
பாயிரச் சருக்கம் தொடங்கி வல்லம்மாள் சருக்கம் வரை மொத்தம் 
15 சருக்கங்கள் உள்ளன . காப்புச் செய்யுள் இல்லாமல் 47 
பாடல்களைக் கொண்டதாகப் பாயிரச் சருக்கம் உள்ளது . 
வல்லத்தில் உள்ள கோயில்களில் உறையும் தேவர்கள் , அகத்தியர் , 
கௌதமர் போன்ற முனிவர்கள் , சித்தர்கள் , தமிழ்ப் புலவர்கள் 
ஆகியோரை நூலாசிரியர் குறிப்பிட்டு நூலின் காலத்தையும் நூல் 
தோன்றிய விதத்தையும் கூறுகிறார் . 


பதினெண் புராணமாகிய காந்தப் புராணத்தில் வல்லம் 
தல புராணம் உள்ளது . சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 
இந்திரகீலப் பருவதத்தின் மகிமையை இப்புராணம் நுவல்கிறது . 
சூதமுனிவர் சொல்ல சௌனகர் கேட்டு மகிழ்ந்து மேல்வரும் 
கதையையும் கூறுமாறு வேண்டுகிறார் . சூத முனிவர் தமக்குச் 
சுப்பிரமணியக் கடவுள் கூறிய முறையில் தாமும் கூறுகிறார் . 
இறுதி சருக்கமான வல்லம்மாள் சருக்கத்தில் புராணத்தின் பயன் 
கூறப்படுகிறது . நூலின் காலமும் நூலாசிரியர் பெயரும் வருமாறு : 


30 


கழற்கலி நாலா யிரத்துத் தொளாயிரமாம் 

கண்ட சித்தார்த்தியா மாண்டு 
வழகொளிர் வல்ல மனந்த நாரணவே 

ளருள்சுப் பிரமணிய சாஸ்திரியார் 
பழமொழி வடநூலதனையு முரையாய்ப் 

பகரவன் னகரி லிருக்கும் 
கொழுமிகு வேளாண் குலத்தினன் முருகன் 

கூறினன் தமிழ்ப்புரா ணமதே . 


இந்தப் புராணம் யாரால் சொல்லப்பட்டதோவெனின் யாவரும் 
சொல்லப்பட்ட கலியுகம் நாலாயிரத்துத் தொள்ளாயிரமாகிய 
சித்தார்த்தி வருஷத்தில் அழகு பிரகாசிக்கும் கௌதம 
க்ஷேத்திரமாகிய வல்லம் நகரிலிருக்கும் அனந்த நாராயண 
சாஸ்திரியார் குமாரர் சுப்பிரமணிய சாஸ்திரியார் 
பழமொழியாகிய கிரந்தத்தைத் தமிழினால் உரைசெய்ய அந்த 
உரையை அந்த வல்லமாநகரிலிருக்கும் கொழு மிகுதியுள்ள 
வேளாண் குலத்திலகன் முருகப்பன் தமிழினாலே விருத்தமாய்ப் 
பாடிய இந்திரகிலப் புராணம் என்ற வாறு . 


கலி . 4900 என்பது கி.பி. 1799 ஆகிறது . பாடல்களின் 
எண்ணிக்கை 756 என்பதையும் நூலாசிரியரே பாயிரத்தில் 
கூறிவிடுகிறார் . இப்பெருந்தகைமை என்ற பாடல் மட்டும் 14 
சருக்கங்களின் இறுதிப்பாடலாக வருகிறது . எனினும் கூத்தபிரான் 
கூடுதலாக எழுதிய பாடல்களையும பாடபேதங்களையும் 
ஒவ்வொரு சருக்கத்தின் இறுதியில் இந்நூலில் 
சேர்த்துள்ளேன் . 


நான் 


2. திருமலைச் சருக்கம் 

முனிவர்கள் தவம் செய்யும் நைமிசாரண்யவனத்தின் 
மகிமையும் , முனிவர்களின் 

ஆற்றல்களும் சருக்கத்தின் 
தொடக்கத்தில் காண்கிறோம் . சௌனக முனிவர் என்பவர் சூத 
முனிவரை நோக்கி இந்திரன் சாபம் பெற்றதையும் சாபம் நீங்கி 
உய்வு பெற்றதையும் கூறுமாறு வேண்டுகிறார் . சில புனிதப் 
பதிகள் , சில நதிகளை இச்சருக்கத்தில் காண்கிறோம் . வல்லம் 
நகரின் இயற்கையழகும் காலகண்ட சோழனின் வரலாற்றுச் 
சுருக்கமும் இதில் காண்கிறோம் . இச்சருக்கம் 71 பாடல்களைக் 
கொண்டுள்ளது . 


வல்லம் தலபுராணம் 


31 


குதிரையை நிகர்க்குஞ் செந்நெல் 

கூனிரும் பதனாற் கொண்டு 
வெதிரிலாத் தருக்க மள்ள 

ரெழுச்சியர் தனத்தைக் கண்டு 
பதறிட வாவி மெய்யும் 

பழிப்புடன் நகைத்த போதிற் 
கதிரையும் புயலு மாரன் 
றன்னையுங் கடிந்து சேர்த்தார். 

- பாடல் 43 


குதிரைமுகம் போலும் சாய்ந்து விளைந்து ஓங்கிய செந்நெல்லை 
அரிவாள் கொண்டு ஒருவரும் நிகரில்லாதபடி அறுக்கும் 
மள்ளரானவர்கள் பள்ளத்தியருடைய தனத்தைக் கண்டு சரீரமும் 
ஆவியும் பதறி அறுப்பு ஓடாமல் திகைத்திருக்கும் மள்ளரை 
அந்தஸ்திரிகள் கண்டு ஆண்பிள்ளைகள் வீரம் இவ்வளவாம் 
என்று நகைக்கிறபோது வெட்கம் வந்து மள்ளர் அறுப்பார்கள் . 
அப்போது அந்தஸ்திரிகள் நெற்கதிரையும் தனத்தையும் 
மன்மதனையும் சேர்த்துக் கட்டினார்கள் . 

பயக்கும் விதமாக விருத்தமும் உரையும் 
விளங்குகிறது அன்றோ ! பிறபாடல்களும் இதே போல் நயமாகவே 
பாடப்பட்டுள்ளன . 


சுவை 


3. கௌதமர் சருக்கம் 

அகலிகையும் கௌதமனும் பல தலங்களில் இருந்தபின் 
தென்திசை நோக்கிச் செல்லும்போது இந்திர கீலத்தின் இயற்கை 
அழகில் ஈடுபட்டு இங்கேயே தங்கிவிட்டனர் . கௌதமர் ஒரு 
தீர்த்தத்தை ஏற்படுத்தி நாள்தோறும் நரசிம்மப்பெருமாளை 
வழிபாட்டார் . பெருமாளும் முனிவனுக்குக் காட்சி தந்தார் . 

கௌதமர் தரித்திரம் பிடித்த நிலையில் கிழிந்த மர உரியை 
( ஆடையை ) த் தைக்க ஊசியில் நூலைக் கோக்க முனைகிறார் . 
நூலிழை நுழையாமல் துன்பப் படுகிறார் . வான் வழியே 
பரமசிவனுடன் சென்ற பார்வதி முனிவன் படும் சிரமத்தைப் 
பார்த்து இரக்கப்பட்டு , அவனுக்கு உதவ வேண்டுமென்று தன் 
கணவன் சிவனிடம் கூறுகிறார் . முனிவன் மன இயல்பு அறிந்த 
சிவன் பார்வதியிடம் உதவி தேவையில்லை என்கிறார் . 
பார்வதிதேவி பிடிவாதமாக இருந்து சிவனை முனிவர் 
இருப்பிடத்திற்கு அழைத்து வருகிறார் . தேவியின் 


32 


விருப்பத்திற்கிணங்க முனிவனை நோக்கி கௌதமரே உனக்கு 
வரம் தர நானும் பார்வதியும் வந்துள்ளோம் வரம் கேள் 
என்கிறார் சிவபெருமான் . முனிவரோ பார்வதி பரமசிவத்தை 
வணங்கிவிட்டு எனக்கு எந்த வரமும் வேண்டாம் என்கிறார் . 
முனிவனிடம் இறைவன் ஏதாவது வரம் கேள் , என்று மீண்டும் 
கூற , இந்த ஊசியில் நூலைக் கோத்துக் கொடுத்தால் போதும் , 
என்று முனிவர் கூறுகிறார் . பரிகாசம் செய்யும் முனிவனுக்குப் 
பாடம் புகட்ட இறைவன் நெற்றிக்கண்ணைத் திறக்கிறார் . 
முனிவனும் கால் வழியே விழியைத் திறக்கிறார் . நெருப்பு 
தோன்றுகிறது . உலகமே அஞ்சுகிறது . தேவர்கள் பயந்து பிரம 
தேவனிடம் முறையிட , தேவர்கள் , பிரமன் தலைமையில் 
சிவபெருமானிடம் வந்து கோபத்தைத் தணிக்க வேண்டுகின்றனர் . 
இறைவன் மகிழ்ந்து நெற்றிக் கண்ணை மறைக்கிறார். கௌதமரும் 
தம் தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார் . அனைவரும் 
மகிழ்கின்றனர் . முனிவனின் ஆற்றலை இச்சருக்கத்தில் 
காண்கிறோம் . விசுவாமித்திர முனிவர் திரிசங்கு சொர்க்கம் 
தாபித்தது போல் கௌதம முனிவரின் வல்லமை இதில் 
காண்கிறோம் . இச்சருக்கத்தின் இறுதியில் அகலிகையின் எழிலை 
நூலாசிரியர் வருணிக்கிறார் . இச்சருக்கம் 50 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . இச்சருக்கத்தில் சிவனைப் போற்றும் ஒரு பாடல் 
வருமாறு : 


தேவர்கள் தேவே போற்றி ! செஞ்சடை யீசா போற்றி ! 
பூவில்மா சொருபா போற்றி ! புகழமறைப்பொருளே 

போற்றி ! 
மாவிரு மாவந் தேத்தும் மலர்க்கழ லுடையாய் போற்றி 
சேவிழி மூன்றாய் போற்றி ! திகழ்பரப் பிரம்மா போற்றி ! 
4 . அகலிகைச் சருக்கம் 

அகலிகையுடன் கௌதமர் மகிழ்ச்சியாக வாழுங் 
காலத்தில் இந்திரன் , கௌதமனையும் அகலிகையையும் 
பார்க்கிறான் . அகலிகையின் எழிலில் மயங்கி அவள் நினைவில் 
பிதற்றுகிறான் . பொன்னுலகம் சென்ற இந்திரன் ஒருவருடனும் 
பேசாமல் துன்பத்தில் வாடுகிறான் . மன்மதன் ஏவிய கணையில் 
வஞ்சனை மூலம் அவளையடைய பாதி இரவில் கௌதமர் 
ஆச்சிரமம் வருகிறான் . கோழிபோல் உருவெடுத்துக் கூவுகிறான் . 
பொழுது விடிந்ததாக முனிவர் கருதி எழுந்திருந்து காலைக்கடன் 
களைக் கழிக்க நீர்நிலை நாடிச் செல்கிறார் . 


வல்லம் தலபுராணம் 


33 


தேவேந்திரன் கௌதமர் வடிவெடுத்து அகலிகையுடன் 
கூடிக் கலவி புரிந்து மகிழ்கிறான் . நீர்நிலைக்குச் சென்ற கௌதமர் 
வானத்தைப் பார்த்து விண்மீன்களின் இயல்பு கொண்டு அர்த்த 
ராத்திரியாவதை உணர்ந்து ஏதோ வஞ்சனை நடந்துள்ளது என்று 
எண்ணுகிறார் . ஞானத்தினால் நிகழ்ந்தது அனைத்தும் அறிந்து 
சினத்துடன் ஆச்சிரமம் திரும்புகிறார் . 

இந்திரனுடன் கலவியில் ஈடுபட்ட அகலிகை 
தேவேந்திரன் மாய்கையை அறிந்து அவனைத் தள்ளிவிட , திரும்பி 
வந்த முனிவன் இந்திரனை நோக்கி , 


ஒரு யோனிக்காசைப்பட்ட உனக்கு உடம்பு முழுவதும் 
யோனியாகுக ( ஆயிரம் யோனி ) என்று சாபம் தருகிறார் . சாபம் 
பலிக்கிறது . அப்பால் அகலிகையை நோக்கி , 

நீ சிலை வடிவமாகப் போகக்கடவை , என்று சபிக்கிறார் . 
சாபத்தைக் கேட்ட அகலிகை வருந்தினாள் . 

நெஞ்சினால் பிழையிலாத தன் தன்மையை அகலிகை 
கௌதமரிடம் கூறி மன்னிப்பு வேண்டுகிறாள் . முனிவர் சினம் 
தணிந்து சாபவிமோசனம் தருகிறார் . இராமர் பாதத் தூளி பட்டு 
நீ பெண்ணுரு அடையக் கடவாய் என்கிறார் . 


நாற்றமிகு உடம்புடன் ஆயிரம் யோனிகளைப் பெற்ற 
இந்திரன் துயரத்தில் அழுந்துகிறான் . இச்சருக்கம் 52 
விருத்தங்களைக் கொண்டுள்ளது . பரிபாடல் தொடங்கிப் 
பல நூல்களில் அகலிகை தேவேந்திரன் கௌதமர் குறித்த 
இக்கதையைத் தமிழ் நூல்களில் காண்கிறோம் . திருப்பாம்புரம் 
தலபுராணத்திலும் அகலிகையைக் கெடுத்த இந்திரன் சாபம் 
பெற்ற விவரத்தைக் காண்கிறோம் . இந்திரன் கோழிவடிவிற்குப் 
பதில் காகவடிவில் கரைய பொழுது விடிந்ததாக எண்ணி என்று 
அதில் உள்ளது (திருப்பாம்புரம் தல புராணம் . ச . கிருஷ்ணமூர்த்தி 
உண்ணாமலை பதிப்பகம் , சென்னை -41 , காண்க ) வல்லம் 
வஜ்ஜிரேஸ்வரர் கோயிலில் வல்லம் தலபுராணத்தில் வரும் 
மேற்படி கதை எழுத்துகளுடன் ஓவியங்களாக உள்ளன . 

வஞ்சனை காமியாகி மானமில் லவனு மாகிக் 
கொஞ்சறி வுடையனாகி கூவிய பாவி கேளாய் ! 
குஞ்சரஞ் சுவர்க்கஞ் செல்லக் குறிப்புவிட் டகன்று மேனி 
பஞ்சர மாகி யோனி பத்துநூ றடைவா யென்றான் . 


என்பது சருக்கத்தில் வரும் ஒரு பாடலாகும் . 


34 


5 . 


இந்திரன் சருக்கம் 


தேவலோகத்திற்கு ஆயிரம் யோனியுடன் துர்நாற்றம் 
வீசும் உடம்பும் கொண்டுபோக விழையாது இந்திரன் , தாமரைத் 
தடாகத்தின் நடுவேயுள்ள தாமரைக் கொடியினுள்ளே பதுங்கிக் 
கொள்கிறான். சாபம் தந்த கௌதம முனிவன் தென்திசை நோக்கி 
வந்து இந்திரகீலப் பருவதத்தில் தாம் முன்பிருந்த பர்ண சாலையில் 
இருந்து நரசிம்ம மூர்த்தியை நாளும் வழிபட்டு வருகிறார் . 


இந்திரன் 

பொன்னுலகில் இல்லாதபடியால் 
அசுரர்கள் வந்து தேவர்களை அடித்து நீதிதப்பும்படி 
செய்கின்றனர் வியாழனாகிய குரு , தேவேந்திரன் 
நிலைமையை ஞானத்தினால் அறிகிறான் . அறிந்தபின் , 
பிறதேவர்களுடன் ஆலோசித்து நான் முகனிடம் 
முறையிடுகிறான் . இச்சருக்கம் 23 விருத்தங்களைக் கொண்ட 
சிறிய சருக்கமாகும் . சருக்கத்தில் ஒருபாடல் வருமாறு : 
இவ்வுட லதனைக் கொண்டு 

யெவ்விடம் புகுவே மென்றான் 
இவ்வுட லதனைக் கொண்டு 

வென்னுல கேகு வாறென் 
இவ்வுட லதனைக் கொண்டு 

யிமையவர் காணுமெவ்வா 
றிவ்வுட லதனைக் கண்டா லொருவரு 

மெதிர்நில் லாரே . 


6. பிரமதேவர் சருக்கம் 

தேவேந்திரன் இல்லாத பொன்னுலகம் புருஷன் இல்லாத 
பெண்டாட்டி போலவும் , சேனாதிபதி இல்லாத படைபோலவும் , 
அரசன் இல்லாத பட்டணம் போலவும் , சூரியன் இல்லாத வானம் 
போலவும் , இருப்பதாக வியாழப்பெருமான் பிரமதேவனிடம் 
முறையிட , இந்திரகீலப் பருவதத்திற்கு நான்முகன் வருகிறான் . 

கௌதமர் , நான்முகனை வணங்க உயிர்களின் பாவ 
புண்ணியங்கள் , ஈசுரன் செயல் , காரியம் , அகாரியம் ஆகியவற்றைப் 
பிரமதேவர் விளக்கமாக முனிவரிடம் கூறி இந்திரனுக்குக் கிருபை 
செய்ய வேண்டுகிறார் . கௌதம முனிவர் சாபவிமோசனமாக 
இந்திரன் இந்திரகீலப் பருவதத்தில் தீர்த்தம் ஒன்றுண்டாக்கிக் 
கொண்டு சிவனையும் விஷ்ணுவையும் தினந்தோறும் வழிபட்டு 


வல்லம் தலபுராணம் 


35 


வரவேண்டும் என்கிறார் . அவ்வாறு செய்தால் இந்திரன் 
சாபவிமோசனம் பெறலாம் என்கிறார் . பிரமதேவர் இந்திரனை 
வரவழைத்துச் சாபவிமோசன வழியைக் கூறி மறைகிறார் . 
இச்சருக்கம் 40 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . இச்சருக்கத்தில் 
ஒரு விருத்தம் வருமாறு . 


ஈசனார் செய்கை யல்லா லிவன் செயலேது மில்லை 
ஈசனே பலவா னாகு மிவன்பல னேதுமில்லை 
ஈசனே கிரிகை யெல்லா மிவனுட கிரிகை யில்லை 
ஈசனே யுயிர்கள் யாவு மிலங்கியு மிலங்கா னின்றான் . 


7. இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம் 


கௌதம் க்ஷேத்திரத்தில் இந்திரன் வச்சிராயுதம் கொண்டு , 
தீர்த்தம் ஒன்றுண்டாக்கிக் கொண்டு , நாளும் அதில் நீராடி 
இறைவனை வழிபட்டு வருகிறான் . இறைவன் வச்சரீசுபரனையும் , 
தேவநாயகப் பெருமாளையும் இந்திரன் பிரதிஷ்டை செய்கிறான் . 
பஞ்சாக்ஷர மந்திரத்தை மனதிலே இருத்தி அனுதினமும் தியானம் 
பண்ணுகிறான் . 


இந்திரனின் கடுமையான தவத்தை 

மெச்சி 
மும்மூர்த்திகளும் தேவர்களும் காட்சிதருகின்றனர் . இந்திரன் 
சாபம் நீங்க மும்மூர்த்திகளும் கௌதமரிடம் கேட்டுக் 
கொள்கிறார்கள். கௌதமரும் இந்திரன் உடம்பிலிருந்த ஆயிரம் 
யோனிகளை நேத்திரங்களாக மாற்றுகிறார் . 


கௌதமரும் இந்திரனும் மும்மூர்த்திகளிடம் கீழ்க்கண்ட 
வரத்தை வேண்டுகிறார்கள் . வல்லம் நகரில் வந்து தங்குபவர் , 
வல்லத்தைப் போற்றுபவர் , இங்குள்ள தீர்த்தங்களில் மூழ்குபவர் 
நற்பலன்கள் அடையவேண்டும் , 


மும்மூர்த்திகளும் வரமளிக்க இந்திரன் சாபம் நீங்கியதால் 
தேவலோகம் செல்கிறான் 


முனிவர் கௌதமர் , வச்சிரதீர்த்தம் , கௌதம தீர்த்தம் 
இரண்டிலும் மூழ்கி நாள் தோறும் சிவபெருமானையும் 
விஷ்ணுவையும் வழிபட்டு வந்து நற்பேறு பெறுகிறார் . இறுதியாக 
இச்சருக்கத்தில் இங்குள்ள கோயில்களுக்குத் திருப்பணி புரிபவர் , 
வழிபாடு சிறக்கச் செய்பவர் , பூசிப்பவர் ஆகியோர் எய்தும் 
நற்பலன்கள் கூறப்படுகின்றன . இச்சருக்கம் 56 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . அதில் ஒரு பாடல் வருமாறு . 


36 


மங்கள வல்லி யுடனுகந் துறையும் 

வச்சரீ சுரனுடை கோயில் 
செங்கல் மண் முதலாய்க் கருங்கல்லினாலே 

திருப்பணி மடப்பணி செய்து 
வங்குமோ ராவு மந்தணர்க் கடியார்க் 

கரும்பசி யகற்றுவோர் தமக்கு 
மெங்கணா யகனார் கயிலைமால் வரையி 

லெழிற்றிரு வுடனமர்ந் திருப்பார் . 


8. வச்சிரதீர்த்த சருக்கம் 


இச்சருக்கத்தின் தொடக்கத்தில் கௌதமதீர்த்தத்தின் 
சிறப்புகள் கூறப்படுகின்றன . கௌதம தீர்த்தத்தின் தெற்கில் 
வச்சிரதீர்த்தம் அமைந்துள்ளது . புனிதமான இத்தீர்த்தத்தில் 
மூழ்கியவர் நற்பலன்கள் எய்துவர் . மாறாக நீரை அசுத்தப்படுத்தக் 
கூடாது . இத்தீர்த்தம் காலையில் நீலமாக விஷ்ணு ரூபமாகவும் , 
நண்பகல் வெண்ணிறமாக நான்முகன் ரூபமாகவும் , மாலையில் 
சிவந்த சிவன் ரூபமாகவும் காட்சிதரும் . வச்சிரதீர்த்தத்தின் 
தென்கரையில் சப்த கன்னியர் எழுவர் காட்சி தருகின்றனர் . நாக 
கன்னியர் ஏழுபேருக்கும் சுக்ரவாரத்தில் அபிஷேகம் செய்தால் 
நற்பலன்கள் பெறலாம் . வச்சிரதீர்த்தக்கரையில் சப்தகன்னியர் 
இருப்பதால் இதனை கன்னிகா தீர்த்தம் என்றும் கூறலாம் . 
இச்சருக்கம் 48 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
வச்சிரதீர்த்தத்தில் மூழ்குபவர் பெரும் பலன்கள் எய்துவர் 
என்பதற்குச் சான்றாக ஒரு பாடலைக் காண்போம் . 


வாக்கினால் மனத்தி னாலு மாந்திப் படிந்தோர் 

மூன்றாம் 
பாக்கியம் பெறுவ ரென்றால் பகருவ தென்னக் 

கேண்மி 
னாக்கியபன்னீரைக் கையா வள்ளியுள் ளருந்து 

வோர்க்குத் 
தாக்கிய ரோகமெல்லாந் தான்வெருண் டோடிப் 

போமாம் . 


இப்பாடலின் உரையில் , மூன்றாம் பாக்கியத்திற்குச் சாரூப பதவி 
எனக் கூறப்படுகிறது . நீரை யருந்துவோர்க்கு ரோகம் ( நோய் ) 
யாவும் நிவர்த்தியாகும் என்று கூறப்பட்டுள்ளது . 


வல்லம் தலபுராணம் 


37 


9. வச்சிரலிங்கச் சருக்கம் 


ஆதிகாலத்தில் தேவேந்திரன் புல்லறிவை விட்டு 
நல்லறிவுடன் பூசித்த மங்கள வல்லி சமேதரரான வச்சிரேசுபரரின் 
பெருமை இச்சருக்கத்தில் பாரித்து உரைக்கப்படுகிறது . சுக்கிர 
வாரத்தில் அம்மனை வழிபட்டால் மங்களம் கிட்டும் . மழையின்றி 
நாடு வருந்தும் போது இவ்விறைவனைப் பூசிக்க மழை நன்கு 
பெய்யும் . இச்சருக்கத்தில் கோயில் அபிஷேக முறையினையடுத்து 
இறைவனின் 108 நாமங்கள் 24 ஆம் விருத்தம் தொடங்கி 37 ஆம் 
விருத்தம் வரை உள்ள விருத்தங்களில் கூறப்பட்டுள்ளன. 108 
நாமங்கள் வருமாறு . 
1. வச்சரீசுபரன் 

24. பகவன் 
2. மகாதேவன் 

25. வாக்குமி 
3. சிவன் 

26. திருதிமான் 
4. பத்திராம்பிகைபதி 

27. பூதிமான் 
5. சம்பு 

28. ரிஷபத்துவசன் 
6. சதாசிவம் 

29. உமாபதி 
7. ருத்ரன் 

30. நிமலன் 
8. மிருடன் 

31. செகவிருக்ஷராசன் 
9. பூதகணாதிபன் 

32. விருஷாகபி 
10. வச்சிரபூசித பாதாம்பிசன் 33. திலகன் 
11. தேவேந்திர ரோகவினாசன் 34. சுகன் 
12. கங்காதரன் 

35. சுராசரி 
13. பசுபதி 

36. சுரபதி 
14. சாம்பன் 

37. தூயோன் 
15. திரிபுராந்தகன் 

38. சங்கரன் 
16. விபு 

39. ரிஷப வாகனன் 
17. விசுவேசுரன் 

40. கபாலதரன் 
18. கிரீசன் 

41. கமலார்ச்சிதா 
19. ஈசானன் 

பதாம்புயன் 
20. ஈசன் 

42. கங்காதரன் 
21. சந்திரசேகரன் 

43. கபிலாக்ஷணன் 
22. வச்சிரதீர்த்த வாசன் 

44. யோமகேசன் 
23. கௌதம க்ஷேத்ர வாசன் 45. திங்கணோபவன் 


38 


46. சர்வன் 


79. சத்தியோசாதன் 
80. மயேச்சுரன் 
81. சர்வஞ்ஞன் 
82. வெண்பொடி மகிழ்வோன் 
83. சோழபுத்திராச்சிதன் 
84. ஸ்ரீமான் 
85. மகாபோகன் 


47. பிரமதேசன் 
48. சூலபாணியன் 
49. பினாகதரன் 
S0 . கபரத்தி 
51. ஞாலயோனி 
52. பஞ்சாட்சரன் 
53. சனாதகன் 
54. சேஷ்டன் 
55. பஞ்சகலார்ச்சனப்பிரியன் 
56. சித்தேசன் 
57. தட்சிணகிருதக விநாசன் 
58. சடையன் 


86. பயாபகன் 


87. சத்த படிகசாங்கரசன் 
88. சடிலன் 
89. சூரிய சந்திராக்கினிலோசன் 
90. இந்திரகீலமான தீசன் 
97. தேவதாரு வனவாசன் 
92. காமாரி 


59. மகாகாளன் 


60. ஸ்ரீகண்டன் 
61. நீலகண்டன் 
62. காலகண்டன் 
63. அஷ்டகரணன் 
64. அட்டமூர்த்தி 
65. தீபிதமூர்த்தி 
66. தயாகரன் 
67. அமலன் 
68. மாயவங்காரகிருதி 
69. வீமன் 
70. தூயவாமனனுக்கிரகன் 
71. நடனசோதி 
72. கீர்த்தி வாசன் 
73. ஏகபாதன் 
74. விருபாக்ஷன் 
75. நசன் 
76. புருஷன் 
77. அகோரன் 
78. வாமதேவன் 


93. காமதகனன் 
94. பூதபாவனன் 
95. பூதிமாசுரன் 
96. பிரமசனாத்மா 
97. மகாத்துமா 
98. திரியிதன் 
99. விசுவாந்தமன் 
100. விசுவசங்கரன் 
101. ஏகநாயகன் 
102. சிலேஷ்டன் 
103. எண்குணக்குரு 
104. குருபுரந்தரதபசித்திபிரதன் 
105. யோகி மகாமுனி பூசிதன் 
106. கினாசிதன் 
107. தேகநாயகன் 
108. தாகம் 

தீர்ப்பவனாம் 
மங்களவல்லிதலைவன் 
பரமேஸ்வரன் , 


வல்லம் தலபுராணம் 


39 


14 விருத்தங்களில் 108 நாமங்களைக் கூறும் புராண ஆசிரியர் , 
வச்சிரேசுபரரை வணங்கியவர் பெறும் பேற்றினையும் , 15 நாள்கள் 
நடை பெறும் சித்திரைத் திருவிழாவின் சிறப்பையும் கூறுகிறார் . 
15 நாள்கள் விழாவும் ஒவ்வோர் இனத்தார்கைங்கர்யத்தால் 
நடைபெறுவதையும் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் . இச்சருக்கம் 54 
விருத்தங்களைக் கொண்டுள்ளது . அதில் ஒரு விருத்தம் வருமாறு : 


எங்கள் நாயக னாம்பர மேஸ்வர னென்னு 
நங்கள் வச்சரீசு பரனுட னாமம் நூற் றெட்டு 
மங்கு மக்ஷதை வில்வமோ டருச்சனை புரிய 

பொங்கி மாமழை பொழிந்திடும் புவனமுந் தழைக்கும் . 
10. கபில மந்திரச் சருக்கம் 

கபில முனிவரும் மந்திர ரிஷியும் ஏற்படுத்திய 
தீர்த்தங்களையும் அவர்கள் மேற்கொண்ட பூஜை சிறப்புகளையும் 
இச்சருக்கத்தில் காண்கிறோம் . மிருஷர் , அங்காரர் , புலகர் , 
புலத்தியர் , அத்திரி , கபிலர் , சனபதி , சத்தர் ஆகியோரில் மேரு 
மலையில் தபசு பண்ணி இறைவனின் அன்புக்கு உகந்தவரானவர் 
கபிலர் ஆவார் . இம்முனிவர் இந்திரகீலப் பருவதத்தின் 
பெருமையையும் அதிசயத்தையும் கேள்வியுற்று இந்திர கீலம் 
வருகிறார் . கௌதம தீர்த்தத்திலும் வச்சிர தீர்த்தத்திலும் 
நீராடிவிட்டு வச்சிரேசுபரரை வழிபடுகிறார் . இந்திரகீலப் 
பருவதத்திற்கு வடதிசையில் மேற்கில் ஒரு பரணசாலை அமைத்து 
அதிலிருந்து தவம் இயற்றுகிறார் . பர்ண சாலைக்கருகில் தம் 
பெயரில் கபிலதீர்த்தம் ஏற்படுத்துகிறார் . கபிலர் வடமொழியில் 
கபில சாஸ்திரம் என்ற ( சாங்கியம் ) நூலையும் இயற்றுகிறார் 


முனிவர்களில் சிறந்த மந்திரரிஷி இந்திர கீலப் 
பருவதமடைந்து அங்குள்ள தீர்த்தங்களில் 

நீராடி 
வச்சிரேசுபரரையும் நரசிங்கப் பெருமாளையும் தேவ நாயகப் 
பெருமாளையும் வழிபடுகிறார் . இவரும் தேவநாயகப் பெருமாள் 
கோயிலுக்கு உத்தரதிசையில் கபிலதீர்த்தத்திற்கு அருகில் ஒரு 
தீர்த்தம் தம் பெயரில் உருவாக்குகிறார் . தங்குவதற்குப் பர்ணசாலை 
ஏற்படுத்தி நாள்தோறும் தவமியற்றி வந்துள்ளார் . இச்சருக்கம் 
29 பாடல்களைக் கொண்டுள்ளது . 


கபிலமுனிவருடன் சில தலபுராணங்களைத் தொடர்பு 
படுத்தலாம் . திருக்கோயிலூர் தலபுராணத்தில் கபில முனிவர் 
இடம் பெற்றுள்ளார் . இங்குள்ள வீரட்டேஸ்வரரை இவர் 


40 


வழிபட்டுப் பேறு பெற்றுள்ளார் . இங்குள்ள வீரட்டேஸ்வரர் 
கோயில் கோபுரத்தில் கிரந்த எழுத்துப் பொறிப்புகளுடன் கபில 
முனிவர் இறைவனை வழிபடும் காட்சியை ஓவியமாகக் 
காண்கிறோம் சங்க நூற்களில் இடம் பெறும் கபிலர் வேறு ; 
வடமொழியில் சாஸ்திரம் எழுதிய கபிலர் வேறு என்பதை நாம் 
அறிய வேண்டும் . இச்சருக்கத்தில் உள்ள ஒரு விருத்தம் வருமாறு . 
அண்டர் நாயகன் தொண்டு செய்திட 

அருள்பு ரிந்திடு மாதியே 
புண்ட ரீகனுஞ் செங்கண் மாயனும் 

போற்றியென் றடிபணிந்திடுந் 
தொண்டர் நாதனே வஞ்சி மங்கள 

வல்லி சுந்தர பாகனே 
வெண்டிசை புகழ்வச் சரீசு பரனே 

யேழையற் கருள்செயு மென்றனன் . 


11. தேவிதீர்த்த சருக்கம் 
தேவி தீர்த்தத்தின் மகிமையை 

இச்சருக்கம் 16 
விருத்தங்களில் மொழிகிறது . மந்திர தீர்த்தத்தின் மேல் திசையில் 
ஒரு நாழிகை வழிக்குள் இது உள்ளது . இதனை உத்தம தீர்த்தம் 
என்றும் கூறலாம் . இத்தீர்த்தத்தில் உதித்த சண்டிகாதேவியாகிய 
ஏகவீரி அம்மனைத் துதித்தால் துன்பம் அகலும் . ஐப்பசி , 
கார்த்திகை, மார்கழி மூன்று மாதங்களிலும் இதில் மூழ்கி நற்பேறு 
பெறும்படி ஆசிரியர் கூறுகிறார் , 


, 


இந்த மான்மியம் ரகசிய மாகவு மிருக்கும் 
எந்த பாவங்களனைத்தையு மெளிதினின் மாயக்கும் 
அந்த மாந்தற்குச் சகலசம் பத்தையு மருளும் 
நந்தி வாகனத் திறைவன் கிருபையு நவிலும் . 


என்பது இதில் ஒருபாடலாகும் . 
12. ஏகவீரியம்மன் சருக்கம் 


மங்களவல்லி வச்சரீசுபரன் எழுந்தருளியிருக்கும் கௌதம 
க்ஷேத்திரத்திற்கு அரையோசனை தூரத்தில் ஈசானிய திக்கில் 
பராசரிஷி க்ஷேத்திரம் உள்ளது . தஞ்சகா சூரன் , தண்டகா சூரன் , 
தாருகா சூரன் என்ற மூன்று சகோதரர்கள் தரித்திரத்தில் மெலிந்து 
வாடுகின்றனர் . பின்னர் பராசரிஷி ஷேத்திரம் வந்து பராச 
முனிவரை 
வணங்கி அவரிடம் 

பணிவிடை புரிவதாக 


வல்லம் தலபுராணம் 

41 
வேண்டுகின்றனர் . முனிவரும் அவர்களை ஆச்சிரமத்தில் 
சேர்த்துக் கொள்ள அவர்கள் அங்கே பால் , நெய் , தயிர் , பாயசம் , 
அன்னத்துடன் வயிறு முட்ட வுண்டு கொழுக்கின்றனர் . உடம்பு 
பலம் பெற்றதும் முனிவர் , பிராமணர் மற்றுமுள்ளவர்களுக்குத் 
துன்பங்கள் தருகின்றனர் . பராசரிஷி அவர்களைத் தம்மால் 
அடக்க முடியாது என்பதை அறிந்து சிவபெருமானைத் 
துதிக்கிறார் . இறைவன் சண்டிகாதேவியை அசுரர்களை அடக்க 
அனுப்பி வைக்கிறார் . 

சண்டிகாதேவி அரக்கர்களுடன்போரிடுகிறாள் . முதலில் 
தஞ்சகா சூரன் மீது ஏவி விட்ட பாணத்தால் மூர்ச்சையுற்று 
விழ , மற்ற இரண்டு பேரும் தேவியுடன் போரிடுகின்றனர் . 
தஞ்சனும் மூர்ச்சை தெளிகிறான் . பின்னர் மூவரும் கடுமையாகப் 
போரிடச் சண்டிகா தேவி மூர்ச்சை யடைகிறாள். பராசமுனிவர் 
கவலை அடைந்து மீண்டும் சிவனிடம் வேண்டுகிறார் .. 
சிவபெருமான் , திருமாலைப் பார்த்து நீ சிங்கரூபமெடுத்து 
அரக்கரை அழித்துவிட்டுவா என்று கூறுகிறார் . நரசிம்ம வடிவம் 
எடுக்காமல் விஷ்ணு விஷ்ணுவாக அரக்கர்கள் இருப்பிடத்திற்கு 
வருகிறார் . விஷ்ணு போர் புரிவதற்குத் தயாராகு முன்பே 
அரக்கர்கள் பாணங்களைத் தொடுக்க மூர்ச்சை அடைந்திருந்த 
தேவி தெளிவு ஏற்பட்டு எழுந்திருந்து பாணம் தொடுக்க 
முற்படுகிறாள் . விஷ்ணுவும் சண்டியும் ஒருபுறமும் அரக்கர் 
மறுபுறமும் போரிட உலகமே நடுநடுங்குகிறது . தஞ்சகாசூரன் 
மாயகப்படத்தினால் அனேக வடிவெடுத்து அம்மையிடம் போரிட 
அம்மையும் பல ரூபமெடுத்துப் போரிடுகிறாள் . அரக்கருக்குத் 
துணையாய் வந்த சேனைகள் சின்னா பின்னமாக வீழ்ந்தன . 
எனினும் பராசரிஷி ஆச்சிரமத்திலே இருந்த தடாகத்து வாடை 
பட்ட மாத்திரம் இறந்தவர்கள் மீண்டும் பிழைக்க , பராசரிஷி 
வேதனையடைந்து திருமாலைத் துதி செய்கிறார் . திருமால் 
நீலமேகம் போல் சொரூபத்தை யெடுத்து வந்து நீரை 
அருந்திவிட்டு , தானே கரையில் எழுந்தருளி இருக்கிறார் . 


அனேகக்காலம் யுத்தம் நடைபெற அரக்கராகிய 
சகோதரர் மூவர் தவிர மற்ற அரக்கர்கள் மாண்டு விடுகின்றனர் , 
சிவன் சொல்லைக் கேட்டு நரசிங்க ரூபம் எடுக்காமல் இருந்ததின் 
தவற்றை உணர்ந்து விஷ்ணு நரசிங்க ரூபமெடுத்துத் தஞ்சகா 
சூரனைக் கொன்று விடுகிறார் . 


42 


அண்ணன் இறந்துபடவே தம்பி தண்டகா சூரன் 
நரசிங்கப் பெருமாளைத் துரத்த , பெருமாள் காட்டுப்பன்றி 
ரூபமெடுத்துத் தண்டகா சூரனைக் கொன்று விடுகிறார் . 


தாருகாசூரனும் சண்டிதேவியும் கடுமையாகப் 
போரிடுகின்றனர் . இருவரும் பூமிக்குள் ஓடுவதும் மீண்டும் 
வெளியில் வருவதும் புரிகின்றனர் . இறுதியில் சண்டியின் 
சூலாயுதத்தால் அசுரன் மாண்டு விடுகிறான் . மும்மூர்த்திகளும் 
சண்டியின் முன்தோன்றி ஏகவீரி என்ற பட்டத்தை வழங்கி 
வரங்களும் தருகின்றனர் . போரிடும் போது தாருகன் பூமியில் 
நுழைந்து மேலே வந்த இடம் தேவி தீர்த்தமாகும் . இத்தீர்த்தத்தின் 
தென்புறம் ஏக வீரியம்மனுக்கு உத்தர திசையில் மணிமுத்தா நதி 
ஓடுகிறது . ஏகவீரியம்மன் மகிமையும் தேவி தீர்த்தம் , மணி முத்தா 
நதி ஆகியவற்றின் சிறப்புகளும் 47 விருத்தங்களில் 
பாடப்பட்டுள்ளன . பராச முனிவர் சிவனை நோக்கித் தோத்திரம் 
செய்யும் ஒரு பாடல் வருமாறு . 


வேத நாயகா ! கையில்மான் மழுவுடை விமலா ! 
பூத நாயகா ! பொங்கர வணிந்திடும் புனிதா ! 
மாது நாயகா ! மாதவன் போதனும் வணங்கிடும் 
பாத நாயகா ! கைலையங் கிரிவளர் பரமா ! 


13. மணிமுத்தா நதிச் சருக்கம் 

பராச முனிவர் இறந்துபோன அரக்கர்களின் எலும்புகள் , 
மண்டையோடுகள் , குருதிப்பெருக்கு முதலியவற்றால் ஆச்சிரமம் 
தூய்மை இழந்தது என்று கருதித் தம் தவத்திற்கு அனுகூலமாக 
ஆறு ஒன்றைத் தோற்றுவிக்குமாறு திருமாலிடம் வேண்ட , 
நீலமேகப் பெருமாளாகிய திருமால் இந்திரனை வரவழைத்து 
நதியொன்றைத் தோற்றுவிக்குமாறு ஆணையிடுகிறார் . இந்திரனும் 
அவ்வாறே செய்கிறான் . கோல பருவதத்தில் தோன்றிய நதி உத்தர 
திசையை நோக்கிப் பாய்கிறது . பலநிற மணிகளுடன் கூடிய அந்த 
நதி மணி முத்தா நதி என வழங்கப்படுகிறது . பராசரிஷி 
ஆஸ்ரமத்தின் வடக்காகப் பாய்ந்து ஸ்ரீசேத்திரம் சென்று பின் 
ஸ்ரீ வாஞ்சியத்தில் காவிரியுடன் கலக்கிறது மணிமுத்தா நதி. இதில் 
மூழ்குபவர் எய்தும் பலன்களைச் சருக்கத்தின் இறுதியில் 
காண்கிறோம் . நதியின் அமைப்பும் அழகும் பல பாடல்களில் 
வருணிக்கப்படுகின்றன . இச்சருக்கம் 47 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . 


வல்லம் தலபுராணம் 


43 


நாகமா மணிக ளாலும் நாகத்தின் மருப்பு முத்து 
மாகிய வேயின் முத்து மழகெனுங் கூனின் முத்துந் 
தோகையாங் கன்ன முத்துஞ் சூழ்ந்த திலங்க லாலே 
வாகுடன் மணிமுத் தாறாய் வழங்கிய துலகம் போற்ற . 
மணிமுத்தா நதியின் பெயருக்கான காரணத்தை இப்பாடலில் 
காண்கிறோம் . 


14. காலகண்ட சோழன் சருக்கம் 


வேண்டி , 

கௌதம் 


ஆதிகாலத்தில் சூரிய குலத்தில் தோன்றி அரசர்க்கரசராக 
விளங்கிய ஸ்ரீகண்டசோழன் 

சிவனை 

மறவாத 
சிந்தையுடையவனாய் இருந்தான் . பகையரசர்கள் ஒன்று கூடி 
ஸ்ரீகண்டன் மீது படையெடுத்தனர் . வீரமாகப் போரிட்ட 
ஸ்ரீகண்டன் வீழ்ந்து பட்டான் . அவன் மனைவி வல்லம்மாள் 
மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தாள் . சோழ வாரிசைக் காக்க 

க்ஷேத்திரத்திற்கு வந்து கபிலரிஷி 
ஆச்சிரமத்தில் தங்கினாள் . 

கபிலமுனிவன் ஆசிப்படியும் வச்சிரேசுபரன் 
திருவருளின்படியும் அழகான ஆண் குழந்தையை வல்லம்மாள் 
ஈன்றெடுத்தாள் . குழந்தை பிறந்த பத்தாம் நாள் காலகண்டனெனப் 
பெயர் சூட்டப்பட்டது . ஐந்து வயதில் உபநயனம் 
செய்விக்கப்பட்டபின் , கல்வி கற்பிக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது . 
பதினோறாமாண்டில் பலமொழிகளையும் காலகண்டன் கற்றுத் 
தேர்ந்து விடுகிறான் . பிறகு 6 ஆண்டுகள் அதாவது 17 ஆம் பிராயம் 
வரை கடுமையாகத் தவமியற்றுகிறான் . 

வச்சிரேசுபரன் பிராமணனாகிச் சோளிகை ஒன்றைக் 
கையில் ஏந்தியவாறு காலகண்டனிடம் வந்து “ சிறு வயதில் தவம் 
இயற்றக் காரணம் என்ன ? தவத்திற்குப் பலனை நாம் தருகிறோம் " 
என்று கூறுகிறார் . வந்தவர் யார் என்பதை அறியாத காலகண்டன் 
" பிச்சை யார் கொடுப்பார் ? என்று இடம் தேடி வாங்கி 
உண்ணாமல் என் குறையைக் கேட்கிறாயே ! போ போ ” என்று 
கூறி , வச்சரேசுபரர் என் முன் தோன்றி வரம் தருவதையே நான் 
விரும்புகிறேன் என்று காலகண்டன் கூறுகிறான் . 


இறைவன் , காலகண்டனிடம் என்னை விட்டால் உனக்கு 
யார் வரம் தரப்போகிறார்கள் ? என்று கூறிச் சோளிகையை 
எறிந்துவிட்டு மறைந்து விடுகிறார் . பிரம்மசாரியாய் வந்த 


44 


இறைவனைக் காணாத காலகண்டன் சோளிகையை எடுத்துப் 
பார்க்க , அதில் விலை மதிப்பில்லாத கிரீடம் முதலிய பொருட்கள் 
இருப்பதைக் கண்டு வியப்படைகிறான் . வந்தவர் வச்சிரலிங்கர் 
என்பதை அறிந்து தன் தாயிடம் கூறுகிறான் . பின்னர் கபிலரிஷி 
செய்தியறிந்து வல்லம்மாளையும் காலகண்ட சோழனையும் 
ஆசிர்வதிக்கிறார் . இச்சருக்கம் 52 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . இச்சருக்கத்தில் ஒரு பாடல் வருமாறு . 


தன்பசி தணிக்க வல்லான் 

தயவுட னுரைத்த வார்த்தை 
வென்பசி தணிப்ப தெங்கே 

வயித்தியன் வாதி யென்றே 
வுன்பசி தணிக்கப் போ ! போ ! கடிதினி 

லுகந்து மாங்கே 
வன்புடை வார்த்தை தன்னிற் காரிய 

வளமே தென்றான் . 


15. வல்லம்மாள் நகரச் சருக்கம் 


ஸ்ரீகண்ட சோழனை வென்ற மாற்றரசர்கள் எல்லோரும் 
தங்களுக்குள் போரிட்டுப் பலரும் மாண்டுவிட எஞ்சிய சிலரும் 
மந்திரிமார்களும் கபிலரிஷி ஆச்சிரமத்திற்கு வந்தனர் . 
வந்தவர்களை வரவேற்று உபசரித்த முனிவர் , காலகண்டனுக்குப் 
பட்டம் கட்ட வேண்டிய நியாயத்தைக் கூற எல்லாரும் 
உடன்படுகின்றனர் . சோழிய வேளாளர்கள் நவரத்தினங்கள் 
இழைத்த கிரீடத்தை எடுத்துத்தர முனிவனாம் கபிலர் முடி 
சூட்டுகிறார் . 


நால்வகைப் படையுடன் தலைநகருக்குச் சென்ற 
காலகண்டன் மீண்டும் கௌதம க்ஷேத்திரம் வருகிறான் . மன்னன் , 
வச்சரீசுபரர் , நரசிங்கப்பெருமாள் , தேவநாயகப் பெருமாள் , 
ஏகவீரியம்மன் ஆகியோருக்குக் கோயில்கள் 

எழுப்பி 
ஒருபட்டணம் உருவாக்க விழைகிறான் . அதற்காக ஈசானிய 
திசையில் விநாயகனைத் தாபித்து மற்ற கோயில்களையும் 
கோபுரங்கள் , மண்டபங்களுடன் கட்டுகிறான் . பிராமணர்களுக்கு 
அறுசுவை உணவு படைக்கப்படுகிறது . முனிவர் கபிலர் 
விருப்பப்படி இந்திர கீல நகர் , வல்லம்மாள் பெயரில் வல்லம் 
என மாற்றப்படுகிறது . வல்லம் நகரானது அளகாபுரிபோல் 
(தஞ்சாவூர் நகருக்கும் அளகாபுரி என்ற பெயருண்டு ) அழகாகக் 


வல்லம் தலபுராணம் 

45 
கட்டப்படுகிறது . மாவலி அரசன் ஏகவீரியை வழிபட்டதுடன் 
திருப்பணியும் புரிந்ததாகப் பாடல் 70 முதல் 75 வரை 
கூறப்பட்டுள்ளது . 


வச்சரீசுபரன் சோளிகையுடன் முன்னர்க் காட்சி தந்த 
இடத்தில் யாவரும் போற்றும்படி சோழீசுவரர் கோயிலைத் 
தாபித்துக் கும்பாபிஷேகமும் மன்னன் செய்விக்கிறான் . எஞ்சிய 
கோயில்களின் திருப்பணிகளும் நடைபெறுகின்றன . காலகண்டன் 
ஐந்து பெண்களை மணந்து நீதிநெறி தவறாமல் அரசாட்சி 
புரிகிறான் . வல்லம் நகரின் அழகு விவரிக்கப்பட்டபின் 
ஏகவீரியம்மன் பெருமை பேசப்படுகிறது . தேவி தீர்த்த மகிமை 
கூறியபின் அம்மையின் 108 நாமங்கள் 81 ஆம் விருத்தம் தொடங்கி 
93 ஆம் விருத்தம் வரை 13 விருத்தங்களில் கூறப்படுகின்றன. 
20. வாலை 


21. பத்திரகாளி 


22. பயாநகை 
23. அவுணர் சோனித தாங்கி 
24. சோகசாகா நாசினி 


1. ஏகவீரி 
2 . மகாதேவி 
3 . 

துர்க்கை 
4 . 

பைரவனாதினி 
5 . 

தாருகா சூரசங்காரி 
6 . சர்ச்சன பிரியகாரணி 
7. பதுஷ்ட சம்மாரி 
8 . சண்டிகை 
9. அஷ்டதோள் அம்பிகை 


25. பண்பி 


26. மாகாளி 


27. விசாலாக்ஷி 


28. வைணவி 


29. சருவாசினி 
30. மதுராக்ஷி 


10. பீமை 


11. ரௌத்ரிமுகி 


31. செம்மை 


12 , காளி 


32. குடிலெக்ஷணாகபாலி 


33. பாசக்கை 


13. காளாத்திரி 
14. மகோதரி 
15. தமஷ்டிரா 
16. காதாளவதனி 
17. நானாயுதவிலாசனி 


34. செடிலை 
35. விமலாம்பரை 


36. கௌரி 


37. மாயி 


18 . 


உமை 


38. மகாரௌத்ரி 
39. சத்தி 


19. தீர சென்னி 


46 


70. ஆரியை 
71. மனோகரி 


72. சங்காரி 


40. காமித்தாயினி, 
41. இந்திராணி 
42. இந்திரரூபி 
43. சதக்கனி 
44. சதசமஞ்ஞை 
45. பத்திரானந்தை 
46. மகனெந்தை 
47. ருத்திராணி 
48. கிருஷ்ணபிங்கலை 
49. அகோரை 
50. கோரரூபி 
51. சத்துரு சங்கார சாரணி 
52. பத்திராங்கி 
53. விஷ்ணுமாயை 
54. வித்தியை 
55. சாந்தி 
56. சர்வாபிஷ்டபிரதை 
57. சருவகாமப்பிரதாயினி 
58. லோகவுமை 
59. சகலரெக்ஷி பராயணி 
60. தர்மலோகபாலி 
61. சுபிக்ஷபலபிரதை 
62. அபயவாரினி 
63. அரிப்பிரியை 
64. சிங்கவாகினி 
65. ரெத்தாத்திரி 
66. சங்கரி 


73. திரிசூலகாமண்டிகை 
74. சர்வதுக்கா பசமனி 
75. சர்வதாரிதிரிநாசினி 
76. சர்வசம்பத்துப்பிரதை 
77. பிறவி நித்தியை 
78. பிராமணப்பிறுதியாள் 
79. r ரா பித்திசரதை 
80. சந்துஷ்டை 
81. சுபவஸ்திரி 
82. சமாவிருதை 
83. ஆசையேகை 
84. சுக்கில வாணி 
85. ஆயி 
86. முக்குந்த சமஸ்தை 
87. சதாவரை 
88. சித்திரை 
89. சித்திரகுணாட்டி 


90. மோகினி 


91. பேதை 
92. சுக்தாயினி 
93. நந்தை 
94. ஞானத்திரிகை 
95. நிர்மலை 
96. கமலப்பிரியை 
97. மாதேவி 
98. மதுகயிட சங்கதாரி 
99. ரத்தபிச்சை 


67. மங்கை 


68. தேவி 
69. சதாசித்தவாசினி 


வல்லம் தலபுராணம் 


47 


105. சகசிராக்ஷி 


106. காயத்திரி 


100. கிருஷ்ணை 
107. கிருஷ்ண பிரியை 
102. நிற்சேரை 
103. திகிரி சேவிதை 
104. சாவித்திரி 


107. செடாதரை 


108. அகில நாயகி 


12 


சகசிராஷி என்ற பெயர் சகசி அல்லது ஷாஜி என்ற 
மராட்டிய மன்னருடன் தொடர்புடைய பெயர்போல் உள்ளது . 
சகசி மன்னர் தம் இறுதிக் காலத்தை வல்லத்தில் கழித்துள்ளார் . 
துறவிபோல் வாழ்ந்துள்ளதால் அவர் பெயரில் அம்மன் பெயரும் 
அழைக்கப்பட்டது போலும் . இச்சருக்கத்தின் இறுதியில் 
அம்மனை வழிபடுபவர் எய்தும் பேறு இடம்பெறுகிறது . 
வல்லம்புராணத்தைப் படிப்பவர் , கேட்பவர் பெரும்பயன் 
எய்துவதாக அறிகிறோம் . 106 பாடல்களைக் கொண்ட 
இச்சருக்கத்தின் இறுதிப்பாடல் வருமாறு . 

தெய்வம் வாழவும் செகமறை வாழவும் 
பெய்வ தாகிய மாரி பெருகவும் 
சைவம் வாழவுந் தராபதி வாழவும் 
செய்வ தான புராணம் செழிக்கவே . 


வல்லம் புராணத்தில் கணபதி காப்புச் செய்யுளுக்கு மட்டும் 
உரையில்லை . இதில் வல்லம் புராணம் சிவகதை என்றே 
கூறப்படுகிறது . 


சைவ சித்தாந்தக் கருத்துகள் நூல் முழுவதும் சுவையுடன் 
கூறப்பட்டுள்ளன. 

ஒருபாடல் 

திருஞான சம்பந்தரின் 
திருக்கழுமலயமகப் பதிகத்தைப் போல அமைந்துள்ளது . பாடல் 
வருமாறு : 


வெண்பொடி சேர்வது மெய்யினையே 

விரும்புவர் நின்னடி மெய்யினையே 
என்பொடெ ரிப்ப துகந்தனையே 

யியல்பாயளிப்பது கந்தனையே 
முன்புவ ளைப்பவை நகந்தனையே 

முனிந்து தகிப்பன கந்தனையே 
வன்புவி டத்தை யருந்தினையே 

வல்ல நகரிலி ருந்தனையே . 


48 


இப்பாடல் மடக்கணியில் அமைந்துள்ளது . முதலடி 
மூன்றாம் சீரில் வரும் மெய்யினை என்பது தேகத்தை என்றும் 
ஆறாம் சீரில் வரும்மெய்யினை என்பது பாதார விந்தமென்றும் 
பொருளாகும் . இரண்டாம் அடியில் வரும் மூன்றாம் சீர் 
மன்மதனையும் ஆறாம் சீர் முருகனையும் சுட்டும் . மூன்றாம் 
அடியில்வரும் மூன்றாம் சீர் வளைத்தவர் என்ற பொருளையும் 
ஆறாம் சீர் தகிப்பவர் என்ற பொருளையும் சுட்டும் . நான்காம் 
அடியில் வரும் மூன்றாம் சீர் உண்டவர் என்ற பொருளையும் 
ஆறாம் சீர் எழுந்தருளுவதையும் சுட்டும் ( ஞானசம்பந்தரின் 
‘உற்றுமை சேர்வது மெய்யினையே என்ற பாடலும் மடக்கணியில் 
அமைந்துள்ளது ) 


ஒருவாய் விந்துவாய் நாத மாகி 

யொப்பரிய வைந்துருவா யுபய மாகி 
யீருவா யாறதாய்ப் பதினெட் டாகி 

யிருபத்தெட் டாகமத்தி னியல்ப தாகிப் 
பேரொளியா யிருசுடராய்ப் பெண்ணு மாணாய்ப் 

பெருகும்வகை யெண்பத்து நான்கு நூற்றிற் 
சீரொளியில் நிறைந்தணுவுக் கணுவாய் நின்ற 

சிவபரத்தின் திருப்பாதஞ் சிந்தை செய்வாம் 


என்ற இப்பாடலில் சிவபெருமானின் இயல்பு நிலையும் தடத்த 
நிலையும் கூறப்படுகின்றன . 


ஊழ்வினை யதனா லெய்து முறுபவ மறமி ரண்டும் 
வாழ்வுறு மொருவன் செய்தல் சுகமுடன் சுகம தாகும் 
தாழ்விலா வறிவினாலே தினந்தினங் காமஞ் சாரும் 
போழ்தினி லிதமகி தம்பொ ருந்திய பலத்தைச் 

சேர்வன் , 


இப்பாடல் பிரமதேவர் சருக்கத்தில் 17 ஆம் பாடலாக உள்ளது 
இதில் கன்மமாகிய ஊழ்வினையின் இயல்பு கூறப்பட்டுள்ளது . 


6 . வல்லம் தலபுராணத்தில் 
முனிவர்களும் தேவர்களும் 


வல்லம் தலபுராணம் பதினைந்து சருக்கங்களைக் 
கொண்டிருந்தாலும் முனிவர்கள் , தேவர்கள் , மன்னர்கள் 
ஆகியோரின் வரலாற்றைக் கூறும்போது முனிவர்களுக்கு 
முதன்மை இடத்தைத் தருகிறது . இந்தப் புராணத்தில் கௌதமர் , 
கபிலர் , மந்திர ரிஷி , பராசரிஷி ஆகியோர் சிறப்பாகப் 
பேசப்படுகின்றனர் . கௌதமர் , சிவபெருமானுடன் கொண்ட 
தொடர்பு , திருமாலுடன் கொண்ட தொடர்பிலிருந்து சற்று 
மாறுபடுகிறது . வரம் கொடுக்க வந்த சிவனுடனேயே தருக்கம் 
புரிவது சுவையானதாகும் . ஆலவாய்ப் பெருமானாகிய சிவனுடன் 
நக்கீரர் வாதம் செய்தது போல் இது உள்ளது . திருமாலை ஏத்தும் 
பாடல்களும் சிவனைப் புகழும் பாடல்களும் வழிபாட்டுப் 
பாடல்கள் எனலாம் . 


அகலிகை , இந்திரன் , கௌதமன் தொடர்பான கதையில் 
வியாழபகவானும் பிரமனும் முக்கியப் பங்கு வகிக்கின்றனர் . 
கௌதமன் இந்திரனுக்குச் சாபம் கொடுக்கும் முன்னரும் சாபம் 
கொடுத்த பின் சில காலம் கழிந்த பின்னரும் வல்லத்தில் இருந்து 
துறவு மேற்கொண்டதாகத் தலபுராணத்தில் காண்கிறோம் . கபில 
முனிவர் வல்லத்தில் துறவு மேற்கொண்ட போது கபில சாஸ்திரம் 
எழுதப்பட்டதாகக் கூறப்படுகிறது . பராசரிஷி சரித்திரம் 
சுவையானதாகும் . வறுமையில் வாடிய அரக்கர்களுக்குச் சோறு 
போட்டமுனிவர் பின்னர் அவர்களை அடக்க இறைவனிடம் 
முறையிடுவதும் சண்டிகாதேவி அரக்கர்களை அழிக்க முடியாமல் 
மூர்ச்சையாவதும் மீண்டும் முனிவர் சிவனை வேண்ட , சிவன் 
ஆணைக்கிணங்க திருமால் அசுரர்களிடம் போரிடுவதும் காவிய 
நடையில் பாடப்படுகிறது . அசுரர்கள் மாண்டபின் சண்டிகா 
தேவிக்குக் கோயில் எழுப்பப் படுவதாகக் காண்கிறோம் . ஏகவீரி 
அல்லது ஏகௌரியம்மன் என்றும் கூறப்படும் இவ்வம்மனுடைய 
108 நாமங்கள் கூறப்படுகின்றன . சிவனுடைய 108 நாமங்களும் 
இப்புராணத்தில் இடம்பெற்றுள்ளன . 


50 


M 


இந்திரன் அகலிகை மீது கொண்ட காமமும் அவன் மன 
நிலையும் அவன் செய்கையும் தவறானவை யென்றாலும் பிராய்ட் 
என்ற உளவியல் நிபுணர் கூறும் உளவியல் பாங்கில் உள்ளது . 
இந்திரன் , அகலிகை, கௌதமர் குறித்த புராணம் வச்சரீஸ்வரர் 
கோயிலில் எழுத்துப் பொறிப்புகளுடன் ஓவியமாக 
தீட்டப்பட்டுள்ளது . 18 ஆம் நூற்றாட்டுக் கலைப்பாணி எனலாம் . 


ஏக 


1 . 


2 . 


வச்சிர தீர்த்தம் , வச்சிரம் கொண்டு உருவாக்கப்பட்டது . 
வச்சிரன் வழிபட்ட தலம் வச்சிரேஸ்வரம் எனப்பட்டது . இந்திரன் 
வழிபாட்டுக்கு மெச்சி மும்மூர்த்திகளும் ஒன்று கூடி வரம் தந்த 
இடமும் மும்மூர்த்தி மலை எனப் பெயர் பெற்றது . காலகண்ட 
சோழன் சரித்திரத்தின் மூலம் இடைக்காலச் சோழர் வரலாற்றை 
அறிகிறோம் . ஸ்ரீகண்ட சோழன் வருகிறான் . நூலில் ஒவ்வொரு 
மூர்த்திக்கும் உரிய பெருமை அல்லது பண்பு கூறப்படுகிறது . 
நரசிம்மமூர்த்தி - மகாப்புயபலம் படைத்தவர் . தேவ நாயகப் 
பெருமாள் - மகாப்பிரகாசமானவர் . வச்சரீஸ்பரன்- வரப்பிரசாதம் 
தருபவர் . சோழீசர் - பாக்கியத்தைக் கொடுப்பவர் . 
விரியம்மன் - பூமியில் உதித்தவர் . வல்லத்தில் உள்ள தீர்த்தங்களின் 
பண்பு வருமாறு 

கௌதம தீர்த்தம் - வேதத்திற்கு முதன்மையானது 
வச்சிர தீர்த்தம் - மகா அருமையனது 
கபில தீர்த்தம் விஷ்ணுவுக்கொப்பானது 

மந்திர தீர்த்தம் - நன்மை தருவது . 
5. தேவி தீர்த்தம் - காரண ரூபமானது . 
6 . மணிமுத்தா நதி காவிரிக்கு இணையானது . 

தேவேந்திரன் பெயரால் அமைந்து அவன் வழிபட்ட 
தேவநாயகப் பெருமாளும் அசுரர்களுடன் போரிட்ட நீலமேகப் 
பெருமாளும் ஒருவரா ? என்றால் ஒருவரேயாகும் . 

கௌதம முனிவர் தாபித்த நரசிம்மரும் அசுரர்களுடன் 
போரிட்ட நரசிம்மரும் ஒருவரா ? என்றால் ஒருவரேயாகும் . 
ஒருவராக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்தவராக மூர்த்தி 
கோயில் எங்குள்ளது ? என்று ஆய்வு செய்த போது ஒரேயொரு 
நரசிம்மப் பெருமாளும் ஒரேயொரு தேவநாயகப் பெருமாளும் 
இன்றுள்ளனர் 
எனலாம் . தஞ்சாவூர் தலபுராணத்தில் 
குறிப்பிடப்படும் தஞ்சகாசூரன் வல்லம் புராணத்திலும் 


3. 


4 . 


வல்லம் தலபுராணம் 


51 


குறிப்பிடப்படுவது விசேஷமாகும் . தஞ்சையும் வல்லமும் 
அருகருகே யிருப்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும் . தஞ்சகா சூரன் 
பெயரில் தஞ்சாவூர் தோன்றியதாகத் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் தல 
மான்மியத்தில் காண்கிறோம் . தஞ்சையில் சண்டிதேவி சிலை 
இருப்பது போல வல்லத்தில் சண்டிதேவியாகிய ஏகௌரியம்மன் 
கோயில் உள்ளது . ஏகௌரியம்மன் கோயிலில் காணப்படும் 
உடைந்த இருகற்சிலைகளைத் தண்டகாசூரன் , தாருகா சூரன் 

சிலர் குறிப்பிட்டாலும் உண்மையில் கோயில் 
திருப்பணியில் ஈடுபட்டவர்களின் சிலைகளே இவைகள் எனலாம் . 


என்று 


வல்லத்தில் மாரி அம்மன் கோயிலும் சுப்பிரமணியர் 
கோயிலும் தலபுராணத்தில் இடம்பெறாததால் கி.பி. 19 ஆம் 
நூற்றாண்டில் எழுப்பப்பட்டிருக்க வேண்டும் எனலாம் . மக்களால் 
பெரிதும் வழிபடப்படும் மலைமேல் அய்யனாரும் பள்ளத்தூர் 
அய்யனாரும் தலபுராணத்தில் இடம்பெறவில்லை . எனினும் 
சுந்தரபண்டியன் திருமுகப்படி கோயில்களுக்குத் தானம் 
வழங்கியபெருமாள் குலசேகரனின் கல்வெட்டில் பள்ளிச் சந்தம் 
இடம்பெறுவதால் அய்யனார் முன்பு சமண சமய அய்யனாராக 
இருந்திருக்கக் கூடும் . தலபுராணத்தில் எந்தெந்தக் கோயிலை 
எவ்வப்பொழுது எப்படி வழிபட வேண்டும் என்பதும் 
கூறப்படுகிறது . அக்காலத்தில் நடைபெற்ற கோயில் 
விழாக்களையும் கோயில் திருப்பணிகளையும் சாசனங்களில் 
காண்பது போல் இந்தத் தலபுராணத்திலும் காண்கிறோம் . 
கதை சொல்லும் போக்கில் 

தலபுராணம் 
பாடப்பட்டுள்ளதால் சில நிகழ்ச்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட 
இடங்களில் வருகின்றன . பல்வேறு பாவகைகளைத் தல 
புராணத்தில் காண்கிறோம் . இயற்கை வருணனையும் கற்பனை 
நயமும் நூல் முழுதும் வியாபித்துள்ளன . அணி நயங்களும் 
பொருள் நயங்களும் ஓசை நயங்களும் தலபுராணம் முழுதும் 
காண்கிறோம் . 


காமனை யெதிரில் லாதே 

கடைசிய ரம்பு தீட்டுந் 
தேமலர்ச் சூடுங் கூந்தற் 

செறிசெவி நேரே நோக்குந் 

தேமலும் பசலை பாய்ந்த 
செம்பொன் மாமேரு வென்னத் 

தாமுலை முகட்டை நோக்கித் 
தணிந்த தாமரைய தாமே . 


52 


உழத்தியர் தனத்தைக் கண்டு தணிந்த தாமரையை இப்பாட்டில் 
காண்கிறோம் : 


தேவர்கள் தேவே போற்றி ! 

செஞ்சடை யீசா போற்றி ! 
பூவில்மா சொரூபா போற்றி ! 

புகழ்மறைப் பொருளே போற்றி ! 
மாவிரு மாவந் தேத்து 

மலர்க்கழ லுடையாய் போற்றி 
சேவிழி மூன்றாய் போற்றி 

திகழ்பரப் பிரம்மா போற்றி . 


என நரசிம்மரைப் போற்றும் ஆசிரியர் கீழ்க்கண்டவாறு சிவனை 
வாழ்த்துகிறார் . 


விடைமே லொளிரும் விகிர்தா சரணம் 
சடைமே லறுகம் புனலாய் சரணம் 
உடையாய் சரணம் ஒருவா சரணம் 

படையாய்ச் சூலப் பரனே சரணம். 
மொத்தத்தில் சொற்சுவை பொருட் சுவை யுடையதாக இந்தத் 
தலபுராணம் உள்ளது . 


- 


7. வல்லம் தலபுராண ஆசிரியரும் 
தலபுராணத்தைப் பதிப்பிக்க முயன்ற 

ஆசிரியரும் 


வல்லம் தலபுராணம் என்ற புராண நூலை முருக வேளார் 
என்பார் 1799 இல் பாடி முடித்ததை நூலில் உள்ள பாயிரத்தின் 
மூலம் அறிகிறோம் . ஓலைச்சுவடியிலிருந்து பிரதி செய்து 
நூல்வெளியிட முயன்ற ஆசிரியர் கூத்தபிரான் என்ற நடராசன் 
எழுதிய முன்னுரையில் ( கையெழுத்தில் உள்ளது ) 


" இந்நூல் செய்தான் வல்லம் நகரத்தில் வேளாண் குல 
திலகமாகிய முருகவேளானென்னு மியற்றமிழ்ப் 
புலவனென்க . இஃதிற்றைக்கு 120 வருடங்களுக்கு 
முன்னால் இயற்றப்பட்டிருக்கலாம் 

என்பது 
பாயிரத்தால் விளங்குகிறது . நிற்க இந்நூலாசிரியன் 
வரலாறு 

ஒன்றும் அறிதற்கியலாதிருக்கிறது . 
இந்நூலை இவர்க்கு முன் 

சுப்பிரமணிய 
சாஸ்திரியாரென்பாரொருவர் வடமொழியில் 
காந்தத்திலுள்ள இந்திரகீலமான்மியத்தைத் தமிழில் 
வசன ரூபம் யாக்க , அது கொண்டு செய்யுள் 
செய்ததாக முருகவேளார் ஒப்புக் கொள்ளுகிறார் . 
அதிலிருந்து இந்நூற்கு முன்னூல் காந்தமென்பது 
போதரும் . 
இந்நூலின் செய்யுணடை மிகவும் செம்பாகமாக 
உள்ளது . ஒரே பிரதி கிடைத்தமையாலும் அதுவும் 
சிதலமுற்று இருந்தமையாலும் நன்கு பரிசோதிக்க 
வியலாதாயிற்று . 


சிற்சில இடங்களிற் செய்யுட்கள் உருக்குலைந்தும் 
பொருட் சிதைந்தும் படித்தற்கே இயலாத நிலைமை 
யிலிருந்தமையால் அதை உணர்ந்த ஷ வல்லம் நகரில் 
வசிக்கும் சைவ நெறியொழுகும் தவசிரேட்டருமாகிய 


54 


mum 


சைவத்திருவாளர் கோவிந்தசாமி செட்டியார் 
அவர்கள் கட்டளையிட்டார்கள் . 


ஆயினும் இந்நூலை நன்கு சோதித்துச் சிதைந்த 
இடத்து உண்மைப் 

பாடங்களை 
ஒருவாற்றாமியலாமையாலும் எப்படியும் புராணம் 
திருத்தமாய் வெளிவர விரும்பியமையாலும் சிதைந்த 
இடத்திற் சிற்சில சொற்களோ எழுத்தோ எம்மால் 
சேர்க்கப்பட்டன . அவையின்னதெனப் புலப்படுமாறு 
அச்சொல்லல்லது எழுத்தின் 
கோடுமிட்டிருக்கிறேன் . கதையைத் தொடர்ந்து சில 
செய்யுட்களைச் செய்தும் சேர்த்துள்ளேன் . 
அவையின்னதெனப் புலப்பட உடுக்குறி கொடுத்து 
வரைந்துள்ளேன் . 


கீழே 


ஆயினும் கற்று வல்லவர்களே செய்து முடிக்கத்தக்க 
இக்காரியத்தை 
யாம் மேற்கொண்டது 
பொருந்தாதாயினும் இற்றை நாளிப் புராணமிருக்கும் 
இயல்பிலேயே இன்னும் சில 

நாள் இருக்க 
நேருமாயின் 
புராணம் 

இறந்து படுமன்றே ! 
அவ்வளவில் அதனைப் பாதுகாத்தலே எம்முடைய 
நோக்கமாதலின் பொருந்துமென்க . அற்றேல் 
முருகவேளான் வாக்கே சிதையாது வைத்திருப்பவர் 
உதவுவாராயின் பொன்னே போல் போற்ற நாம் 
தயங்கோம் என்க . இத்துணையு மிச்செயலைக் 
கடைபோகச் செய்த இறைவனை மனமொழி 
மெய்களான் வழிபடுவோமாக . சுபம் . இப்படிக்கு 
கூத்தபிரான் . 


என்று எழுதியுள்ளார் . எனினும் நூல் அச்சேறவில்லை. 

ஒரேயொரு சிதைந்த சுவடியை வைத்துக்கொண்டு 
உண்மையான பாடத்தை அறிய முடியாது கூத்தபிரான் 
வருந்தியுள்ளார் . பதிப்பிட முயன்ற அவரின் எண்ணமும் 
ஈடேறவில்லை . கூத்தபிரான் எழுதிவைத்த ( தலபுராணப் 
பாடல்கள் மட்டும் கொண்ட ஏட்டுச் சுவடியின் பிற்பகுதியில் 
உரையுடன் கூடிய வல்லம் தலபுராணத்தின் இறுதிப்பகுதி வேறு 
யாரோ எழுதியுள்ளார் . கூத்தபிரானின் கையெழுத்து சுமாராக 


வல்லம் தலபுராணம் 


55 


உள்ளது . 

ரையுடன் கூடிய பாடல்களை எழுதியவரின் 
கையெழுத்து மிக அழகாக உள்ளது . தலபுராணத்தின் முற்பகுதி 
உரையுடன் வேறோர் நோட்டில் அவர் எழுதியுள்ளார் . நோட்டு 
முடிந்தபின் , பிற்பகுதி கூத்தபிரான் எழுதிய நோட்டின் 
பிற்பகுதியில் எழுதியிருக்கிறார் . நகல் செய்த இரண்டாமவர் பற்றி 
நோட்டில் எக்குறிப்பும் இல்லை. எனினும் கூத்தபிரான் மறைந்த 
பின் ( கிபி . 1920 க்குப் பின் ) இவர் எழுதியிருக்கவேண்டும் எனலாம் . 
இவருக்கு உரையுடன் கூடிய நல்ல ஓலைச்சுவடி கிடைத்துள்ளது 
எனலாம் . காப்புச் செய்யுள் முதல் வல்லமாநகரச் சருக்கம் 26 ஆம் 
பாடல் வரை 15 சருக்கங்களும் முதல் ஏட்டுப்பிரதியிலும் வல்ல 
மாநகரச் சருக்கத்தின் 27 ஆம் பாடல் முதல் சருக்கத்தின் முடிவு 
வரை ( 106 பாடல்வரை ) இரண்டாம் ஏட்டிலும் உள்ளன . 


இந்த நூலைப் பதிப்பிடும் ஆசிரியர் ஏற்கனவே கடந்தைப் 
புராணத்தைப் பதிப்பித்துள்ளார் ( 1999 ) . 


கடந்தைப் புராணத்தைச் சிவஞானபரன் என்பவர் 
பாடினார் . அப்புராணத்திற்கு மிகச் சிறந்த உரையைப் பெயர் 
அறிய இயலாத வேறொருவர் எழுதியிருப்பது போல் வல்லம் 
தலபுராணத்திற்கும் மிகுந்த புலமை வாய்ந்த ஒருவர் உரை 
கண்டுள்ளார் , உரையில் வடமொழிச் சொற்கள் வருவதுடன் 
அந்தணர் ஒருவர் இயற்றிய நடையாக உரை அமைந்துள்ளது . 
முருகவேளார் சமகாலத்திலேயே இவ்வுரை இயற்றப் பெற்றிருக்க 
வேண்டும் . அமுதசாகரர் இயற்றிய காரிகைக்குக் குணசாகரர் என்ற 
அறிஞர் ( அமுத சாகரருடைய குரு என்றும் சக மாணவர் என்றும் 
குணசாகரரைக் கூறுவர் ) உரைகண்டது போல் வல்லம் 
புராணத்திற்குச் சுப்பிரமணிய சாஸ்திரியே உரைகண்டுள்ளார் 
போலும் .13 சுப்பிரமணிய சாஸ்திரி வடமொழியிலிருந்து 
மொழிபெயர்த்துத் தமிழில் வசன நடையாக மொழிந்ததையே 
பாடல் வடிவில் முருகவேளார் பாடியிருப்பதால் நம் யூகம் 
உறுதிப்படுகிறது . ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியாக உரை 
எழுதியிருப்பினும் ஏகௌரியம்மன் மற்றும் சிவனுடைய 
நூற்றெட்டு நாமங்களைக் குறிப்பிடும் பாடல்களுக்குப் பல 
பாடல்கள் சேர்த்து , சேர்த்து உரைகண்டுள்ளார் . தலபுராண 
மூலத்தை நன்கு உணர்ந்து கொள்ள உரைபெரிதும் உதவியாக 
உள்ளது . ஒருசில இடங்களில் பாடலில் இல்லாத கருத்தும் 
கூறுகிறார் . 


56 


பழனிசுவாமி பிள்ளையும் பதிப்பசிரியரும் 

தஞ்சை மாவட்டத் தொல்லியல் அலுவலராக இந்நூல் 
பதிப்பாசிரியர் பணியாற்றி வந்தபோது 25-9-1981இல் வல்லம் 
கோட்டைமேடு பகுதியில் பழம்பொருட்கள் சேகரித்தபின் 
வல்லம் தொடர்பாகப் புராணம் இருக்க வேண்டும் என எண்ணி , 
ஊரில் சிலருடன் கலந்துரையாடினார் . அருளானந்த பரதேசி 
மடத்தில் வயதான பெரியவர் ஒருவர் உள்ளார் . அவரிடம் 
தலபுராணம் இருக்கலாம் என்று சிலர் குறிப்பிட இந்நூலாசிரியர் 
பழனிசாமி என்ற பரதேசி மடத்தின் தலைவரைச் சந்தித்தார் . 


வல்லம் ஆஸ்பத்திரி சாலையில் 

அருளானந்த 
பரதேசிமடம் உள்ளது . மடத்தின் தலைவர் பழனிசாமி ஏட்டுப் 
பிரதியை முதலில் காட்டவே தயங்கினார் . பலமுறை முயன்றபின் 
பிரதியைக் காட்டினார் . தொல்லியல்துறைக்கு அன்பளிப்பாகவோ 
விலைக்கோ வழங்குமாறு 

கேட்டபோது 

பழனிசாமி 
மறுத்துவிட்டார் . பலநாள் முயன்று இறுதியில் மடத்திற்கு வந்து 
நகல் செய்து கொள்ளச் சம்மதித்தார் . கிடைத்த வாய்ப்பைப் 
பயன்படுத்தி , பல நாள்கள் மடத்திற்குச் சென்று நூலின் 
பெரும்பகுதியை நகல் செய்து முடித்தபின் நூலினை அச்சில் 
பார்க்க ஆசிரியர் பழனிசாமியும் விழைந்தார் . அப்போது 
பழனிசாமியின் வயது 75 ஆகும் . அவருடைய தந்தை ஏகாம்பரம் 
பிள்ளை வைத்திருந்த ஏட்டுச்சுவடிகளே இவைகள் என்றும் அவர் 
கூறினார் . கூத்தபிரான் மறைந்து 60 ஆண்டுகள் ( கூத்தபிரான் 
1920 இல் சிவப்பேறு எய்திருக்க வேண்டும் ) பிரதிகளைக் 
காப்பாற்றிய 

பழனிசாமி மற்றும் , ஏகாம்பரம் 
போற்றுதலுக்குரியவர்கள் ஆவார்கள் . பிள்ளை 

என்று 
குறிப்பிடப்பட்டாலும் பழனிசாமி கள்ளர் மரபில் வரும் 
அகம்படியர் சாதியைச் சேர்ந்தவர் ஆவார் . ( கள்ளர்களும் பிள்ளை 
என்று அழைத்துக் கொள்வர் ) , 


தலபுராணம் 


தொல்லியல் துறை மூலம் வல்லம் புராணத்தை அச்சிட 
விழைந்தபோது இதற்கு முன் வல்லம் 
அச்சிடப்பட்டுள்ளதா ? என்று தமிழ் வளர்ச்சி இயக்குநர் 
முனைவர் மா . நன்னன் அவர்களிடம் ( அப்போது இயக்குநராக 
இருந்த நன்னன் அவர்கள் பதிப்பாசிரியரின் ஆசிரியருமாவார் ) 
எழுத்து 5-3-1983 மூலம் பெறப்பட்டது. 


வல்லம் தலபுராணம் 


57 


தமிழ்நூல் விவர அட்டவணை தொகுதி , ஒன்று பகுதி 1 , 
பக்கம் 195 வரிசை என் 899 இல் உள்ள வல்லம் தலபுராணம் 
( அருணாசலேஸ்வரர் அனுபூதி ) என்ற நூல் ( அச்சிட்ட நூல் ) 
இடம்பெறுகிறது . வல்லம் என்ற இப்புராணம் 46 செய்யுட்களை 
உடையது . இது வேறோர் வல்லத்தைச் சேர்ந்த புராணம் ஆகும் . 
புராணத்தில் உள்ள இறைவன் சடையீசர் ஆவர் . எனவே 
நம்முடைய வல்லம் புராணம் அச்சிடப்படாதது என்பதை 
உறுதிசெய்து கொண்டேன் , அமரர் மு.அருணாசலம் தமிழ்ப் 
பல்கலைக் கழகத்திற்காக வல்லம் தலபுராணம் பெறமுயன்றாலும் 
இயலவில்லை. எனினும் அருளானந்த பரதேசி மற்றும் 
தலபுராணம் கையெழுத்துப் பிரதி குறித்துச் சித்தாந்தம் இதழில் 
சிறிய கட்டுரை எழுதியிருந்தார் . 


பதிப்பிற்குத் தயார் செய்தபின் அதன் கையெழுத்துப் 
பிரதியைத் தமிழ்ப் பல்கலைக் கழக இலக்கியத்துறைப் 
பேராசிரியர் வெள்ளை வாரணத்திடம் தந்து அச்சிட ஏற்றதா ? 
என்று நான் கேட்ட போது அவசியம் அச்சிட வேண்டும் 
என்றார்கள் . தொல்லியல் துறை இயக்குநராக அப்போதிருந்த 
நடன . காசிநாதன் அவர்கள் தொல்லியல் துறை மூலம் 
அச்சிடப்படும் என்று ஆணை வழங்கினார்கள் . எனினும் 
நிதி பற்றாக்குறை, அலுவலக நடைமுறை சிக்கல் காரணமாக நூல் 
பதிப்பிக்கப்பட வில்லை . தஞ்சையில் நடைபெற்ற உலகத் தமிழ் 
மாநாட்டின்போது சென்னை சேகர் பதிப்பகத்தார் வரலாற்றில் 
வல்லம் என்ற சிறிய வரலாற்று நூலினை வெளியிட்டார்கள் . 
அந்த நூலினையும் இப்பதிப்பாசிரியரே எழுதியிருந்தார் . 
இச்சூழலில் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் 
சா . கிருட்டிணமூர்த்தி வல்லம் தலபுராணத்தை உலகத் 
தமிழாராய்ச்சி நிறுவனம் மூலம் வெளியிட விழைந்ததால் 
தலபுராணம் 13.3.2003 அன்று வழங்கப்பட்டது . 
கையெழுத்துப்பிரதி வழங்கியபோது சமூகவியல் அறிஞர் 
நெல்லை நெடுமாறனும் அப்போதிருந்தார் . முனைவர் 
மா.இராசேந்திரன் , தமிழ் வளர்ச்சி இயக்குநராகவும் , 
உலகத்தமிழாராய்ச்சி நிறுவன இயக்குநராகவும் ( பொறுப்பு ) 
உள்ள தற்போது நூல் வெளிவருகிறது . 
சுப்பிரமணிய சாஸ்திரியார் 
வல்லம் தலபுராண விருத்தங்களைப் 

பாடிய 
முருகவேளார் வரலாறு குறித்து அறிய இயலாவிடினும் 


- 


58 


பொப்பய 


வடமொழியிலிருந்து வல்லம் 

புராணத்தைத் தமிழில் 
உரைநடையாக மொழிபெயர்த்த சுப்பிரமணிய சாஸ்திரி குறித்து 
வரலாறு உண்டு . சுப்பிரமணிய சாஸ்திரியின் தந்தை அனந்த 
நாராயணர் ஆவார் . மராட்டியர் அரசாட்சியின் போது 
அரசவையில் இருந்த வடமொழி வாணர்களில் அனந்த 
நாராயணரும் ஒருவர் ஆவார் . இவருடைய இரு புதல்வர்களில் 
சுப்பிரமணியர் மூத்தவர் . சாமி சாஸ்திரி இளையவர் ஆவார் . 
சுப்பிரமணியர் சங்கீதமும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகராஜ 
சுவாமிகளின் சமகாலத்தவர் ஆவார் . சாமி சாஸ்திரியும் 
வடமொழியில் நூல்கள் யாத்துள்ளார்கள் . அனந்தநாரணர் 
தெலுங்குப் பிராமணர் என்று அறிகிறோம் . எனவே சுப்பிரமணிய 
தீக்ஷிதர் தெலுங்கு மொழியிலும் வடமொழியிலும் 
பாண்டித்துவம் உடையவராக இருந்துள்ளார் . 


இந்நூல் பதிப்பாசிரியர் 1982 ஆம் ஆண்டில் சீர்காழியில் 
வாழ்ந்த ஜானகிராம கணபாடிகளிடமிருந்து நூற்றுக்கு 
மேற்பட்ட வடமொழி கிரந்த ஓலைச் சுவடிகளையும் 
கையெழுத்துப் பிரதிகளையும் அரசிற்காகச் சேகரித்திருந்தார் . 
கையெழுத்துப் பிரதிகளில் தியாகபிரம்மம் மற்றும் சுப்பிரமணிய 
தீக்ஷிதர் குறித்த விவரம் முக்கியமானதாகும் . ஒரு பிரதியில் 
உள்ளவாசகம் வருமாறு : 

ஸ்ரீ தியாகராஜ ஸ்வாமிகளின் சமான காலஸ்தரும் 
சகாவுமாவர் ஸ்ரீ சுப்பிரமணிய தீக்ஷிதர் என்பவர் . ஸ்ரீ 
சுப்பிரமணியர் , தியாகராஜர் ராகங்களின் நாமம் 
சூட்டிச் செய்யப்பட்டிருந்த கிருதிகளைத் தகுந்த 
காரணங்கள் சொல்லிக் கண்டித்ததால் பிறகு 
செய்யப்பட்ட கீர்த்தனங்களை ராகங்களின் பெயரை 
வரைந்திடாமல் செய்யப்பட்டதாகத் தெரிகிறது . ஸ்ரீ 
தியாகராஜ ஸ்வாமிகள் 

கிருதிகளை 
சிஷ்யர்களுக்குத் தாளம் , ராகம் முதலியவைகளைச் 
சொல்லி வைக்காமல் கேவலம் 

அழகான 
கீர்த்தனங்களை மதுரமான த்வனியுடன் பத்தியாய்ப் 
பாடும்படி வேதம் போல்சொல்லி வைத்ததாய்த்தான் 
நிச்சயிக்கப்படுகிறது . 


தம் 


இக்குறிப்பின்படி தியாகராஜசாமி காலத்தில் புலமை 


வல்லம் தலபுராணம் 


59 


| 


மிக்கவராகச் சுப்பிரமணிய தீக்ஷிதர் இருந்தது 
தெரிகிறது . தீக்ஷிதர் என்பது வல்லம் புராணத்தில் 
சாஸ்திரி என்றுள்ளது எனலாம் . கி.பி. 1813 இல் 
சுப்பிரமணிய சாஸ்திரிகள் செய்த குமார சம்பவம் 
சம்பு ஹூஜூர் மகாலில் அச்சிடுவதற்காக உத்தரவு 
கொடுக்க வேண்டும் என்ற குறிப்பு ஓர் ஆவணத்தில் 
உள்ளது . இவ்வாறு சுப்பிரமணிய சாஸ்திரி குறித்துச் 
சில செய்திகள் இருப்பினும் முருகவேளார் குறித்து 
ஒன்றும் அறிய இயலவில்லை. சப்தஸ்தானங்கள் 
எனும் ஏழூர் வரலாறு (மணிவாசகர் பதிப்பு , 
சென்னை ) என்ற இப்பதிப்பாசிரியரின் நூலில் 
மேற்படி கையெழுத்துப் பிரதி விரிவாக ஆய்வு 
செய்து எழுதப்பட்டுள்ளது . அக் கையெழுத்துப் பிரதி 
1912 இல் எழுதப்பட்டது . 


8. ஸ்ரீகண்டசோழன் 


ஸ்ரீகண்டன் என்ற பெயர் சிவபெருமானுக்குரியது . 
பிற்காலச் சோழர்களில் ( சங்ககாலத்திற்குப் 

பின் வந்த 
டைக்காலச் சோழர் என்க ) ஸ்ரீகண்டன் என்ற பெயரில் சில 
மன்னர்கள் இருந்துள்ளனர் . ஸ்ரீகண்ட சதுர்வேதிமங்கலம் என்ற 
பெயரில் சில ஊர்கள் இருந்துள்ளன. சான்றாகத் திருவெறும்பூர் 
கல்வெட்டொன்றில் ஸ்ரீகண்ட சதுர்வேதி மங்கலம் என்ற பெயர் 
உள்ளது . வல்லம் தலபுராணத்தில் ஒரு ஸ்ரீகண்ட சோழன் இடம் 
பெறுகிறான் . 


ஒடுங்கிக் கிடந்த சோழர் காலத்தில் , ஸ்ரீகண்டன் என்ற 
மன்னன் இருந்ததாக இலக்கியங்களும் சுட்டுகின்றன . பாண்டியர் 
மற்றும் பல்லவர் செப்பேடுகளும் சுட்டுகின்றன. பழையாறையில் 
இடைக்காலச் சோழரின் ஒரு பிரிவு இருந்தது போல் பொத்தப்பி 
நாட்டில் மற்றோர் பிரிவு ( இவர்களே தெலுங்குச் சோழர் ) 
இருந்துள்ளது . 

பொத்தப்பிச் சோழனாகிய ஸ்ரீகண்டனின் புதல்வி 
அக்கள நிம்மிடியை மணந்து கொண்டவன் சீமாறன் ஆவான் . 
பழையாறையிலும் ஒரு ஸ்ரீ கண்டன் இருந்துள்ளான் . இருவரும் 
வெவ்வேறானவர் என்று சதாசிவ பண்டாரத்தார் கருதுவார் 
ஆயின் டி.வி. மகாலிங்கம் ஒருவரே என்பார் . தந்திவர்மன் 
காலத்தில் ஒரு ஸ்ரீ கண்டன் இருந்துள்ளான் . 

சேக்கிழார் தென்னவர்கோன் மகளாரைச் சோழன் 
மணந்ததாகக் கூறுவர் . தென்னவன் வரகுணப் பாண்டியன் 
என்றும் சோழன் ஸ்ரீகண்டன் என்றும் ஏ.வி. சுப்பிரமணிய ஐயர் 
கருதுகிறார் . சோழர் வம்சாவளியைக் குறிப்பிடும் அன்பில் 
செப்பேடுகள் ஸ்ரீகண்டனைக் குறிப்பிட , வேலூர்ப்பாளையச் 
செப்பேடுகள் ஸ்ரீகண்டனுக்குப் பதில் குமாரங்குசனைக் 
குறிப்பிடுகிறது . திருத்தணிவேலஞ்சேரி செப்பேடு விசயாலயனுக்கு 
முன் இருந்த மன்னனாக ஒற்றியூரனைக் குறிப்பிடுகிறது . இந்த 
ஒற்றியூரனே ஸ்ரீகண்டனாக இருக்கலாம் . 


வல்லம் தலபுராணம் 

61 
குமாரங்குசனே ஸ்ரீகண்டனாக 

னாக இருக்கலாம் என்று 
கரந்தைச் செப்பேடுகளைப் பதிப்பித்த ஆசிரியர்கள் 
கோவிந்தராசனார் மற்றும் தெய்வநாயகம் கருதுகிறார்கள் 
இடைக்காலச் சோழர்களில் ஸ்ரீகண்டன் முக்கியம் எனலாம் . 
பிற்காலச் சோழர்களில் இரண்டாம் இராசேந்திரன் மற்றும் 
இரண்டாம் இராசராசனுக்கும் ஸ்ரீகண்டன் என்ற பெயர் 
இருந்துள்ளது . சிவனேயச் செல்வனாகிய கண்டராதித்தன் 
இவர்களின் வேறு பட்டவனா ? என்று தெரியவில்லை. வல்லம் 
தலபுராணத்தில் வரும் ஸ்ரீகண்டன் மாற்றாருடன் நிகழ்ந்த 
போரில் இறந்து பட்டான் . அவன் மனைவி கர்ப்பிணி என்பதால் 
மன்னன் மாண்ட பின்னர் மாற்றாருக்குத் தெரியாமல் 
இருந்துள்ளார் . மகன் பிறந்த பின் வல்லத்தில் துறவியின் 
ஆஸ்ரமத்தில் இருந்துள்ளார் . தகடூர் எனப்படும் தருமபுரியைக் 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டில் மாவலிவாணராயர் ஆண்டபோது 
நுளம்பன் ஒருவன் சூழ்ச்சியினால் நட்புபூண்டு நாட்டைக் 
கைப்பற்றினான் . போரில் மன்னன் வாணராயன் 
மாண்டுவிட்டான் . அவனுடைய மனைவி 

நிறைமாத 
கர்ப்பிணியாய் இருந்ததால் படைத்தலைவர் சங்கரக்குட்டி , 
அவரைப் பகையரசருக்குத் தெரியாமல் பாதுகாத்து வந்தார் . 
அத்தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்தபின் மீண்டும் சங்கரக் குட்டி 
நுளம்பருடன் போரிட்டு நாட்டை மீட்டார் . அப்போரில் 
நாகந்தை என்ற வீரன் இறந்து பட அவனுக்கு நடுகல் 
எடுக்கப்பட்டது . மேற்படி சம்பங்களை வட்டெழுத்தில் 
குறிப்பிடும் நடுகல் தற்போது தருமபுரி அகழ்வைப்பகத்தில் 
உள்ளது . இதேபோல வல்லம் தலபுராணத்தில் காலகண்ட 
சோழன் வரலாறு அமைகிறது . காலகண்டனின் தாய் வல்லம்மாள் 
ஆவார் . பாண்டியர்களுக்கு ஸ்ரீவல்லபன் என்று பெயரிடுவது 
போல் இவருக்கு வல்லம்மாள் என்று பெயரிட்டனர் போலும் . 
இவர் பாண்டியர் ஒருவரின் மகளாக இருந்திருக்கலாம் . எனினும் 
உறுதி படுத்த முடியவில்லை . விசயாலய சோழனுக்கு முன் இருந்த 
அரசன் ஒற்றியூரனைத் திருத்தணிவேலஞ்சேரி செப்பேடு 
குறிப்பிடுகிறது என்பதை முன்பே குறிப்பிட்டோம் . எனவே 
விசயலாயனுக்கு முன் பல பெயர்களைப் பெற்றிருந்த ஒருவர் 
நாடாண்டதாக அறிகிறோம் . 


கண்டராதித்த சோழனுடைய வரலாற்றை நோக்கும் 
போது மேற்கெழுந்தருளிய தேவராகக் காண்கிறோம் . இவருக்குப் 


62 


பின் சுந்தரசோழன் என்ற இரண்டாம் பராந்தகன் சிலகாலம் 
நாடாண்டு காஞ்சியில் பொன்மாளிகையில் துஞ்சியபின் 
கண்டராதித்தன் மற்றும் செம்பியன் மாதேவி மகன் 
உத்தமசோழன் கி.பி. 970 இல் சோழநாட்டுக்கு மன்னன் ஆகிறான் . 
கி.பி. 984 முதல் இராசராசன் மன்னன் ஆகிறான் . எனவே 
கண்டராதித்தனே ஸ்ரீ கண்டன் எனவும் செம்பியன் மாதேவியே 
வல்லம்மாள் எனவும் காலகண்ட சோழனே உத்தமசோழனாகவும் 
கருத வழியில்லை . 


இரண்டாம் இராசராசனை ஸ்ரீகண்டனாகவும் மூன்றாம் 
குலோத்துங்கனைக் காலகண்ட சோழனாகவும் இரண்டாம் 
இராசராசனுடைய மனைவியே வல்லம்மாள் என்றும் கருதி 
1983இல் கும்பகோணம் சேதுராமன் தாராசுரத்தில் கூட்டியிருந்த 
கருத்தரங்கில் இப்பதிப்பாசிரியர் கட்டுரை வாசித்திருந்தார் . 
இரண்டாம் இராசராசனுடைய பிள்ளைகள் இருவர் என்பதாலும் 
இராசராசனுக்குப் பின் சிறிது காலம் இராசாதிராச சோழன் 
சோழ நாடு ஆண்டதாலும் கருத்தரங்கில் நான் வாசித்த கட்டுரை 
பொருத்தமில்லை என்பது தற்போது தெரிகிறது . எனவே 
விசயாலய சோழன் மற்றும் அவன் தந்தையே தலபுராணத்தில் 
வரும் காலகண்டன் , ஸ்ரீகண்டன் எனலாம் . வலிமையான 
கல்வெட்டு அல்லது இலக்கியச் சான்று கிடைக்காததால் 
இக்கருத்தையும் உறுதியாக நம்மால் கூற முடியவில்லை. 


9. வல்லம் செப்பேடு 


வல்லம் குறித்துக் கல்வெட்டுகள் , இலக்கியங்கள் 
மட்டுமின்றி நாயக்கர் காலத்தில் எழுதப்பட்ட செப்பேடு மற்றும் 
மரர்த்தியர் மோடி ஆவணங்கள் மூலமும் அறிகிறோம் . 
தஞ்சையில் நாயக்கர் ஆட்சி செய்தபோது வல்லத்திலிருந்து ஒரு 
பார்ப்பனப் பெண் தஞ்சைக்கு 

நாள் போய்க் 
கொண்டிருந்தாள் . வழியில் காடு குறுக்கிட்டது . அதேவேளை 
தஞ்சாவூரில் இருந்து வல்லம் நோக்கி ஒரு பக்கிரிசாய்பு காட்டை 
அடைந்தார் . கள்ளர்கள் பார்ப்பனப் பெண்ணைக் கெடுத்து 
நகைகளைப் பறிக்க முற்பட்டனர் . பார்ப்பனப்பெண் பக்கிரிசாய்பு 
காலில் விழுந்து தன்னைக் காப்பாற்றுமாறு வேண்ட அவரும் 
அப்பெண்ணிற்காகக் கள்ளர்களிடம் முறையிட்டார் . கள்ளர்கள் 
சாய்பைக் கொன்று விடுகின்றனர் . தனக்காக உயிர் விட்ட பக்கிரி 
பொருட்டுப் பார்ப்பனப் பெண் நாக்கைப்பிடுங்கிக் கொண்டு 
செத்துப் போனாள் . கள்ளர்களுக்கு பார்வை போகவே அவர்கள் 
தங்கள் தவறை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டதுடன் 
கண்பார்வை வந்தால் கோயில் கட்டுவதாகக் கூறுகின்றனர் . 
பார்வையும் வருகிறது . கள்ளர்கள் சிறிய கோயிலும் 
கட்டுகின்றனர் . இரகுநாத நாயக்கன் 1500 குழி நிலத்தை 
மானியமாகக் கோயிலுக்கு வழங்குகிறார் . அத்தானம் கி.பி .1674 இல் 
செப்பேடாக வெளியிடப்படுகிறது தஞ்சைக்கும் வல்லத்துக்கு 
முள்ள தற்போதுள்ள பாதையே செப்பேட்டிலும் வருகிறது . காசி 
இராமேச்சுரத்துப் பாதை , மெக்கா மதினத்துப் பாதை என்று 
வல்லம் செப்பேடு கூறுகிறது . இச்செப்பேட்டைக் கண்டறிந்த 
சொ . சந்திரவாணன் தொல்லியல் கருத்தரங்கு 1 என்ற நூலில் 
ஒருகட்டுரையும் எழுதியிருந்தார் . இந்நூல் பதிப்பாசிரியரும் 
தமிழ்நாட்டுச் செப்பேடுகள் தொகுதி 2 இல் இச்செப்பேட்டைக் 
குறிப்பிட்டுள்ளார் . செப்பேட்டின் வாசகம் மிகுந்த பிழைகளுடன் 
உள்ளன . நாமும் அப்படியே பதிப்பிக்கிறோம் . 
செப்பேட்டின் வாசகம் 


1 . 


ஆனந்த ஸ்ரீ கார்த்திகை மீ 13 வல்லத்து 
2. க்கு தாசா ஒருபாதையில் வானவாச 


64 


+ 


5 . 


3 . மான காட்டுப்பாதையில் தஞ்சாவூர்லே 
4 . யிருந்து வல்லத்துக்கு பக்கிரி சாய்பு போ 

கச்சே ஒரு பிராமணத்தியம்மாள் வல்ல 
6 . த்திலிருந்து தஞ்சாவூர்க்குப் போனாள் 
7. அப்போது கள்ளர் வந்து பிராமநித்தியே பரி 
8 . க்க வந்தா அப்போ ஓடிவந்து பக்கிரிசா 
9 . ய்பு காலுலே விளுந்தாள் பக்கிரிசா 
10. ய்பு யிருந்து கொண்டுவந்த பிறாமணத்தி 
11 . உங்களுக்கு தெயிவ மதுவாரி அ 
12. வளே தொடவேண்டா மென்று செ 
13. ான்னார் சொன்னவிடத்திலே பக்கிரிசாய் 
14. பே குத்தினார்கள் . அந்தப் பிறாமணத்தி 
15. எனக்கோசர அல்லோ பக்கிரிசாய 
16. பே குத்திப் போட்டார்கள்யென்று அவள் 
17. நாக்கே பிடிங்கிக் கொண்டு செத்துப் போனா 
18 . ள் கள்ளருக்கு யெல்லாம் கன்னு தெரி 
19. யாமல் போச்சுது னாலுசாமத் 
20 , துக்கும் கன்னு தெரியாமல் போச் 
21. சுது அப்போ கல்லாயிருந்து கொண்டு 
22. நங்கள் அறிஞ்சி அரியாமல் செ 
23. ய்து போட்டோம் யெங்கள்க்கு 
24. கண்ணூ வெளிச்சம் தந்திகளே 
25. ஆனா உங்களுக்கு கோவில் கட்டிவிச்சி கெ 
26. னரும் வெட்டிவிக்குறோம் யிந்தசேதி 
27. விசயரெகுநாத னாயக்கர் 
28 , னாலையிலே யிதுக்கு மானியநிலம் 
29. ழிர குளி மானியம் நஞ்சைநி 
30. ல விட்டு குடுத்தார்கள் னாயக்கர் கல்லும் 


வல்லம் தலபுராணம் 


65 


31. காவேரி பில்லும் பூமி வரைக்கும் நட 
32. ப்பிவிச்சார்கள் யிந்தப் பாதை க 


33. ாசி றாமேசுரத்துப்பாதை மக்கா மதி 
34. னத்துப்பாதை துலுக்கநாகப்பட்டவன் 
35. யிந்த மானியத்துக்கு மரிச்சால் ப 
36. ன்னியே அருத்து தின்னான் சூத்திர 


37. ன்னானவன் மரிச்சால் கெங்கை 


38. கரையில் பசுவே கழுத்தை அரு 


39. த்தான் யிந்த தற்மம் காய்கரிம 
40. ரவோடை பிரவெடை அனுபொ 
41. விச்சு கொண்டு போகவும் யிந்த 
42. தற்ம அழிவில்லாமல் அனுபொ 
43. விச்சு கொண்டு வரவும் இந்த ப 
44. டிக்கு விசைய ரெகுநர னாயக்கனா 
45. ளையிலே நடப்பிவிச்சு நடந் 
46. து கொள்ளுகிற தந்மம் யிது 
47. க்கு மரிக்க தேவையில்லை 


எழுத்துகளும் சொற்களும் பிழைபட காணப்பட்டாலும் 
வரலாற்றிற்கு இச்செப்பேடு பெரிதும் பயன்படுகிறது எனலாம் . 
முஸ்லீம்களும் பிராமணரைக் கடவுளுக்குச் சமமாகக் கருதுவதும் 
சமய வேற்பாடின்மையும் மனிநேயமும் தவறு செய்தவன் 
வருந்துவதும் 

இச்சாசனத்தின் மூலம் அறிகிறோம் . 
தமிழரல்லாதவர் நாடாண்டபோது தமிழின் நிலையை அறிந்து 
கொள்ள இச்சேப்பேடே போதும் , 
மோடி ஆவணங்கள் 

தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலில் 
ஆவணங்களில் வல்லம் தொடர்பாகச் சில சம்பவங்கள் 
கூறப்பட்டுள்ளன . கி.பி. 1813 இல் குமாரசம்பவம் சம்பு 
அச்சிடுவதற்கான குறிப்பு உள்ளது . கி.பி. 1823 இல் சேவகன் 
வல்லத்துக்கும் போகும் வழியில் குளத்திற்குச் சமீபத்தில் 


உள்ள 

மோடி 


66 


சிவாலயத்தைக் கட்டி நந்தவனம் வைத்துக் கடைவீடுகளை 
ஏற்படுத்த , புதிய ஊர் உண்டு பண்ணி அதற்குச் சரபேந்திரபுரம் 
என்று பெயரிட்டார் . மேற்படி கோயில் இன்றும் வல்லம் 
செல்லும் வழியில் காணலாம் . தஞ்சை மருத்துவக் கல்லூரியருகே 
மானோஜி பட்டியில் மராட்டியர் உப்பரிகை இன்றும் உள்ளது . 


வல்லத்திலிருந்து சிரஸ்தேதார் அவர்கள் 29.7.1876 அன்று 
மாலை 5.30 க்கு ஒரு கடிதம் கொண்டு வந்து கொடுத்தார் . 
சிரஸ்தேதார் அலுவலகம் வல்லத்தில் அப்போது இருந்தது . 
சிரஸ்தேதார் வல்லம் முகாம் மேற்கொண்டிருந்தார் . 


219.1847 இல் மழையின்மையால் வல்லம் தண்ணீர் கஷ்டம் 
ஏற்பட்டது . 22 வீடுகள் வல்லத்தில் எரிந்துபோயின . கிபி . 1826 இல் 
வல்லத்திற்குக் குதிரைகள் வாங்கிக் 

கொண்டு 
வரப்போனவர்களுக்குப் பயணச் செலவு 3 ரூ . வழங்கப்பட்டது . 


12.6.1848 அன்று 

வல்லம் ஜோஸி என்னும் 
வெங்கட்ராமஜோஸி உஸூருக்கு ஒரு மனு தந்துள்ளார் . 
தம்முடைய முப்பாட்டன் கால முதற்கிரகணம் செய்ய வல்லத்தில் 
10,000 குழி நிலத்தைக் கொடுத்தார் . அதில் உள்ள விவரம் தீர்க்க 
வேணும் என்பது ஓர் ஆவணமாகும் . 

24.10.1848 அன்று ஸர் கேதுக்கு ரெசிடென்ட் முகாம் . 
வல்லம் திருச்சியிலிருந்து சிங்கம்பட்டி வகையறா வழியாக 
அதிராம்பட்டினத்திற்குப் போகப் புதிய ரஸ்தா போடுவதற்குத் 
திட்டம் போட்டு இருப்பதால் 

பிளான் வகையறா 
அனுப்பியிருக்கிறது . அதன்படி இலாகா வேலைப்பாடு நடைபெற 
வேணுமென்று இவ்வாறு பல செய்திகள் மோடி ஆவணங்களில் 
உள்ளன . 


வல்லத்திலிருந்து வந்த இடையன் திருவரங்குளத்தில் 
சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருப்பதை அறிந்து 
வெளிப்படுத்தினான் . திருவரங்குளம் தலபுராணத்திலும் வல்லம் 
குறித்துச் சில செய்திகள் உள்ளன . 


வல்லம் நாட்டுச்செட்டி என்பவன் திருவரங்குளத்தில் 
உள்ள திருக்கட்டளையில் வாழ்ந்து வந்தான் . அதிதீர்த்தேஸ்வர 
சுவாமிக்குப் பனம்பழத்தை நிவேதனமாக வழங்கினான் என்பது 
ஒரு செய்தியாகும் . 


வல்லம் தலபுராணம் 


67 


வல்லத்துச் செட்டி மகள் சிவனுக்கு மணமுடித்ததாக 
ஐதீகம் உண்டு . ஆண்டு தோறும் வல்லநாட்டுச் செட்டியார்கள் 
ஆடிப்பூரத்தில் ஒன்பதாம் நாள் இரவு திருமணவிழா நடத்தி 
வருகின்றனர் . வைகாசி மாதத்தில் ரத உற்சவமும் நடத்தி 
வருகிறார்கள் . வல்லம் கட்டுடையான் செட்டியார் 
திருவரங்குளத்தில் விசுவநாதர் விசாலாட்சி சிலைகளைப் 
பிரதிஷ்டை செய்துள்ளார் . வல்லம் செட்டிகள் வல்லத்தில் 
மட்டுமின்றிப் பிற ஊர்களிலும் திருப்பணிகள் புரிந்துள்ளனர் . 


10. அருளானந்த பரதேசி 


திண்டுக்கல் மாவட்டத்தில் செல்வச் செழிப்புடன் இருந்த 
ஜெர்மானியர் 

குடும்பத்தில் பிறந்த அருளானந்தர் 
இளமையிலேயே மெய்ஞ்ஞானம் 

வேண்டி , 

பல்வேறு 
ஊர்களுக்கும் சென்றார் . நெல்லை மாவட்டத்தில் மஸ்தான் 
சாயிபு என்ற முஸ்லீம் பக்தரிடத்தில் சீடராக இருந்து 
கற்கவேண்டிய ஞானத்தையும் நற்பண்புகளையும் கற்றார் . 
கிறித்துவ மதத்தைச் சேர்ந்தவருக்கு மகனாகப் பிறந்த 
அருளானந்தர் தமிழ்நாடெங்கும் சுற்றி இறுதியில் தஞ்சை வல்லம் 
வந்து சேர்ந்தார் . தீவிர சைவராக மதம் மாறினார் . வல்லத்தில் 
வாழ்ந்த ஏகாம்பரசுவாமி என்பவர் அருளானந்தருடன் தொடர்பு 
கொண்டார் என்று தெரிகிறது . 

அருளானந்தர் வேதாந்த நூல்களை எல்லாம் கற்றார் . 
தம்மிடம் இருந்த பணத்தைக் கொண்டு வல்லம் நகரில் இரண்டு 
வீட்டு மனைகள் வாங்கினார் . பத்திரத்தில் மஸ்தான் சாய்பு 
பிள்ளை யாதவகுலம் சிவமதம் அருளானந்த பரதேசிக்கு எழுதிக் 
கொடுத்த கிரயசாசனம் என்று பதிவாளர் அலுவலகத்தில் 
தஸ்தாவேஜூகளில் பத்திரங்கள் எழுத ஏற்பாடு செய்தார். 


முதல் பத்திரம் 13.2.1900 வல்லம் அரசினர் மருத்துவ 
மனைக்கு எதிரில் உள்ள இடமாகும் . தற்போது இவ்விடம் சுற்றுச் 
சுவருடன் சிறிய கட்டிடத்துள் உள்ளது . இங்குள்ள கல்வெட்டு 
வருமாறு : 


சிவமயம் தொண்டர்கள் அடிமையாகிய அருளானந்த 
பரதேசி தரும மடம் என்பது இங்கு இவர் தங்கி வேதாந்த நூல்கள் 
பயின்று சாதாரண வருடம் ஆவணி மாதம் 1910 இல் காலமானார் . 

இரண்டாவது இடம் மருத்துவ மனைக்குத் தென்பால் 
உள்ள ஒருகாலி மனை . அதில் அருளானந்தரே ஒரு விநாயகர் 
கோயிலைக்கட்டி அதில் செல்வகணபதி என்ற பெயரில் 
விநாயகனைப் பிரதிட்டை செய்தார் . 


வல்லம் தலபுராணம் 


69 


அருளாந்தருடைய உயில் சுவையானதாகும் . இந்த 
இடத்தில் என்னால் கட்டப்பட்ட செல்வகணபதியின் கீழ் 
அமைந்துள்ள சமாதியில் என்னை அடக்கம் செய்ய வேண்டியது . 
என்பது உயிலின் ஒரு பகுதியாகும் . அவருடைய விருப்பப்படியே 
அவரை அன்பர்கள் அடக்கம் செய்தார்கள். முத்தமிழ் அறிஞர் 
கி ஆ.பெ. விசுவநாதம் அவர்களும் தாம் உயிருடன் இருந்தபோதே 
சமாதிக்கான கட்டிடம் கட்டி அடக்கம் செய்வதற்கான குழியும் 
வெட்டிவைத்திருந்தார் . அதிலேயே அவருடைய பூத உடம்பு 
அடக்கமும் செய்யப்பட்டது . 


அருளானந்தரின் இயற்பெயர் தெரியவில்லை . இவர் 
வல்லத்தில் இருப்பதை அறிந்த அவருடைய தாயார் அவரைத் 
தேடி வந்து மீண்டும் வீட்டிற்கு வருமாறு அழுதபோது 
மறுத்து விட்டார் . பணக்காரர் வீட்டில் பிறந்தும் துறவு 
வாழ்க்கையை நாடிய இப்பெரியார் நெடிய உருவம் கொண்டவர் 
ஆவார் . துறவியாக வாழ்ந்தாலும் காவிவேட்டி கட்டாமல் 
அக்காலத்தில் புகழ் பெற்று விளங்கிய 1703 நெம்பர் சென்னை 
வேட்டியினையே அணிந்திருந்தாராம் . வேட்டியும் துண்டுமாக 
இருந்த இவர் நெற்றியில் விபூதி பூசிக் கொண்டிருந்தாராம் . 


செய் 


தாராள மனப்பான்மையுடைய இவர் ஏழைகளுக்கு உதவி 
செய்வாராம் . இரசவாதத்தைக் கூட அறிந்திருந்தாராம் . சதா 
மூலிகைகளைத் தேடிக் கொண்டிருப்பாராம் . இரசவாத 
வித்தையை வள்ளலாரும் செய்ததாகப் பெரியோர் கூறுவதுண்டு . 
அருளாந்தர் இறந்தபோது போலிஸ் வந்து அவர் நிறைய பொன் 
து 

புதைத்து வைத்திருக்கிறார் என்று எண்ணித் 
தோட்டமெங்கும் தோண்டிப் பார்த்தார்களாம் . ஒன்றும் 
கிடைக்கவில்லையாம் . ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்கும் 
அடியார்கள் இரசவாதம் செய்ய மாட்டார்கள் . மாறாக ஞான 
நாட்டமே மேற்கொள்வார்கள் . இப்பெரியாரின் நிழற்படம் 
மிகப்பெரிய அளவில் மடத்தில் உள்ளது . அருளானந்தருடைய 
நண்பரான ஏகாம்பரம் பிள்ளையின் மகனே பழனிசாமி 
பிள்ளையாவார் . கூத்தபிரான் வல்லம் தலபுராணத்தைப் பதிப்பிக்க 
முயன்றபோது தம்மை ஆதரித்த கோவிந்தசாமி செட்டி , 
பெருமாள் செட்டி ஆகியோரைக் குறிப்பிட்டுள்ளார் . ஆயின் 
அருளானந்த பரதேசி மற்றும் ஏகாம்பரம் பிள்ளையைக் 
குறிப்பிடவில்லை. ஆயின் அருளானந்த பரதேசி மடத்தில் 
இருந்துதான் வல்லம் தலபுராணக் கையெழுத்து பெறப்பட்டது . 


70 


கோவிந்தசாமி செட்டியார் வல்லம் அருகில் உள்ள 
குருவாடி கிராமத்தில் ஆசிரியராகப் பணிபுரிந்துள்ளார் . 
வாத்தியார் கோவிந்தசாமியின் வீடு வல்லம் வடக்குச் செட்டித் 
தெருவில் இன்றுமுள்ளது . கதவு எண் .35 ஆகும் . கோவிந்தசாமி 
மறைவுக்குப்பின் அவருடைய மகன் சுந்தரவேல் செட்டி வீட்டை 
விற்று விட்டு மயிலாடுதுறை கூரை நாட்டில் திருமஞ்சன வீதியில் 
வறுமை நிலையில் வாழ்ந்து வருகிறார் . ( யான் ஆய்வு செய்த 
ஆண்டு 1981 இல் ) 


கூத்தபிரான் போற்றிய பெருமாள் செட்டியும் வல்லம் 
வடக்குச் செட்டித் தெருவில் எண் 10 இல் வாழ்ந்துள்ளார் . இவர் 
மறைவுக்குப்பின் இவருடைய பிள்ளைகள் கிருஷ்ணமூர்த்தியும் 
இராமலிங்கமும் கடலூர் வந்து விட்டனர் . கிருஷ்ணமூர்த்தியின் 
மகன் சுந்தரமூர்த்தி யாவார் . கோயில் அறங்காவலர்களாக இருந்த 
மேற்படி செட்டியார்கள் கூத்தபிரான் மூலம் தமிழ்ப்பணி 
ஆற்றினர் . இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அச்சில் 
வராத நூல்களை அச்சிடத் தமிழ் அறிஞர்கள் முனைந்தனர் . 
அவர்களுக்குச் செல்வர்களும் உதவி புரிந்தனர் . 


வல்லம் தலபுராணத்தைப் பதிப்பிக்க முயன்ற கூத்தபிரான் 
கடலூரைச் சார்ந்தவர் . தமிழறிஞர் என்பதைத் தவிர வேறு 
வரலாறு தெரியவில்லை. 


என்னிடம் ஏட்டுச் சுவடி வழங்கிய 

சுவடி வழங்கிய பழனிசாமி 
எழுதப்படிக்கத் தெரிந்தவர் . புலமையுடையவரல்லர் . எனவே 
இப்பதிப்பாசிரியரே தலபுராணச் சிறப்புகளை அவரிடம் 
விளக்கமாகக் கூறினார் . வல்லம் கூறும் வரலாறு என்ற 
தலைப்பில் சென்னை 

வானொலி நிலையத்திலும் 
இப்பதிப்பாசிரியர் சொற்பொழிவு நிகழ்த்தி உள்ளார் . தற்போது 
வல்லம் நகரின் வரலாறு மிகவிரிவாக வல்லம் புராணத்துடன் 
பதிப்பிக்கப்படுகிறது . 


அடிக்குறிப்புகள் 


1 . 


தஞ்சை மாவட்டத்தில் வல்லம் என்ற பெயரில் ஊர் இருப்பது 
போல் நாகை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் வல்லம் படுகை 
என்ற ஊர் உள்ளது . செங்கல்பட்டு அருகே வல்லம் என்ற 
ஊரும் திருப்பெரும்புதூர் அருகே வல்லக்கோட்டை என்ற 
ஊரும் உள்ளது . நெல்லை யருகே வல்லான்கோட்டை 
உள்ளது . செய்யாறு அருகே வல்லம் என்ற பெயரில் ஓர் ஊர் 
உள்ளது . வேலூரில் உள்ள திருவலம் பாடல் பெற்ற 
தலமாகும் . வல்லம் என்ற பெயரில் கூடிய ஊர்கள் 
அரணுடையவை என்று ராபி . சேதுப்பிள்ளை தம்முடைய 
ஊரும் பேரும் என்ற நூலில் குறிப்பிடுகிறார் . வல்லம் என்ற 
பெயரில் கூடிய ஊர்களில் பழங்காலத்தில் கோட்டைகள் 
இருந்துள்ளன . 


3 
. 


2 . சங்க காலச் சோழர்களின் தலைநகரங்களாக உறையூர் , 

பூம்புகார் விளங்கினாலும் ஆவூர் , பழையாறை , திருவாரூர் 
போன்ற ஊர்களும் 

பின்னர்த் தலைநகரங்களாக 
இருந்துள்ளன . எனவே வல்லமும் தலைநகராக இருந்துள்ளது 
போலும் . 
வல்லார்கிழான் பண்ணன் என்பவன் வல்லங்கிழான் 
நல்லடியிலிருந்து வேறுபடுகிறான் . புறம் . 187 சிறுகுடிகிழான் 
பண்ணன் எனவும் வழங்கப்பட்டுள்ளான் . திருவாலங்காடு 

செப்பேடு வல்லங்கிழான் நல்லடியைக் கூறுகிறது . 
4. முத்தரையர் என்போர் தகடூர் 

வழங்கப்பட்ட 
தருமபுரியில் குறுநில மன்னர்களாக இருந்துள்ளனர் . பிறகு 
சந்திரலேகை எனப்படும் செந்தலையில் பல்லவர் காலத்தில் 
கோயில் கட்டினார்கள் . களப்பிரரிடமிருந்து முத்தரையர் 
வேறுபடுகின்றனர் . முத்தரையர் என்ற நூலினைச் சேகர் 
பதிப்பகம் வெளியிட்டுள்ளது . ஆசிரியர் நடன.காசிநாதன் 
ஆவர் . மேலும் The Cholas Vol.1 p . 135 ; Epg - Indica Vol XIII 
pg.142-143 காண்க . 


என 


72 


5 . 


பெரியார் மகளிர் பாலிடெக்னிக் மற்றும் பொறியியல் 
கல்லூரி ஏற்படுவதற்கு முன் 1981 இல் இந்நூல் ஆசிரியர் ஊரில் 
மேற்பரப்பு ஆய்வு செய்துள்ளார் . கல்வெட்டுகள் 
படியெடுக்கும் பணியிலும் ஈடுபட்டுள்ளார் . 


6 . 


ஊராய்வின்போது பார்வையிடப்பட்டது . மேலும் தஞ்சாவூர் 
மாவட்டம் , சோமலே நூல் காண்க 


7. தஞ்சாவூர் மாவட்ட சரித்திரம் பி.வி. ஜகதீசு அய்யர் மற்றும் 

தஞ்சாவூர் மாவட்டம் - சோமலே . 


8 . 


விசயாலய சோழன் தஞ்சையில் நிசும்ப சூதனிக்குக் கோயில் 
எடுப்பதற்கு முன் வல்லத்தில் ஏகௌரியம்மன் கோயில் 
எழுப்பப்பட்டதாக நடன . காசிநாதன் கல்வெட்டுக் 
காலாண்டிதழில் கூறுகிறார் . பல்லவர் 

காலத்தில் 
முத்தரையரால் கோயில்கட்டப் பட்டிருக்கலாம் . ஏகவீரி 
அம்மன் என்ற பெயரை வல்லம் புராணம் குறிப்பிடினும் 
தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ள பிரகதீஸ்வர 
மகாத்மியம் என்ற சுவடியில் ஏகௌரியம்மன் என்ற பெயரும் 
இவ்வம்மன் தஞ்சைக்கு மேற்கில் இருப்பதாகவும் உள்ளது . 


தஞ்சாவூர் மாவட்ட சரித்திரம் பி.வி. ஜகதீச அய்யர் மற்றும் 
தஞ்சாவூர் மாவட்டம்- சோமலே . 


10. நரசிம்மப் பெருமாள் கோயிலுக்கருகில் உள்ள மூன்று 

சமாதிக் கல்வெட்டுகளில் ஒன்று சிதைந்து விடினும் எஞ்சிய 
இரண்டும் நன்னிலையில் 1981 இருந்தன . தற்போது இல்லை. 


To the memory 
of Hugmachay 
Lieut in Hon ble 
Company s service 
who departed this 
Life september 12 
1773 -- aged years 
infinite Joy and end 
lefs woe attend 
on every breath 
and yet how uneon 
concerned wego up 


வல்லம் தலபுராணம் 


73 


on the bush of 
Death 
To the memory of 
George poultney 
Colins Esar 
Captain in the Hon ble 
Company s service 
who departed this 
life of 10 of oct 1773 
aged 32 years 
Thy call of follow 
to the land in known I trust in thee 
and know in whom I 
trust or life or 
death is equal nei 
ther weigt all 
weights is this Lord 
let me live to thee 
so me live to thee 
so vain world 
adieu . 


மூன்றாம் கல்வெட்டும் கிபி . 1773 ஆம் ஆண்டைச் சேர்ந்ததேயாகும் . 


11. தஞ்சாவூர் சரித்திரம் ஜகதீச அய்யர். 


12. பரப்பிரமானந்த யோகீஸ்வரர் சிவப்பூரணப் பிரமானந்த 

யோகி குருவும் சீடனும் வல்லத்துக் கோட்டையிலே 
வாசமாயிருந்து சாசிராசா பாரசரீரவாசம் விட்டுத் 
தவலோகம் சேருற முன்பாக பரப்பிரமானந்த யோகீஸ்வரரும் , 
பூரணப் பிரமானந்த யோகியும் வல்லத்திலே இருந்து 
தஞ்சாவூருக்கு வந்து சீதப்பராவு அவுல்தாரைக் கண்டு 
அவருடனே குருசுவாமியவர்கள் 

சொன்ன சேதி 
சாசிராசீபராசரீர் வாசம்விட்டு தவலோகம் போறார் . 
அவர்வாசம் பண்ணினகோயில் மந்திரபிண்டமான 
படியினாலே அவர் கோயிலான மந்திரபிண்டத்தைச் 
சமாதியுள் வைய்யுங்கோள் தகனம்பண்ண வேண்டாம் என்று 
திருவுளம் பற்றினார்கள் . கையெழுத்துப்பிரதி தஞ்சை 
சரஸ்வதி மகால் நூலகம் பிரதி எண் . 251 . 


74 


13. Ananta Narayana of Trichinapalli father of Subramanya Sudhi 

and Swamy Sastri Later of Sringarasarvasva bhara M.D. 1279 
maha kavya- p.236 . This is Quated in this Kavyadarpana . There 
is another Bhramana of this name by Swami Sastri brother of 
Subramanya and son of Anantha Narayana stayed at the festival 
of matrbhutesvara at Trichopaly and third by Kausika nalla budh . 
சமஸ்கிருத அகராதி . 


14. Tamil Civilization -Vallam Excavations . தஞ்சைத் தமிழ்ப் 

பல்கலைக் கழக வெளியீடு , 1984 . 


15. கபிலைக்கதை என்ற பெயரில் ஓர் ஓலைச்சுவடி தருமபுரி 
அகழ்வைப்பகத்தில் உள்ளது . அதில் விசயாலய சோழன் 
தஞ்சையைக் கைப்பற்றிக் கோட்டை கட்டியதுடன் ஓர் 
அக்கிரகாரம் உருவாக்கி எண்ணாயிரம் பிராமணரை 
வரவழைத்தான் என்றுள்ளது . முத்தரையரிடமிருந்து 
தஞ்சையைக் கைப்பற்றியதால் தஞ்சை கொண்ட 
கோப்பரகேசரி என வழங்கப்படுவதையும் கவனிக்க வேண்டும் . 
வல்லம் தலபுராணத்தில் வரும் காலகண்டன் விசயாலய 
சோழனாக இருக்கலாம் . 


இத்தலபுராணத்தில் சோழமன்னர் இருவர் பெயருடன் 
மாவலிவாணாதராயர் ஒருவர் பெயரும் உள்ளது . மணிமுத்தா நதி 
சருக்கத்தில் ஒரு பாடலும் ( 44 ) வல்லம்மாள் சருக்கத்தில் பாடல் 
70 முதல் 75 வரையும் மீண்டும் 100 வது பாடலிலும் மாபலி 
இடம்பெறுகிறார் . 


1. பாயிரச் சருக்கம் 


காப்பு 


சீர்பொ ருந்துஞ் சிவகதை யின்று நற் 
பார்பொ ருந்தப் பகரக் கடுக்கையு 
மார்பொ ருந்துஞ் சடைமுடி யானருள் 
கார்பொ ருந்துங் கணபதி காப்பதே . 


இப்பாடலுக்கு மட்டும் உரையில்லை . 

மந்திர மோங்கிய வல்ல நகரெனும் 
இந்திர கீலப் புராண மியம்பவே 
சந்திர சேகரன் றைய லளித்தருள் 
சிந்துர மாமுகச் செல்வனைப் போற்றுவாம் . 


1 


( இதன்பொருள் ) : வேத கோஷம் முழங்கும் வல்ல நகரெனும் 
இந்திர கீலப் புராணமாகிய கிரந்தத்தை அடியேன் தமிழினாலே 
சொல்வதற்கு மூன்றாம் பிறையைத் தரித்தருளிய பரமேசுரன் 
பார்வதி புத்திரனாகிய யானை முகத்தையுடைய செல்வ 
விநாயகனைத் தோத்திரம் பண்ணிக் கொண்டேனென்றவாறு . 


வேறு 


ஒருருவாய் விந்துவாய் நாத மாகி 

யொப்பரிய வைந்துருவா யுபைய மாகி 
யீருருவா யாறதாய்ப் பதினெட் டாகி 

யிருபத்தெட் டாகமத்தி னியல்ப தாகிப் 
பேரொளியா யிருசுடராய்ப் பெண்ணு மாணாய்ப் 

பெருகும்வகை யெண்பத்து நான்கு நூற்றிற் 
சீரொளியாய் நிறைந்தணுவுக் கணுவாய் நின்ற 

சிவபரத்தின் திருப்பாதம் சிந்தை செய்வாம் . 2 
( இ - ள் ) : ஏக சொரூபமாய் அப்பால் விந்துவாகி , நாதமாகி , 
அப்பால் ஒப்பில்லாமலிருக்கும் சதாசிவம் , மயேசுரன் , உருத்திரன் , 
விஷ்ணு , பிரம்மாவென்னும் பஞ்சகர்த்தராகி , அப்பால் 


76 


மனோன்மணி , மகேஸ்பரி , உருத்திரி , இலக்குமி , சரஸ்வதி , 
யென்னும் பஞ்ச சக்திகளாகி , அப்பால் நாலு வேதமாகி , ஆறு 
சாஸ்திரமாகி , பதினெண் புராணமாகி , இருபத்தெட்டாகமுமாகி , 
ஜெகசோதி சொரூபமாகி , சூரிய சந்திரரூபமாகி , பெண்ணு 
மாணுமாய்க் கலந்து பெருகும் ; நால்வகை யோனி, ஏழுவகைத் 
தோற்றமாகி , எண்பத்து 

நான்கு இலக்ஷஞ் 

சீவாத்து 
மாக்களுக்குள்ளே , சித்தொளியாய் , பிரகாசித்து 
அணுவுக்கணுவாய் , நிறைந் தருளிய பரப்பிரம்ம 
சொரூபராயிருக்கும் , பரமேசுவரருடைய பாதார விந்தத்தை என் 
மனதுள்ளே தியானித்துக் கொண்டேன் என்றவாறு . 


வேறு 


3 


வெண்பொடி சேர்வது மெய்யினையே 

விரும்புவர் நின்னடி மெய்யினையே 
என்பொ டெரிப்ப துகந்தனையே 

யியல்பா யளிப்பது கந்தனையே 
முன்புவ ளைப்பவை நகந்தனையே 

முனிந்து தகிப்பன கந்தனையே 
வன்புவி டத்தை யருந்தினையே 

வல்ல நகரிலி ருந்தனையே . 
( இ - ள் ) : மகா விபூதியைத் தரித்தருளிய தேகத்தையுடையவர் ; 
அடியவர் சகலரும் விரும்பித் தோத்திரம் செய்யும் மெய்யாகிய 
பாதார விந்தமுடையவர் ; மன்மதனுடைய சரீரத்தை யெரித்தவர் ; 
நல்ல புத்திரனாகிய சுப்பிரமணிய சுவாமியைப் பெற்றவர் ; ஆதி 
காலத்திலே மகாமேரு பருவதத்தை வில்லாக வளைத்தவர் ; 
அடியவருடைய பாபங்களையெல்லாந் தகிப்பவர் ; மகா 
கொடியதாயிருக்கும் ஆலகால விஷத்தையுண்டவர் ; வல்ல 
மாநகரமாகிய இந்திர கீலப் பருவதத்தில் எழுந்தருளியிருக்கும் 
பரமேசுவரர் ( எ - று ) 


வேறு 


திங்களணி சங்கரனே தினம் பணிவன் சங்கரனே 
பொங்கரவைத் தரித்தவனே புலித்தோலை யுரித்தவனே 
மங்கையிடம் பிரியானே அடியாரகம் பிரியானே 
வங்கவரை யிருப்பவனே வல்லநக ரிருப்பவனே . 


வல்லம் தலபுராணம் 


77 


இ - ள் ) ; சந்திரனைச் சடையிலே தரித்தருளிய சாம்ப சிவனே ! 
மகாவிஷ்ணுவானவர் தினந்தினம் பணியும் பாதார விந்த 
முடையவனே ! ஆலகால விஷம் பொருந்திய சர்ப்பத்தை 
ஆபரணமாகத் தரிக்கும் மார்பையுடையவனே ! தாருகாவனத்து 
ரிஷிகள் ஏவிவிட்ட அதிவீரமாகிய புலியை உரித்துப் போர்த்திக் 
கொண்ட வீரனே ! பார்வதி இடப்பாகம் பிரியாமலிருப்பவனே! 
தோத்திரம் பண்ணும் அடியவர்களுடைய இருதயக் கமலத்திலே 
அகலாமல் இருப்பவனே ! வெள்ளிமலையாகிய 
பருவதத்திலே இருப்பவனே ; வல்லமா நகரமாகிய இந்திரகீலப் 
பருவதத்திலிருக்கும் பரமேசுரனே என்றவாறு . 


கைலாச 


5 


தேடுவதுந் திக்கயமே திரிவதுந் திக்கயமே 
சூடுவதுந் திக்கயமே துலங்கியதுந் திக்கயமே 
ஆடுவதுங் திக்கயமே யணிவதுந் திக்கயமே 

வாடுவதுந் திக்கயமே வணங்குவதுந் திக்கயமே . 
இ - ள் ) : விஷ்ணுவானவர் பாதாள பரியந்தம் தேடியும் 
அகப்படாமலிருக்கும் பாதமுடையவரே ! பிரம்மாவானவர் 
ஆகாசப் பரியந்தம் தேடித் திரிந்தும் அகப்படாமலிருக்கும் சடா 
மகுடத்தையுடையவரே ! நீலோற்பல புஷ்பம் தரித்தவரே ! 
கங்கையைத் தரித்திருப்பவரே ! புலித்தோலாட சிதம்பரத்தில் 
நடனஞ் செய்பவரே ! ஆலகால விஷத்தைத் தரித்தவரே ! சகல 
வல்வினைகளும் வாடத்தக்கதாய்த் தகிக்கப்பட்டவரே ! அகத்திய 
மாரிஷி வணங்கும் பாதார விந்தமுடைய பரமேசுவரரே ! 
என்றவாறு . 


6 


நல்லமனத் துடையவரே நறுமிதழித் தொடையவரே 
தில்லைநக ரிருந்தவரே திருவால மிருந்தவரே 
பல்லுயிரைப் படைத்தவரே பகர்சூலம் படைத்தவரே 

வல்லியிட முறைந்தவரே வல்லநக ருறைந்தவரே. 
( இ - ள் ) : கிருபா கடாக்ஷம் பொருந்திய மனதுடையவரே ! வாசனை 
பொருந்திய கொன்றை மாலையுடையவரே ! சிதம்பரத்தில் நடனம் 
செய்பவரே ! விஷம் தங்கிய திருமிடறுடையவரே ! சகலமான 
உயிர்களையும் படைப்பவரே ! மூன்று படையாகிய சூலாயுதம் 
தரித்தவரே ! மங்கள வல்லி இடப்பாகம் 

இடப்பாகம் உறைபவரே ! 
வல்லமாநகரமாகிய 

இந்திரகீலப் பருவதத்திலிருக்கும் 
வச்சரீசுபரரே என்றவாறு . 


சீர்த ழைக்கவுஞ் சைவஞ் செழிக்கவும் 
கார்த ழைக்கக் கடவுள் தழைக்கவு 
மேர்த ழைக்க விராசர் தழைக்கவும் 
பார்த ழைக்கப் பகரும் புராணமே. 

7 
( இ - ள் ): மகாலெட்சுமியானவள் பிரகாசமாய்த் தழைத்தோங்கவும் ; 
சைவ சமயம் மென்மேலும் விருத்தியடைந்து செழித்துப் 
பிரதிபலிக்கவும் ; மேகமானது விஸ்தாரமாய்ப் பரவி மழை 
பெய்யவும் , தெய்வங்களுக்கெல்லாம் காலங்கள் தவறாமல் பூசை 
நிவேதனம் தேர்த் திருவிழாப் பிரகாசமாய் நடக்கவும் , ஏர்கள் 
விஸ்தாரமாய்ப் பெருகிக் குடிகள் தழைத்தோங்கவும் , அரசர்கள் 
குடியுயர்ந்த முடி தரித்தோங்கவும் , பூலோக மெல்லாந் தழைத்துச் 
சுகமாயிருக்கவும் , வல்லமா நகரமென்னும் இந்திர கீலப் 
பருவதத்திலிருக்கும் வச்சரீசுபரருடைய புராணத்தை விரித்துச் 
சொல்லத் தொடங்கிய தென்றவாறு . 


வேறு 


திவகர னிந்துவுங் கலைமக ணண்பனுந் 

திருமக ணன்பனுமே 
பவனனு மிந்திரன் வருணனு மந்தகன் 

பதினொரு சங்கரனும் 
தவமுனி யும்பரு மிருடி யனந்தனும் 

சரணமிடுங் கழலிற் 
சிவசிவ வென்பது திரையின் முழக்கென 
கௌதமர் தம்பதியே . 

8 
( இ - ள் ) : பகற்காலத்துக் கதிபதியாகிய சூரியனும் , இராத்திரி 
காலத்துக் கதிபதியாகிய சந்திரனும் , சரஸ்வதி நாயகனாகிய பிரம 
தேவனும் , இலட்சுமி நாயகனாகிய மகாவிஷ்ணுவும் , வாயு , 
தேவராசன் , வருணராசன் , எமதர்மராசன் மற்றுமுண்டாகிய 
அஷ்ட திக்குப் பாலகர்களும் , ஏகாதச ருத்திரரும் , தவமுடைய 
முனியீசுவரர்களும் , சகல தேவர்களும் , ஆதி சேஷனும் வந்து 
வச்சரீசருடைய பாதார விந்தத்திலே சரணம் சரணமென்று 
நமஸ்கரித்துச் சிவ சிவ வென்று தியானித்துத் தோத்திரம் 
பண்ணுகிறதெப்படி யென்றால் திரை பொருந்திய சமுத்திர 
கோஷம் போலுமிருந்தது வல்லமா நகரமாகிய கௌதம் க்ஷேத்திர 
மென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


79 


திங்க ளுலாவிய செஞ்சடை யாதியன் 

செங்கையின் மானுடையோன் 
பொங்கர கூவிள மாலிகை மார்பினன் 

புண்டரீக னறியா 
மங்கள நாயகி பங்கினின் வாழ்பவன் 

மன்றினி லாடிடுவோன் 
எங்களை யாள்பவன் சங்கரன் மேவிய 

விந்திர கீலமதே . 


9 


( இ - ள் ): மூன்றாம் பிறை தாவிய பொற்சடையுடையவர் ; ஆதியாய் 
இருக்கப்பட்டவர் ; தாமரை போன்ற கரங்களில் மானைத் 
தரித்தவர் ; சீறப்பட்ட சர்ப்பாபரணத்தையும் வில்வ மாலையையும் 
தரித்திருக்கின்றவர் ; தாமரை வாசனனாகிய பிரமாவாலு 
மறியப்படாதவர் ; மங்களநாயகியம்மை ஓர் பாகத்தில் வாழ்பவர் ; 
கனக சபையில் நர்த்தனம் செய்பவர் ; அடியவர்களைத் தடுத்தாட் 
கொள்பவராகிய வச்சரீசுபர ரெழுந்தருளியிருக்கும் இந்திர கீலப் 
பருவத மென்றவாறு . 


10 


கன்ன லழுந்திடு கைய னெரிந்திட 

கண்ணுவிரிந் திடுவோ 
னன்ன மிருந்தவன் கண்ணு மிழந்தவ 

னண்ணுமறிந் திலனாம் 
பொன்னி நிறைந்தெழு செந்நெல் வளர்ந்திடு 

புன்னைவனம் புவியான் 
மன்னர் பணிந்திடும் வள்ள லுறைந்தருள் 

வல்லமெனும் பதியே . 
( இ - ள் ) : செங்கரும்பு வில்லைத் தரிக்கும் கையனாகிய மன்மதன் 
எரியத்தக்கதாக நெற்றிக் கண்ணைத் திறந்தவர் . அன்ன 
வாகனத்திலிருக்கும் பிரமாவும் ; நித்தியம் ஆயிரந்தாமரைப் 
புஷ்பமர்ச்சனை செய்து வர ஒரு புஷ்பம் குறையத் தன் கண்ணைப் 
பறித்துத் தாமரை மலராகச் சார்த்திச் சக்கரம் வாங்கிய 
மகாவிஷ்ணுவினாலு மறியப்படாதவர் . காவிரி பெருகி வரச் 
செந்நெல் விஸ்தாரமாய் விளையும் புன்னை வளஞ் சூழ்ந்த சோழ 
நாட்டுக் கதிபதியாகிய காலகண்ட சோழன் முதலாகிய அனேக 
இராசாக்கள் பணிந்து தோத்திரம் பண்ண ; அவர்கள் வேண்டிய 
வரப்பிரசாதங்களை யருளிய வச்சரீசுபரன் மங்கள நாயகி 
எழுந்தருளியிருக்கும் வல்லமா நகரமென்றவாறு 


80 


திண்ணன் துதித்திடக் கண்ண னெனப்புரி 

செல்வனுதித்த விடமாம் 
விண்ணை யளக்கிடு குன்றை நிகர்த்திடு 

மின்னலிகழ்ச் சிகரி 
பண்ணை மிகுத்தெழு கன்ன லுதிர்த்திடு 

பண்ணுமணிப் பொழில்சூழ் 
வண்ண மிகுத்திடும் விண்ணவர் துதித்திடும் 

வல்லநகர்ப் பதியே . 


11 


( இ - ள் ): முன் ஆதிகாலத்தில் திண்ணனாகிய வேடன் கண்ணைப் 
பறித்துச் சார்த்த அவன் பேரில் சந்தோஷத்தையடைந்து என் 
கண்ணப்பனோ வென்றுரைத்து மோக்ஷத்தைக் கொடுத்தருளிய 
செல்வனாகிய பரமேசுரன் முளைத்த இடமாகும் . அப்பால் 
ஆகாசத்தை அளாவும் பருவதத்திற்குச் சமானமாகி மின்னல் 
போலும் பிரகாசத்தையுடைய கோபுரங்கள் சூழ்ந்திருக்கும் . 
வயல்களிற் செழித்து ஓங்கி வளரும் கரும்புகளின் கணுக்களிலே 
யாவரும் புகழும் முத்துக்கள் விளைந்து உதிர்ந்து பிரகாசிக்கும் 
சோலைகள் சூழ்ந்து அழகாகிய தேவர்கள் துதிக்கும் வல்லமா 
நகர மென்றவாறு . 


அன்னம் வரும்பதி யண்ணல் வரும்பதி 

அன்னைவரும் பதியாம் 
பொன்னவ டன்பதி கண்ணன் வரும்பதி 

புன்னைவனம் பதியாம் 
பன்னக னன்பதி கன்னி வரும்பதி 

பண்ணவர்தம் பதியாம் 
மன்னர் வளம்பதி தன்னி லிதம்பதி 
வல்லமெனும் பதியே . 

12 
( இ - ள் ) ; 

அன்னவாகனமுடைய பிரம்மா வந்த பதியாகும் . 
அண்ணலாகிய சாம்பசிவன் வந்த பதியாகும் . அன்னையாகிய 
பார்வதி யம்மை வந்த பதியாகும் . இலட்சுமி விலாசம் பொருந்திய 
பதியாகும் . செந்தாமரைக் கண்ணனாகிய மகாவிஷ்ணு வந்த 
பதியாகும் . புன்னை வனஞ் சூழ்ந்த பதியாகும் . நாகலோகத் 
திலிருக்குஞ் சப்த கன்னியர்கள் வந்த பதியாகும் . அது எந்தப் 
பதியென்னில் தேவர்கள் வாசம் செய்யும் அமராவதி 
பட்டணத்திற்கும் சூரிய வம்சத்தரசர்களிருக்கும் வளமை 


Mumtm 


81 
வல்லம் தலபுராணம் 
பொருந்திய பட்டணத்துக்கும் அதிகமா யிங்கிதமா யிருக்கும் 
வல்லமாம் பதியென்றவாறு . 


நவமிக்க புரியது கதலிக்குக் கமுகடர் 

நலசித்ர மயில்விளையாட 
புவனிக்கு மதிக துதலமுத் தமமது 

புகழ்வச்ர நதியுளவாஞ் 
சிவமுத்தி மருவிய பவம்விட்ட புரியது 

திருவுற்ற பதியெனவே 
தவமுத்தர் பரவிட சிவசித்தி யெய்திய 
தவசித்தி நகரமதே . 

13 
( இ - ள் ) : மகா புதுமையாய் 

விளங்குகிற பட்டணமாகும் . 
வாழைகள் , கரும்புகள் , கமுகுகள் வளரும் . நல்ல சித்திரம் 
போலிருக்கிற சிறகுகளையுடைய மயில்கள் விளையாடும் சோலை 
சூழ்ந்த நகரமாகும் . இந்தப் பூலோகத்தில் அதிகமாயிருக்கும் 
க்ஷேத்திரத்தில் உத்தம க்ஷேத்திரமாகும் . கீர்த்தி பொருந்திய வச்சிர 
தீர்த்தமும் வச்சிரீசுபரனும் மங்கள நாயகியுமெழுந்தருளியிருக்கும் 
பதியாகும் . மகா தபோதனர்கள் வந்து பணிந்து தவசு பண்ணி 
சிவசித்தியைக் கொடுக்கும் தபசித்தி நகரமென்றவாறு . 


14 


மங்களம் பெருகு மிந்திர கீல 

வல்லமா நகரினி லெழுந்த 
மங்கையர்க்கரசி மங்கள வல்லி 

மனதுகந் தருமையாம் வள்ளல் 
செங்கையின் மழுமான் சூலமுந் தரிக்கும் 

செல்வனே திருமலர்ப் பாத 
மிங்கெனக் கருளுங் கருணையங் கடலே 

யிறைவனே வச்சரீ சுரனே . 
( இ - ள் ) : எப்போதும் மங்களகரம் பெருகியிருக்கும் இந்திர கீல 
பருவதமாகிய வல்லமாநகரத்தில் எழுந்தருளியிருக்குஞ் சரசுவதி , 
இலக்குமி , இந்திராணி , 

இந்திராணி , முதலாகிய ஸ்ரீகளுக்கெல்லாம் 
அரசியாகிய மங்களநாயகி மனது சந்தோஷிக்கும் அருமையாகிய 
மகாபிரபுவாயிருக்குந் தாமரை போன்ற செங்கரங்களில் மானும் 
மழுவும் சூலாயுதமும் தரிக்கும் பொன்மலைச் செல்வனே ! மகா 
இலக்ஷ்மி வாசமாகிய அரவிந்த மலர் போன்ற பாதங்களை இங்கே 
எனக்குக் கடாக்ஷித்தருளும் கருணா சமுத்திரமே ! இறைவனாகிய 
வச்சரீசுபரனே யென்றவாறு . 


82 


வேறு 


இல்ல மாநக ரினிதுறை யெகினவா கனனும் 
செல்வ மாநக ராதியுந் தேடுதற் கரிய 
நல்ல மாநகர் யாவினு முயர்ந்தநற் பதியாம் 

வல்ல மாநக ரிறைபதம் மனத்தினுள் வைப்போம் . 15 
( இ - ள் ) : மலையே வீடாக வாசம் பண்ணும் அன்னவாகனனும் , 
இலக்குமியை மார்பில் தரிக்கும் ஆதியாகிய மகாவிஷ்ணுவும் , 
தேடுதற்கரிதாயிருப்பவர் நல்ல க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் 
அதிகமாகிப் பிரகாசித்திருக்கும் வல்லமா நகரத்திறைவனாகிய 
வச்சரீசுபரருடைய பாதாம்புயத்தை என் மனதினுள் தியானித்து 
வணக்கம் செய்வேன் என்றவாறு . 


வேறு 


செங்கமலக் கண்ணானும் பனுவ லாட்டித் 

தேவனும்போர் புரிந்துலகந் திடுக்கிட் டேங்க 
வங்கணழல் வடிவாகி யாதி யாகி 

யகிலாண்டத் தப்புறத் துள்ளாய் நின்ற 
திங்களணி சடையானைக் கைலை வாழ்வைத் 

திரிபுரத்தை யெரித்தமரர் சிறக்க வைத்து 
மங்களநா யகியிடத்தில் தழைக்குங் கோவை 
வச்சரீசர் பாதமலர் மனத்துள் வைப்பாம் . 

16 
( இ - ள் ) : தாமரைக் கண்ணனாகிய மகாவிஷ்ணுவுஞ் சரஸ்வதி 
தேவனாகிய பிரமதேவர் இருவரும் ஒருவரோடொருவர் 
யுத்தங்கள் செய்கிறபோது இருவருக்கும் நடுவில் அக்கினி 
பருவதமாய் முளைத்து அகிலாண்டகோடி பிரம்மாண்டத்துக்கும் 
அப்பால் அளாவியிருக்கப்பட்டவர் ; சந்திரனைச் சடையிலே 
தரித்தவர் ; கைலை மலையில் வாழ்பவர் ; திரிபுராதிகளைத் தகனம் 
பண்ணித் தேவர்களை ரக்ஷித்தவர் , மங்கள நாயகியிடத்தில் 
தழைத்தருளியிருக்கும் இறைவனாகிய வச்சரீசுபருடைய பாதார 
விந்தத்தை என்னுடைய மனதில் வைத்துக் கொண்டேன் ( எ - று ) . 


வேறு 


கங்கைமதி யொளிர்சடையும் விழிமூன்றுங் கரநான்கும் 

கையில் மானும் 
பொங்கரவு மழுசூலந் தரித்தருளித் திக்கயத்தோர் 

போர்வை யாக்குஞ் 


வல்லம் தலபுராணம் 


83 


சங்கரனை நடம்புரியுஞ் சதாசிவனைப் புவனமெல்லாந் 

தானாய் நின்ற 
செங்கனிவா யுமைபங்கன் றிருவல்ல நகரானைச் 

சிந்தை செய்வாம் . 


17 


( இ - ள் ) : கங்கையும் மூன்றாம் பிறையும் விளங்கும் 
சடையுடையவர் ; திருநேத்திரமுடையவர் ; நான்கு கரமுடையவர் ; 
கையில் 

மானைத் தரித்தவர் ; நாகாபரணமுடையவர் ; 
சூலந்தரித்தவர் ; புலித்தோலைப் போர்த்தியிருப்பவர் ; 
சிதம்பரத்தில் நடனம் செய்பவர் ; சகல புவனத்துக்குங் 
கர்த்தராயிருப்பவர் ; செங்கனி வாயையுடைய மங்களநாயகி 
பாகத்திலிருப்பவர் . வல்லமா நகரத்திலெழுந்தருளியிருக்கும் 
வச்சரீசுபரனைத் தோத்திரம் செய்து கொண்டேன் என்றவாறு . 


தில்லைநக ரம்பலத்துள் சிற்பரத்தி னுடனாடுந் 

தேன்சொல் லாளை 
முல்லைநகை யுடையாளை முகிலொழுகுங் குழலாளை 

மொய்க்கண் ணாளை 
வில்லனைய நுதலாளை வச்சிரேச ரிடத்துறையு 

மெல்லி யெங்கள் 
வல்லநக ருடையாளை மங்களநாயகி பதத்தை 
வணக்கஞ் செய்வோம் . 

18 
( இ - ள் ) : கனக சபையில் வஸ்துவுடனே நடனம் செய்யும் மதுரம் 
போன்ற சொல்லினையுடையவளை; முல்லையரும்பு போன்ற 
நகையுடையவளை ; வண்டுகள் போலும் கண்களையுடையவளை; 
வில் போலும் நுதலை உடையவளை ; வச்சிரீசுபரனிடத்திலுறை 
பவளை ; வல்லமாநகரிலெழுந்தருளி யிருக்கும் மங்களநாயகி 
பாதார விந்தத்தை வணக்கஞ் செய்தேனென்றவாறு . 


வேறு 


ஆரணனு மேயெகின மாகியறி யாத 
நாரணனுஞ் சூகரம தாகிநல மில்லான் 
காரணம தாகிய சோ ழீசர்கழ லென்றும் 
பூரணம தாகவென் புந்தியினுள் வைப்பாம் . 

19 
( இ - ள் ) : பிரம்மா அன்ன பட்சியாகியும் அறியாமல் போனான் . 
விஷ்ணு வராக சொரூபமாகியும் அறியாமல் போனான் . அப்படி 


84 


-- 


- 


இருவரும் அறியா நின்ற காரணராகிய சோழீஸ்பரருடைய 
பாதார விந்தத்தைப் பரிபூரணமாக என் சிந்தையுள் வைத்துக் 
கொண்டேன் என்றவாறு . 


மருவணியுங் குழலாளை மறையி னாளை 

மலைமகளைக் கலைமகடன் மாமி தானும் 
பரிவுடனே பணிந்தேத்தும் பதத்தி னாளைப் 

பாலனுக்குப் பாற்கடலும் பயின்றா டன்னை 
அரியவனும் பிரம்மாவு மறியா நின்ற 

வமலர்சோ ழீசரிட மமர்ந்த வல்லி 
தருவடருஞ் சோலைவல்ல நகரில் வாழுஞ் 

சௌந்தரநா யகிபாதந் தலைமேற் கொள்வாம் . 20 


( இ - ள் ) : வாசனைபொருந்திய புஷ்பந்தரிக்கும் கூந்தலை 
யுடையவளை; வேதக்கொழுந்தாயிருப்பவளை , புத்திரியானவளை 
சரஸ்வதியும் அவள் மாமியாகிய இலக்குமியும் அன்பாகப் 
பணிந்து தோத்திரம் செய்யும் பாதமுடையவளை ; வியாக்கிரம 
ரிஷியினுடைய பிள்ளைக்குப் பாற்கடல் அளித்தவளை ; பிரமா , 
விஷ்ணுவினாலும் அறியப்படாத 

அமலனாகிய 
சோழீஸ்பரருடைய இடப்பாகத்திலிருக்கின்றவளை ; அனேக 
புஷ்ப விருக்ஷங்கள் , சோலைகள் சூழ்ந்த வல்லமா 
நகரத்திலெழுந்தருளி இருக்கும் , சௌந்தர நாயகியம்மை பாதார 
விந்தத்தை என் மனதிலே வைத்துக் கொண்டே னென்றவாறு . 


வேறு 


தொல்லை நான்மறை துலங்கிட வுதித்திடுஞ் சோதி 
வல்ல மாநகர் வாழவந் தருளிய வள்ளல் 
கல்வி ஞானமுங் கலைகளுங் கருதின தளிக்குஞ் 
செல்வ விநாயகர் சேவடி மனத்தினுட் சேர்ப்பாம் . 


21 


( இ - ள் ) : பழமையாகிய நான்கு வேதமும் தோத்திரம் செய்யும் 
பிரசன்னராகிய சோதியானவர் ; வல்ல மாநகரம் வாழ்வு பெற 
வந்தருளிய மகாப்பிரபு ; சகல வித்தையும் சகலக்கலைக் கியானமும் 
பின்னும் வேண்டியதைக் கொடுக்குஞ் செல்வ விநாயகருடைய 
பாதார விந்தத்தை என் மனத்தினுள்ளே வைத்துக் கொண்டேன் 
என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


85 


வேறு 


மாரனுருப் பொடியாக விழித்தவர் 

மாது தனக் கினிதாய் 
தீரனெனப் பலபேரு படைத்தவன் 

சேவல்தனைக் கொடியோன் 
சூரனெதிர்த் திடவேலை விடுத்தவன் 

சுவாமிமலைப் பதியோன் 
வீரனெனப் புகழ்வேளை மனத்தினில் 

மேவவிருத் திடுவோம் . 


22 


(( இ - ள் ): மன் மதனுடைய தேகம் நீறாக நெற்றிக்கண்ணை 
விழித்தவர் ; இடத்திலுறையும் பரமேசுவரிக்கு நல்ல பிள்ளையாகப் 
பேர் படைத்தவர் ; கோழிக் கொடியுடையவர் ; சூரபத்மனானவன் 
அனேக யுத்தங்கள் செய்ய : வேலாயுதத்தை விடுத்துச் சூரனைக் 
கொன்றவர் ; 

சுவாமிமலையின் மேல் குருமூர்த்தியாக 
எழுந்தருளியவர் ; மகாசுத்தவீரனெனும் கீர்த்தி படைத்த 
சுப்பிரமணியருடைய பாதத்தை யென்மனதில் வைத்துக் 
கொண்டேனென்றவாறு . 


வேறு 


இந்துவு மறுகுங் கொன்றை 

யெழிற்புனல் கடுக்கை வேணி 
சந்திரன் கமலப் பாதந் 

தோன்றிய மனத்தி னன்பர் 
சிந்தையுட் கருமம் நல்குந் 

திருமலை காவல் பூண்ட 
நந்தியெம் பெருமான் பாத 

மனத்தினி னவில லுற்றாம் . 


23 


( இ - ள் ) : சந்திரனையும் , அறுகுங் கொன்றை மாலையையும் , 
தரிக்குஞ் சடையுடைய சதாசிவன் கமலப் பாதத்தை இதயத்திலே 
குடியாய்க் கொண்டு தன்னை வந்து அடுத்த பேர்களுக்கு நினைத்த 
வரப்பிரசாதத்தைக் கொடுத்துக் கைலாச மலையைக் காவல் 
பூண்டிருக்கும் நந்திகேசுபரருடைய எம்பெருமான் பாதத்தை என் 
மனத்துள் தியானித்துக் கொண்டேனென்றவாறு . 


86 


பய 


- 


ப 


வேறு 


தூய வானவர்க் காகவன் றவுணரைத் தொலைத்துச் 
சேய வீடணற் கரசளித் தருளிய செல்வன் 
வேயின் வாயின னடியவர் வேண்டிய தளிக்கு 
மாய னார்நர சிங்கனார் மலரடி துதிப்பாம் . 

24 
( இ - ள் ) : பிரகாசித்திருக்குந் தேவர்களுக்காக இராவணன் , 
கும்பகருணன் முதலாகிய இராட்சதர்களைச் சம்மாரம் பண்ணி , 
பிள்ளையாய் வந்தடைந்த விபீஷணர்க்குப் பட்டம் கட்டிய 
அரசவனைச் செல்வனாகிய நரசிங்கப் பெருமாள் வேய்ங்குழல் 
பொருந்திய செவ்வாயையுடையவர் . பக்தர்களுக்கு வேண்டிய 
வரப்பிரசாதங்களைக் கொடுக்கும் மகாவிஷ்ணுவாகிய நரசிங்கப் 
பெருமாள் பாதார விந்தத்தைத் தியானித்துக் கொண்டேன் 
என்றவாறு . 


ஆவு நாயக னடியவற் கருள்புரி யண்ணல் 
காவு நாயகன் கசிந்தினி துருகுவற் கருளும் 
பூவு நாயகி கமலையு மிருபுறத் தொளிரும் 

தேவ நாயகன் மலரடி யிறைஞ்சுவாஞ் சிரத்தால் . 25 
( இ - ள் ) : பசுக்களுக்கு நாயகமாயிருந்தவர் ; அடியவற்கருளுகின்றவர் ; 
கற்பக விருக்ஷத்து நாயகனாகிய தேவேந்திரன் மகாவிதனத் 
துடனே பக்தியுடன் பூசை பண்ணித் தோத்திரம் செய்ய , 
அவனுக்குக் கிருபாகடாக்ஷம் புரிந்தவர் ; பூதேவி , கமலாசனத்தி 
லிருக்கும் இலக்ஷ்மி இருவரும் இருபுறத்தில் பிரகாசிக்க 
நடுவேயெழுந்தருளியிருக்கும் தேவநாயகப் பெருமாள் 
பாதாம்புயத்தை என் சென்னியாலே வணங்கினேன் என்றவாறு . 


வேறு 


சோதியா யிருக்கு மெங்கள் சுந்தரக் கடவு டன்பால் 
பாதியா யிருக்கும் பச்சை வல்லிதன் மீதுப் பண்பா 
யோதியே பெருமை பெற்ற வுயர்கலை வாணி கேள்வன் 

வேதியன் கமலப் பாதம் விரும்பியென் நெஞ்சுள் வைப்பாம் . 26 
( இ - ள் ): மகாப்பிரகாசமாயிருக்கும் சுந்தரேசுபரருடைய வாம 
பாகத்தில் அர்த்தனாரீஸ்பரியாகி மரகத வடிவுமாகிய உமையவள் 
பேரில் அன்பாகச் சௌந்தரியலகரியென்னும் தோத்திரம் 
பண்ணிப் பெருமையடைந்து உயர்ச்சி பெற்ற , சரஸ்வதி 
நாயகனாகிய பிரமதேவருடைய தாமரைப் பாதத்தை விரும்பி என் 
மனதில் தியானித்துக் கொண்டேன் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


87 


m 


வேறு 


பாகுசேர் மொழியி னாளைப் 

பதுமமா முகத்தி னாளைத் 
தாகமாய்த் துதிப்போர்க் கெல்லாந் 

தாகந்தீர்த் தருளு வாளைப் 
பாகசா தனனும் விண்ணோர் 

பரிவுடன் பணிந்து போற்றும் 
நாககன் னியர்கள் பாத 
மனத்தினி னவில லுற்றாம் . 

27 
( இ - ள் ): பாகுபோலும் சொல்லினையுடையவளைத் தாமரை 
போலும் முகத்தையுடையவளை , விரும்பி இஷ்டங்களை 
வேண்டித் தியானித்தவர்களுக்குத் தகுந்தபடி கொடுப்பவளைத் 
தேவேந்திரன் முதலாகிய தேவர்கள் பணிந்து தோத்திரம் 
பண்ணும் நாகக் கன்னியர்களுடைய பாதார விந்தத்தை என் 
மனதில் தியானித்துக் கொண்டேன் என்றவாறு . 


28 


அல்லுநேர்க் குழலி னாளை யமரருக் காக வன்று 
புல்லறி வான தஞ்சன் தாருக னுயிரைப் போக்கி 
நல்லறி வோரைக் காக்கும் நாயகி இந்த்ர கீல 

வல்லம் வா ழேக வீரி மலர்ப்பதம் மனத்துள் வைப்பாம் . 
( இ - ள் ): இருள்போலும் கூந்தலுடையவளைத் தேவர்களுக்காக 
ஆதி நாளையில் அக்கியானக்கிருதனாய் மதோமத்தனாகிய 
தஞ்சகாசூரன் , தண்டகாசூரன் , தாருகாசூரன் முதலாகிய 
இராட்சதர்களைச் செயித்து நல்ல கியானத்தோடும் கூடி 
இருக்கும் பராசரிஷி முதலாகிய சகல சீவ செந்துக்களையும் 
காத்து ரக்ஷித்தருளிய நாயகி இந்திர கீல பருவதமாகிய வல்லமா 
நகரத்தில் பிரசன்னமாக எழுந்தருளியிருக்கும் 
வீரியம்மனுடைய பாதார விந்தத்தை என் மனத்துள் வைத்துக் 
கொண்டேன் என்றவாறு . 


வேறு 


29 


பின்பந்த மறுத்தாளும் பிஞ்ஞகன்ற னடிபோற்றி 
தன்பந்தந் தவிர்த்திட்ட சகலகலை வல்லவனை 
யென்பந்த மறுத்தாள வெழுந்தருளி வந்தவனை 

சம்பந்தர் திருவடியை யெம்மனதிற் றரித்துளவாம் . 
( இ - ள் ) : பிறந்து பிறந்து இறக்கும் பிறவித் துன்பங்களை 
அறுத்தாண்டருளும் பரமேசுவரனுடைய பாதத்தைப் 


88 


பதினாறாயிரம் பதிகந் தோத்திரம் பண்ணித் தன்னுடைய பிறவித் 
துன்பத்தை நீக்கியவர் ; நாலு வேதம் , ஆறு சாஸ்திரம் ,, 
பதினெண் புராணம், இருபத்தெட்டாகமம் 

முதலாகிய 
சகலக்கலைக்கியானங்களும் உணர்ந்தவர் ; அடியவர்களுடைய 
ஊழ்வினைத் தொடர்புகளை எல்லாம் அறுத்தாளுதற்குச் சைவ 
சமய தேசிகனாயெழுந்தருளி வந்தவனை ; திருஞான சம்பந்த 
மூர்த்தியினுடைய திருவடித் தாமரையை என் மனதில் வைத்துக் 
கொண்டேன் என்றவாறு . 


வேறு 


30 


தேவரசன் றுயர்தீர்க்கும் செம்பொற்சிங் காசனத்தில் 

சிறக்கும் பாதம் 
பாவலர்கொண் டர்ச்சித்துப் பல்லவன்மா நகர்புத்தர் 

பகைமை தீர்த்துப் 
பூவலையத் தவர்புகழக் கன்மிதப்பின் வந்தருளும் 

புனித மூர்த்தி 
நாவரசர் பொற்பாத மெப்போது மென்மனத்தில் 

நவில லுற்றாம் . 
( இ - ள் ) : தேவர்களுக்கதிபனாகிய தேவேந்திரனுடைய இடைஞ்சல் 
தீர்த்து நவரத்தினச் சிம்மாசனத்தி லெழுந்தருளியிருக்கும் 
பரமேசுவரனுடைய பாதார விந்தத்தில் தமிழ் மாலையாகிய 
நாற்பத்தொன்பதாயிரம் பதிகத்தாலர்ச்சித்துப் பல்லவனென்னும் 
இராசாவின் பட்டணமாகிய பாடலிபுரத்துப் புத்தர் சமயத்தை 
யழித்துப் பூலோகத்திலே யாவரும் புகழத்தக்கதாகவும் அவ்வரசன் 
பெரும்பாறாங் கல்லினாலே சேர்த்துக் கட்டிச் சமுத்திரத்திலே 
தள்ளிவிட அந்தக் கல்லே தோணியாக மிதந்து வந்து கரையில் 
சேர்ந்தருளிய திருநாவுக்கரசு நாயனாருடைய பொற்பாதத்தை 
யென்னாளும் என் மனதில் தியானித்து கொண்டேன் என்றவாறு . 


வேறு 


வருவினை யறுக்குஞ் சோதி 

வன்மீகத் தடிகள் போற்றி ! 
கருவினை யறுத்த ஞானக் 

கடலினைக் கலிக்கா மற்குத் 
தருவினை மாற்றி வெள்ளைக் 

களிற்றின்மேற் கைலைச் சார்ந்த 
திருமுனைப் பாடி நாடர் 

பொற்பாதம் சிந்தை செய்வாம் 


31 


வல்லம் தலபுராணம் 


89 


( இ - ள் ) : வரும் பூர்வ வினைத்தொடர்புகளை யறுக்கும் 
சோதியாகிய புற்றிடங்கொண்ட தியாகேசன் அடிகளை 
முப்பத்தேழாயிரம் பதிகத்தால் தோத்திரம் செய்து ஜெனன 
மெடுக்கும் வினைகளை யறுத்து ஞானவாருதியாகி ஏயர்கோன் 
கலிக்காம இராசாவுக்குச் சூலை வியாதியைத் தீர்த்து வெள்ளை 
யானையின் - பேரிலேறிக் கொண்டு கைலாசகிரிக்குப் போய்ச் 
சேர்ந்த திருமுனைப்பாடி நாட்டுக்கு அதிபதியாகிய 
சுந்தரமூர்த்தியினுடைய பாதாரவிந்தத்தை என் மனத்துள் 
தியானித்துக் கொண்டேன் என்றவாறு . 


வேறு 


அஞ்சினோ டாறு மான வங்கமும் செய்து வேதச் 
செஞ்சுட ராதிக் கண்ணர் திருப்பணி புரிந்து தீம்பால் 
மஞ்சன மாட்டித் தாதை மலர்க்கழல் தடிந்து பெற்ற 
செஞ்சலூர்ப் பிள்ளை யார்தம் திருப்பதம் மனத்துள் 

வைப்பாம் . 


32 


( இ - ள் ) : தினம் ஐவகை வேள்வியும் , ஆறங்கம் முழுவதும் செய்த 
மறைக்கொழுந்தாகி ஜகசோதியாய் ஆதியாயிருக்கும் 
பரமேசுவரனுக்கு ஆதி காலத்திலே மண்ணினால் கர்ப்ப கிரகம் , 
அர்த்த மண்டபம் , நிருத்த மண்டபம் , வசந்த மண்டபம் , 
உட்பிரகாரம் , வெளிப்பிரகாரம் , கோபுரங்கள் செய்து பசுவின் 
பால் அபிஷேகஞ் செய்துவர அதைத் தகப்பனார் கண்டு பால் 
குடத்தை உதைத்துத் தள்ளிப் போட அதைக்கண்டு தகப்பனார் 
தாளைக் கோலினாலே தறித்துப் போட உடனே பரமேசுரன் 
பிரசன்னமாகி மோக்ஷத்தைக் கொடுக்கப்பெற்ற சேய்ஞ்ஞலூர் 
பிராமணப் பிள்ளையாகிய சண்டேசுர நாயனாருடைய 
பாதத்தாமரையை என் மனத்துள் வைத்துக் கொண்டே 
னென்றவாறு . 

பெருத்தண்ட புவன மெல்லாம் பேரொளி யாகி நின்ற 
ஒருத்தன்ற னடிமை யாகி யுயர்ந்ததோர் பேறு பெற்ற 
திருத்தொண்டத் தொகையி லுள்ள சீரடி யார்கள் பாதம் 

கருத்தினி லிருத்திக் கொண்டேன் கடும்பிணி தொலைத்திட் டேனே . 33 
( இ - ள் ) : அகிலாண்ட கோடி பிரமாண்ட புவனங்களெல்லாம் 
பேரொளியாகி , ஏகமாய் , ஒன்றாய் , நிறைந்தருளிய பரமசிவனுக்கு 


90 


H 


அடிமையாகிப் பேறு பெற்ற திருத்தொண்டத் தொகையிலுள்ள 
அடியார்களுடைய பாதத்தை என் கருத்தினில் வைத்து கொண்டு 
என் பிறவித்துன்பங்களைத் தொலைத்து விட்டேன் என்றவாறு . 


மாதுமை புறத்தில் வைத்த வள்ளல்தன் னுபதே சத்தாற் 
பூதமோ டைந்து மந்தக் கரணங்க னான்கும் போக்கிக் 
கோதிலா வின்ப ஞானக் குணக்கட லாகி நின்ற 
வாதவூ ரன்பர் பாத மனத்தினில் வணக்கஞ் செய்வாம் 34 


( இ - ள் ) : பரமேஸ்பரியை வாமபாகத்தில் வைத்த பிரபுவாகிய 
கர்த்தாவினுடைய உயதேசத்தால் ஐம்புலாதிகளையும் , அந்த 
கரணங்களையும் அகற்றிக் குற்றமில்லாதிருக்கும் ஞானக் 
குணக்கடலாகி நின்ற வாதவூரன்பராகிய மாணிக்கவாசக மூர்த்தி 
பாதத்தாமரையை என் மனத்தில் வணக்கம் செய்து கொண்டே 
னென்றவாறு . 


பூரண மயத்தைக் கண்டு பொருந்து நற் சனற்கு மாரர் 
காரண வடிவ மான வியாசனார் சுழல்கள் வாழ்த்திப் 
பேரணங் காடல் காணும் பதஞ்சலிப் புலியைப் பேணிச் 
சீரண நிவர்த்தி செய்யுஞ் சூதரைச் சிந்தை செய்வாம் . 35 


( இ - ள் ) : பரிபூரணச் சின்மயத்தைக் கண்டு , அறிவினாலறிந்து 
பேரறிவினைப் பெற்ற சனக , சனந்தனர் , சனற்குமாரர்களாகிய 
தபோதனர்களுடைய பாதத்தையும் , காரண சொரூபராகிய 
வேதவியாசர் பாதத்தையும் , தோத்திரம் செய்து சிதம்பரத்தில் 
காளியுடன் வாதாடும் மூர்த்தி கரத்தின் பாதத் தாமரை கண்ட 
பதஞ்சலி , வியாக்கிரமருடைய பாதத்தையும் , வணங்கிச் 
சீரணமாய்ப் போய்விட்ட காரியங்களைக் கூட்டி முடிக்கும் 
சூதரிஷியையும் தோத்திரம் பண்ணிக் கொண்டேன் என்றவாறு . 


பகைப்புலத் தவரை வென்று பரமனுக் கன்பு பூண்டு 
சுகத்தினி லிருக்கும் ஞானச் சுடரொளி யான மூர்த்தி 
செகத்தினிற் புகழு மோங்கித் தெக்கணப் பொதிகை மேவும் 

அகத்திய முனிவன் பாத மனத்தினி னிருத்திக் கொள்வாம் . 36 
( இ - ள் ) : ஆத்மாவுக்குப் பகையாகிய சத்த பரிச 

ரூப ரச 
கந்தமென்னும் ஐம்புலாதிகளையும் தகித்துப் பரமேசுபரனுக்கு 
அன்பாகி , ஞானச் சுகத்திலெழுந்தருளியிருக்கும் சுடரொளியான 
மூர்த்தியாகி , சகல லோகத்திலும் கீர்த்தியும் புகழும் படைத்துத் 
தெக்கிணத் திக்கில் பொதிகை மாமலை மேவிய அகத்திய 


வல்லம் தலபுராணம் 


91 


ப What 


என் 


மனத்தில் வைத்துக் 


மாமுனிவருடைய பாதத்தை 
கொண்டேன் என்றவாறு . 


இந்திர கீலக் குன்றி லிருந்தருள் பொருந்தும் வாழ்வை 
மந்திரத் துடன்வச் ரீசர் மாயவன் றன்னை நாளுஞ் 
சிந்தித்துப் பூசை செய்யுங் கௌதம ரிஷிதன் பாதம் 

அந்தியும் பகலு மென்றன் அகத்தினி லிருத்திக் கொள்வாம் . 37 
( இ - ள் ): வல்லமா நகரமாகிய இந்திர கீலப் பருவதத்தில் கிருபா 
கடாக்ஷம் பொருந்தியிருக்கும் வச்சரீசுபரரையும் நரசிங்கப் 
பெருமாளையும் வேத மந்திரத்தினாலே என்னாளுந் தியானித்துப் 
பூசைசெய்யும் கௌதம ரிஷியினுடைய பாதார விந்தத்தை 
இராத்திரியும் , பகலும் என்னுடைய மனத்தினுள்ளே வைத்துக் 
கொண்டேன் என்றவாறு . 

அத்தருடை பாதமல ரகலாம லனுதினமு மன்பு பூண்டு 
நித்தநிய மத்துடனே யர்ச்சிக்கும் முனிவர்பதம் நெஞ்சுள் வைத்துச் 
சித்தநிலை கலங்காம லம்பலத்தி லாடுஞ்செஞ் சுடரைக் கண்டு 
முத்திபெறுஞ் சித்தர்பத மென்மனத்தி லெப்போது முகந்து 

கொள்வாம் . 38 


( இ - ள் ) : பரமேசுவரனுடைய பாதார விந்தத்தை அனுதினமும் 
அகலாதபடிக்கு இருதயத்திலே வைத்து , நித்தியம் நியமத்துடனே 
பூசை செய்யும் முனியீசுரர்களுடைய பாதத்தை என் மனதிலே 
வைத்துக் கொண்டேன் . சித்தம் பிசகாதபடிக்குக் கனக 
சபையிலாடுஞ் சோதியைத் தன்னுடைய இருதயத்திலே கண்டு 
முத்தி பெற்ற சித்தர்களுடைய பாதார விந்தத்தை எப்போதும் 
என்னுடைய மனத்துள்ளே வைத்துக் கொண்டேன் என்றவாறு . 


காரிகை முதலாய் நன்னூற் கலைகளு முணர்ந்து ஞானப் 
பேரறி வாகி வேதப் புராணங்கள் பேச வல்லார் 
வாரணி முலையாள் வச்ர வல்லிநா யகற்கு மன்பர் 

சீரடிப் புலவோர் தங்கள் சேவடி சிரமேற் கொள்வாம் . 39 
( இ - ள் ): காரிகை , நன்னூல் முதலாகிய சகல சாஸ்திரங்களுமறிந்து 
ஞானவான்களாகி வேதப்புராணக் காவியங்களெல்லா 
மறிந்தவர்கள் கச்சணிந்த தனபாரமுடைய வச்சிரவல்லி 
நாயகிக்குக் கன்பராகிய வச்சரீசுபரருக்கடியவராகிய 
புலவர்களுடைய பாதத்தாமரையை என் சிரசின் பேரிலே 
வைத்துக் கொண்டேன் என்றவாறு . 


92 


வேறு 


ஆசுடனே மதுரமொடு சித்திரவித் தார மெல்லா 

மறிந்து நன்றாய் 
பேசுகின்ற விலக்கணமு மிலக்கியமுங் கற்றுணர்ந்த 

பெரியோர் முன்பு 
கூசுகின்றே னுரைத்ததமிழ் எவ்விதமா யிருந்தாலும் 

கொள்ள வேண்டும் 
வாசவனும் பணிந்தேத்தும் வச்சரீசர் திருநாமம் 


மருவ லாலே 


40 


( இ - ள் ) : ஆசு , மதுரஞ் , சித்திரம் , வித்தாரமென்னும் நால்வகைத் 
தமிழையறிந்து நன்றாய்ச் சொல்லும் இலக்கணம் , இலக்கியம் 
சகலமான கலைக்கியானங்களையும் உணர்ந்த பெரியோர்கள் 
கூடியிருக்கும் சபையில் அவர்கள் முன்பு வாய் திறந்து 
பேசுவதற்குத் தெரியாமல் கூசிக் கொண்டிருக்கும் அடியேன் 
சொன்ன தமிழ் எப்படியிருந்தாலும் அதைப் பொறுத்து ஒப்புக் 
கொள்ள வேண்டும் . ஏனென்றால் வாசவனாகிய தேவேந்திரன் 
பணிந்து போற்றும் பாதத்தையுடைய வச்சரீசுபரனுடைய 
திருநாமமிந்தத் தமிழுக்கிருக்கிறபடியினாலே என்றவாறு . 


வேறு 


41 


அண்ண லார்திரு வருளினா லனுக்கிரகம் செய்த 
எண்ணி லாமறை சாஸ்திர மாகம் மியம்பிக் 
கண்ணி லாதபேர ருளினாற் கண்டுகண் களிக்கப் 

பண்ணு லாவிய பதினெட்டுப் புராணமும் பகர்ந்தார் . 
( இ - ள் ) : பரமேசுவரன் திருவருளினால் அனுக்கிரகம் செய்தருளிய 
கொள்கையினில் அடங்காத நாலு வேதம் , ஆறு சாஸ்திரம் , 
இருபத்தெட்டாகமத்தையும் சொல்லிலறிந்து 

ஆனந்த 
மகிழ்ச்சியை யுடைய இசைபொருந்திய பதினெண் புராணமும் 
சொன்னார் என்றவாறு . 

சொன்ன காந்தத்தி னிந்திர கீலத்தின் றொகுதி 
சென்னியா றுடையான் சனற்குமா ரற்குச் செப்ப 
வன்னசூ தர்க்குக் குமாரரு மருளிச் செய்து 

பின்னை சூதரும் நைமிச வனத்துறை பெரியோர் . 42 
( இ - ள் ) : அந்தப் பதினெண் புராணத்திலே காந்த புராணத்தில் 
இந்திரகில பருவதத்தின் மகத்துவத்தை ஆறுமுகத்தோடும் 


வல்லம் தலபுராணம் 


93 


எழுந்தருளிய சுப்பிரமண்யசுவாமி சனற்குமார ரிஷிக்குச் சொல்ல , 
சூதரிஷியும் கைலாசத்துக் கீழ்ப் பாரிசமாயிருக்கும் நைமிசாரணிய 
வனத்திலேயிருக்கும் மகாரிஷியீஸ்பரர்களுக்குச் சொன்னார் 
என்றவாறு . 


சௌன காதிபற் குரைத்திடும் வடமொழி யதனை 
எவருங் கேட்கவே தென்கலைத் தமிழினா லிசைத்தேன் 
றவமுள் ளோர்க்கருள் மங்கள நாயகி தலைவன் 
பவம கற்றிடும் வச்சிர லிங்கத்தின் பணியால் . 

43 
( இ - ள் ) : சூதரிஷியானர் சௌனகாதிய மகாரிஷிகளுக்குச் சொன்ன 
வடமொழியாகிய சமஸ்கிருதத்தை யாவரும் அறியத் தக்கதாய்த் 
தென்மொழியாகிய தமிழினாலே சொன்னது 
சொன்னதல்ல . மகாதவம் செய்த பேர்களுக்குக் கிருபா கடாக்ஷம் 
செய்யும் மங்கள நாயகி தலைவனானவர் அடியார்களுடைய 
பாவங்களை 

யகற்றுபவராகிய வச்சரீசுபரருடைய 
அனுக்கிரகத்தினாலே சொன்னேன் என்றவாறு . 


நானாய்ச் 


வேறு 


கழற்கலி நாலாயிரத்துத் தொளாயிரமாம் 

கண்டசித் தார்த்தியா மாண்டு 
வழகொளிர் வல்லமனந்த நாரணவே 

ளருள்சுப்ரமணிய சாஸ்திரியார் 
பழமொழி வடநூ லதனையு முரையாய்ப் 

பகரவந்நகரி னிலிருக்கும் 
கொழுமிகு வேளாண்குலத் தினன் முருகன் 
கூவினன் தமிழ்ப்புரா ணமதே . 

44 
( இ - ள் ) : இந்தப் புராணம் யாரால் சொல்லப்பட்டதோவெனின் 
யாவருஞ் 

சொல்லப்பட்ட கலியுகம் நாலாயிரத்துத் 
தொள்ளாயிரமாகிய சித்தார்த்தி வருஷத்தில் , அழகு பிரகாசிக்கும் 

க்ஷேத்திரமாகிய வல்லமாநகரினிலிருக்கும் 
அனந்தநாராயண சாஸ்திரியார் குமாரர் சுப்பிரமண்ய 
சாஸ்திரியார் பழமொழியாகிய கிரந்தத்தைத் தமிழினால் 
உரைசெய்ய அந்த உரையை அந்த வல்லமா நகரிலிருக்கும் கொழு 
மிகுதியுள்ள வேளாண் குலத்திலகன் முருகப்பன் தமிழினாலே 
விருத்தமாய்ப் பாடிய இந்திரகீலப் புராண மென்றவாறு 


கௌதம் 


94 


பாயிர முடனே திருமலைச் சிறப்பும் 

பகர்ந்திடு கௌதமன் சரிதை 
சேயிழை யகலிகை யிந்திரன் றுயரும் 

வேதனா ருதவி செய்ததுவு 
மாயிர யோனி யகன்றது விழியா 

யலர்ந்ததும் வச்சிர தீர்த்தம் 
நாயகி யுடனே யமைந்த வச்சரீச 
னலந்தரும் கபில மந்திரனே . 

45 
இ - ள் ) : பாயிரச்சருக்கம் , திருமலைச் சிறப்புச் சருக்கம் , கௌதமச் 
சருக்கம் , அகலிகைச் சருக்கம் , இந்திரன் சருக்கம் , பிரமதேவர் 
சருக்கம் , இந்திரன் சாபந்தீர்ந்த சருக்கம் , வச்சிர தீர்த்தச் சருக்கம் , 
மங்கள நாயகியுடனே வீற்றிருந்தருளிய வச்சிரலிங்கச் சருக்கம் , 
நன்மைபொருந்திய கபில மந்திரச் சருக்கமென்றவாறு . 


மருவளர் தேவி தீர்த்தமு மேக 

வீரியு , மணிமுத்தா நதியு 
திருவளர் கால கண்டசோ ழரசன் 

செழுந்திரு வல்லமா நகரும் 
பெருகிய சருக்கஞ் சுக்கில பக்ஷம் 

பேசிய விருத்தமும் எழுநூற்று 
இருபதி னிரட்டி யொருபதி னெட்டா 

யிசைந்தது இறையவ னருளே . 
( இ - ள் ) : வாசனை பொருந்திய தேவி தீர்த்தச் 

தேவி தீர்த்தச் சருக்கம் , 
ஏகௌரியம்மன் 

சருக்கம் , மணிமுத்தாநதிச் 

சருக்கம் , 
இலுமிகரம் பொருந்திய காலகண்ட சோழன் சருக்கம் , 
மகாசெழிப்புடனே இருக்குந் திருவல்லமா நகரச்சருக்கம் ஆகச் 
சருக்கம் பதினைந்துக்குச் சொல்லிய திரு விருத்தம் . 756 ஆக 
யிசைந்தது , வச்சிரீஸ்பரன் கிருபாகடாக்ஷத்தினாலென்றவாறு . 


46 


இந்தமா புராணந் தன்னை 

இயல்புடன் படிப்போர் கேட்போ 
ரந்தமாய்ப் பூசை செய்வோ 

ரருளது பெருகித் தானே 
கந்தனார் கிருபை பெற்றுக் 

காசினி யதனில் வாழ்ந்து 
இந்திர னமரர் போற்றும் 

இறையவ னுலகம் சேர்வார் . 


47 


வல்லம் தலபுராணம் 


95 


( இ - ள் ) : இந்த மகாபுராணம் ஆகிய இந்திரகீலப் புராணத்தை 
யாதாமொருவர் இயல்புடனே படிப்பவர்கள் . கேட்பவர்கள் 
புராணத்தை வைத்துப் பூசை செய்வோர்கள் அறிவு துலங்கியே 
சுப்பிரமணிய சுவாமி கிருபாகடாக்ஷம் பெற்று உலகத்திலே 
சகலபாக்கியத்துடனே வாழ்ந்து தேவேந்திரன் தேவர்கள் பணிந்து 
போற்றும் வச்ச g ஸ்பரருடைய கைலாசகிரியில் வாசம் 
பண்ணுவார்கள் என்றவாறு . 


M 


குறிப்புகள் 
பாயிரச் சருக்கம் 


1 . 


கணபதி காப்புச் செய்யுளுக்கு மட்டும் உரை இல்லை . 
சீர் - சிறப்பு . சிவகதை - வல்லம் புராணம் . இன்று - தற்போது ; இங்கு 
என்றும் பாடம் . பார் - உலகம் ; பகர - கூற ; கடுக்கை - கொன்றை 
ஆர் - ஆத்தி ; சடைமுடியான் -சிவபெருமான் , கார் - கருப்பு. 


1 . 


2 . 


மந்திரம் என்பதற்கு வேதகோஷம் என்று உரையாசிரியர் 
பொருள் காண்கிறார் . திருமூலர் எழுதிய நூலின் பெயரே 
திருமந்திரமாகும் . ஞானசம்பந்தர் மந்திரமாவது நீறு என்றும் 
நமசிவாய என்பது ஐந்தெழுத்து மந்திரம் என்றும் கூறுவர் . 
சந்திரசேகரன் - சிவபெருமானின் உருவத்திருமேனிகளுள் 
ஒன்று . தையல் - உமை ; வைத்தீஸ்வரர்கோயிலில் உள்ள 
அம்மையின் பெயர் தையலாம்பிகை. சிந்தூரமாமுகன் 
விநாயகன் . இப்பாடலும் விநாயகர் வாழ்த்தேயாகும் . 
ஓருரு - ஏகசொரூபம் ; ஐந்துரு - பஞ்சகர்த்தர் . உரையில் 
சிவனுடைய ஐந்துருவும் சக்தியின் ஐந்துருவும் 
கூறப்படுகின்றன . ஈருரு - நால்வேதம் ; ஆறது - ஆறுசாஸ்திரம் . 
பதினெட்டு - பதினெண் புராணம் . இருபத்தெட்டு ஆகமங்கள் 
சிவன் அருளியதாகக் கூறுவர் . மணிவாசகர் ஆகமமாகி நின்று 
அண்ணிப்பன் என்று கூறுவர் . பேரொளியாக விளங்கும் 
சிவபெருமான் அணுவுக்குள் அணுவாகவும் விளங்குகிறான். 
இப்பாடல் சிவனை வாழ்த்துகிறது . 
வெண்பொடி -திருநீறு ; மெயினை - தேகத்தை . மற்றொரு 
மெய்யினை உண்மையான என்று பொருள் . இரண்டாவது 
வரியில் வரும் உகந்தனை ( விரும்பினை ) என்றும் கந்தனை 
என்றும் பிரிக்கவும் . மூன்றாவது வரியில் நகந்தனை ( மலை ) 


3 
. 


96 


4 . 


என்றும் அகந்தனை ( அகங்காரம் ) என்றும் பிரிக்கவும் . 

. 
திருஞானசம்பந்தரின் திருக்கழுமல யமகப் பதிகத்தில் வரும் 
உற்றுழி சேர்வது மெய்யினையே என்பது போல் இப்பாடல் 
உள்ளது . இது மடக்கணியாகும். 
திங்களை அணிந்திருப்பதால் சந்திரசேகரன் எனவும் சிவன் 
அழைக்கப்படுவன் . பொங்கரவு - கொடிய நாகம் . நாகாபரன் 
எனவும் நாகராஜன் எனவும் பாம்புரேசன் எனவும் சிவன் 
அழைக்கப்படுவன் . மங்கையிடம் பிரியான்- உமையொரு 

பாகன் . வங்கவரை- கைலாச மலை . 
5 . திக்கயம் என்ற சொல் பல பொருளில் ஆளப்பட்டுள்ளது . 
6 . தில்லை நகர் என்று பாடலில் வருவது உரையில் சிதம்பரத்தில் 

என வருகிறது . மணிவாசகரும் தில்லையில் கூத்தனே என்பார் . 
திருவாலம் - விஷம் தங்கிய மிடறு உடையவரே என்று 
உரையில் உள்ளது - திருவாலங்காடு என்றும் பொருள் 
கூறலாம் . சூலம் படைத்தவர்- சூலத்தை ஏந்தியவர் . திரிசூலர் 

என்றே சிவனுக்குப் பெயருண்டு . 
7. சீர் - திருமகள் ; இனி , செல்வம் என்றும் சிறப்பு என்றும் 

கூறலாம் . கார் - மேகம் ; ஏர் - ஆகுபெயராய் விவசாயத்தைச் 

சுட்டும் . பார் - பூமி . 
8. திவகரன்-தினகரன் ( சூரியன் ) இந்து - சந்திரன் ; பவனன்- வாயு 

திரை- கடல் . 


9 . புண்டரீகன் - நான்முகன் ; மன்று - கனகசபை . 
10. கன்னல் - செங்கரும்பு . இங்கு மன்மதன் கரும்புவில்லைச் 

சுட்டுகிறது . அன்ன மிருந்தவன் - பிரமன் . புன்னை வனம் 

தஞ்சையில் புன்னை வன நல்லூரைச் சுட்டுகிறது . 
11. திண்ணன் என்பது கண்ணப்ப நாயனாரின் இளமைப் பெயர் . 

பண்ணை - வயல் . 
12. பொன்னவள் தன்பதி திருமகள் வாழும் ஊர் . 

பன்னகன் பதி - நாகலோகம் . சூரியவம்ச மன்னரான 

சோழரையே மன்னர் என்கிறார் . 
13. நவம் - புதுமை ; பவம் - பிறப்பு :திரு - செல்வம் . வல்லத்தின் 

பெயர்களுள் தவசித்தி ஒன்றாகும் . 
14. இந்திரகீலம் - வல்லம் நகருக்குரிய பெயர்களுள் ஒன்று . 


வல்லம் தலபுராணம் 


97 


15. எகினவாகனன்- அன்னவாகனன் ( பிரமா ) ஆதி - விஷ்ணு . 


16. பனுவலாட்டி - கலைமகள் , அழல் - நெருப்பு. 
17. சிவனின் உருவ அமைதியை இதில் காண்கிறோம் . 
18. மங்களவல்லியின் எழில் சொல்லோவியமாகத் தீட்டப் 

படுகிறது . சித்பரம் - சிவன் , அம்பலம் -சிற்றம்பலம் 
19. ஆரணம் - வேதம் . அதையுடைய நான்முகன் ஆரணன் 

எனப்பட்டான் . 


20. அம்மையின் கருணையினை 

இதில் 

காண்கிறோம் . 
பாலன் - உபமன்யு, 
21. செல்வ விநாயகரைக் குறிப்பிடுகிறார் . தொல்லை - பழைமை . 
22. சுப்பிரமண்யரை வாழ்த்துகிறார் . பலபேர் படைத்தவன் . 

பலநாமங்களை யுடையவனுமாவன் . 
23. நந்திகேஸ்பரன் வாழ்த்தாகும் . திருமலை என்று கைலாய 

மலை கூறப்படுகிறது . நந்திகேஸ்பரராகிய எம்பெருமான் 

எனினும் பொருந்தும் . 
24. நரசிங்க மூர்த்தியை வாழ்த்துகிறார் - அவுணர் - அசுரர் . 

வேயினவாயினன் - வேணுகோபாலன் ., 
25. தேவராசப்பெருமாளை வாழ்த்துகிறார் . ஆ- பசு . கா - சோலை . 

ஈண்டுக் கற்பகச் சோலை . 
26. இப்பாடலில் ஆதிசங்கரரின் சௌந்தர்ய லகரி நூல் 

சுட்டப்படுகிறது . பிரம்மாவை இதில் வாழ்த்துகிறார் , 
27. நாககன்னியரைப் போற்றுகிறார் . தாகம் - ஆவல் 
28. அல் கருமை . ஏக வீரியைப் போற்றுகிறார் . 
29. சம்பந்தரைப் போற்றுகிறார் . பாடலில் இல்லாத பல 

செய்திகள் உரையில் உள்ளன , குருவாகச் சம்பந்தரைக் 

காண்கிறார் . 
30. அப்பர் பெருமான் சமணத்திலிருந்து சைவம் மாறிய பின் 

49000 பதிகம் பாடியதாக வரலாறு . இங்கே உரையில் புத்தர் 
சமயத்தை அழித்தவராக உரையாசிரியர் அப்பரைக் 
கூறுகிறார் . பாடலிபுரம் இன்று திருப்பாதிரிப்புலியூர் என 
வழங்கப்படுகிறது ( கடலூரின் ஒரு பகுதி இதுவாகும் ). 


98 


-- 


31. சுந்தரரை இப்பாடலில் வழிபடுகிறார் . 37000 பதிகங்களைச் 

சுந்தரர் பாடியதாக உரையில் காண்கிறோம் . 
32. சண்டிகேஸ்வரரை வாழ்த்துகிறார் . சேய்ஞ்ஞலூர் எதுகை 

நோக்கிச் செஞ்சலூர் என வந்துள்ளது . கோயில் அமைப்பை 

உரையாசிரியர் தம் உரையில் விவரிக்கிறார் . 
33. திருத்தொண்டர் தொகையில் இடம்பெறும் 63 நாயன்மாரை 

வாழ்த்துகிறார் . தொகையடியார்களையும் வாழ்த்துகிறார் . 
34. மாணிக்கவாசகரை வழிபடுகிறார். ஞானமார்க்கத்தில் இருந்து 

இவர் பேறுபெற்றதைச் சுட்டுகிறார் . ஞானகுணக் 
கடல் - உருவகம் . சிவனை இவ்வாறு குறிப்பிடுகிறார் . 


35. சனகாதிகள் , வியாசர் , பதஞ்சலி , வியாக்கிரபாதரை இதில் 

சுட்டுகிறார் . பாதங்களையும் என்பது பாதத்தையும் என 
வந்துள்ளது . 


36. தெற்கே வந்த அகத்தியரை வாழ்த்துகிறார் . 
37. கௌதம முனிவரை வாழ்த்துகிறார் . அந்தி - இரவு , 


38. சித்தர்களை வாழ்த்துகிறார் . அத்தர் - தலைவர் . பாதார 

விந்தங்களை என்பது பாதார விந்தம் என வந்துள்ளது . 
39. காரிகை - யாப்பருங்கலக்காரிகை . நன்னூல் - பவணந்தி முனிவர் 

இயற்றிய நன்னூல். தமிழ்ப் புலவர்களை வாழ்த்துகிறார் . 
40. அவையடக்கப் பாடலாகும் . வாசவன் - இந்திரன் . 
41. அண்ணலார் - சிவன் . இரண்டாம் பாடலில் வரும் வேதம் 

முதலியன இதிலும் வருகின்றன 


42. காந்தம் - கல்காந்தம் , பெரியோர்- துறவியர் . 
43. மொழிபெயர்ப்பு நூல் வல்லம்புராணம் என்கிறார் . 
44. நூல் தோன்றிய காலமும் 

நூலாசிரியர் பெயரும் 
நூலாசியருக்கு முன் மொழி பெயர்ப்புச் செய்த சுப்பிரமணிய 
சாஸ்திரி பெயரும் இதில் காண்கிறோம் . வேளாள மரபில் 
வந்தவராக முருகப்பன் இருந்துள்ளார் . நூலின் காலம் கி.பி. 


1799 ஆகும் . 


வல்லம் தலபுராணம் 


99 


45. பாயிரத்துடன் வச்சரலிங்க சருக்கம்வரை 9 சருக்கப் 

பெயர்களை இதில் கூறுகிறார் . 
46. தேவி தீர்த்த சருக்கம் தொடங்கி எஞ்சிய சருக்கங்களை 

இப்படலில் கூறுகிறார் . பாடல் எண்ணிக்கை 756 என்றும் 
கூறுகிறார் . 


47 , இந்த மாபுராணம் என்ற பாடல் ஒவ்வொரு சருக்கத்தின் 

இறுதியில் வருகிறது . 


இச்சருக்கம் 47 பாடல்களைக் கொண்டுள்ளது . ஆயின் 
கூத்தபிரான் பிரதியில் அவர் புதிதாகச் சில பாடல்கள் சேர்த்தும் 
44 பாடல்களே உள்ளன . அவருடைய பிரதிக்கும் நம் பிரதிக்கும் 
பாட பேதங்கள் பல உள்ளன . பாடல் 1 முதல் 9 வரை 5 
அடிவிருத்தங்களைக் கூத்தபிரான் பாடி நூலில் சேர்த்துள்ளார் . 
10,11,12 பாடல்களை இடையிடையே சேர்த்துள்ளார் . 

கங்கையிரைத் தெழுநாளிற் படிமுழுதுங் கவிழாதே 
பொங்கரவ முடியடங்கப் பொருந்திய வல்லவனை 
மங்கள நாயகியுடனே வல்லநகர் வாழும் 
சங்கரனை நினையாத மனமென்ன மனமே 
சார்ந்திடு வன்பொடு நினையா மனமென்ன மனமே . 


1 


பூவாளியா னெரிய திரிபுரமேல் விடுமா 
லேவானை மறவார்க ளிதயத்தி னின்றுந் 
தாவானை வல்லநகர் வாழ்வார்கட் செல்வ 
மாவானை வாழ்த்தாத வாயென்ன வாயே 
வச்சரீசரைப் புகழாத வாயென்ன வாயே . 


2 


வருமானை யதள்போர்த்து வள்ளலை மற்றலரு 
மொருமானைக் கரம்பிடித்து வுலகேழு மேத்த 
பெருமானை யுதைத்தேறும் பெருமானை வல்லத் 
தருவானை வணங்காத தலையென்ன தலையே 
சங்கரனை வணங்காத தலையென்ன தலையே . 


3 


நடிப்பவன் மங்கள வல்லிகாண வியோமத்தே 
பொடிப்பவன் முப்புரந் திங்கள் கங்கையொடு வறுகு 
முடிப்பவ னிந்திர கீல முதல்வ னுலகனைத்து 
நொடிப்பவன் வெண்ணீ றணியாநுதலென்ன நுதலே 
நுதற்கண் வெண்ணீ றணியா நுதலென்ன நுதலே . 


100 


அண்டத்தா னிடரொழிய வருளியவ னலகு 
முண்டத்தா னரிகினையாய் மூல விருக்கமதாய்த் 
துண்டத்தான் சூடுமதி சூழுயிர்க்கா யிருண்டக் 
கண்டத்தா னுருநோக்கா கண்ணென்ன கண்ணே . 
கௌதம வூரனைக் காணாத கண்ணென்ன கண்ணே . 


5 


தவமறா வுயிர்க்கருளுந் தலைவனை யெவ்வுருவு 
நவமுறா வைந்தொழிலும் நடத்தி யருள்வானை 
யவமிலா வல்லத்து வமர்ந்திடு வச்சிரேச 
சிவபிரான் சீர்கேளா செவியென்ன செவியே 
செல்வனார் சீர்கேளா செவியென்ன செவியே . 


6 


பற்றுக ளற்றுயிர் புரிந்த பழவினைகட் கழுவி 
வுற்றிடு நன்மோட்ச மருளு முத்தமனை வல்ல 
நற்றலத்து மங்கள நாயகியுடனே வாழும் 
நற்றவனைப் பாடாத நாவென்ன நாவே 
நம்பன்புகழ் பாடாத நாவென்ன நாவே . 


7 


ஒருவுருவு மருவாது வுயிர்க ளினிதுறையுந் 
திருவுருவு வத்தனையுஞ் செறிந்தருளே கனியு 
மருவுருவு வச்சரீசுரன் மலர்த்தா ளினியுங் 
கருவுறுத லறக்குவியா கையென்ன கையே 
கண்ணுதலைக் கும்பிடாக் கையென்ன கையே . 


8 


மாலுமவன் மகனோடு வானவரும் வேத 
நாலுமுமை யறியாத நாயகனே யருளால் 
கோலவுரு யாங்காண மங்கள நாயகியின் 
பாலமர்வார் பணியாத வுடலென்ன வுடலே 
பரம்பொருளைப் பணியாத வுடலென்ன வுடலே . 


9 


திங்களினங் குழவிதவிழ் கோடீர னாகமதிற் 

செம்பாதிக் கொண்டு 
மங்கள வல்லியின் மலர்த்தாள் முப்போதுமெப்போது 

வணங்கினாரைச் 
செங்கமலம் வாழ்வாளு கலைமகளு மகலாது 

சேர்ந்து ஞாலத் 
துங்கவரும் புகழ் மலியப்பல்லாண்டு பெருவாழ்விற் 

தழைப்பர் மாதோ 


10 


வல்லம் தலபுராணம் 


101 


படாயாயாயாயா 


WH 


* 


HHHHHHHH 


பொன்னொடு கலைமகளும் போற்றெடுப்ப வறம்வளர்த்த 

புனிதை யான 
மின்னொடு மிடையாணர் சௌந்தரநாயகி யொருபால் 

விளங்க வென்று 
தன்னொடு மதிதவழும் மதிலகலாம் வல்லநகர் 

தனிலு மன்பர் 
சொன்னாடு மகத்திடத்தும் பிரியாத சோழீசர் 
துணைத்தாட் போற்றி 

11 


கருவருந்து மிவ்வுடல் நில்லாது யெனவுருகி 

கசிந்து வுள்ள 
மிருவருந் தன்வண்மையினாற் காணாது போற்றிசைக்கு 

மிறைவ ரான 
பொருவருந்தண் கமலமுக சௌந்தர நாயகியுடன் 

வாழ்சோ ழீசன்றன் 
திருவருளுந்தண் மலரடியைச் சிந்திப்போம் நமதுவினைச் 
சிந்திப் போமே . 

12 


2. திருமலைச் சருக்கம் 


1 


கமல வாவியின் கரையெலாங் கதலியின் குருத்து 
நிமிர வாவினி லஞ்சுக நேரிடக் கண்டு 
குமர ரோடுட னகம்பிரிந் தெழுந்திராக் குதரும் 

ஞமலி யெங்கினு நடம்புரி நைமிச வனமே . 
( இ - ள் ) : தாமரைத் தடாகத்துக் கரை சுற்றிலும் வாழைகள் 
சாலையாகயிருக்கும் . அப்பால் மாமரங்களும் சாலையாக 
விருக்கும் . வாழை விரியாத குருத்தானது மாவிருக்ஷத்தையளாவி 
நிற்கும் . அந்த விருக்ஷத்திலே குடியிருக்கும் பஞ்சவர்ணக் கிளிகள் 
வாழைக் குருத்தைப் பார்த்து யோசனைப் பண்ணித் தம்முடைய 
குஞ்சுகளைப் 

பதனம் சொல்லிக் கொண்டு 

கொண்டு யிருக்கும் . 
வனங்களாதிந்தமும் மயில்கள் சிறகை விரித்துக் கொண்டு நடனம் 
செய்யும் . இவ்விதமாக வளம் பொருந்திய கைலாசத்துக்கும் 
கீழ்ப்பாரிசமாக விருக்கும் நைமிய சாரணியமென்றவாறு . 


2 


வேங்கை யாவுட னுடந்தையா யொருதுறை விரும்பும் 
மான்கு ழந்தையும் வன்புலி யமிர்தமே யருந்து 
மோங்கு தாகங் கண்டீர்வமு மொருவிடத் தமருந் 

தேங்கு போகியின் னீழலிற் சிகரியும் சிறக்கும் . 
இ - ள் ) : வேங்கைப்புலியும் பசுவும் சினேகிதமாயிருந்து ஒரு 
துறையிலே தண்ணீர் குடிக்கும் . மான்குட்டிகள் புலியின் 
முலையிலே பால்குடிக்கும் . யானையும் சிங்கமும் ஒருவிடத்திலே 
வாசம் பண்ணிக் கொண்டிருக்கும். நாகமானது படத்தை விரித்துக் 
கொண்டாட அந்த நிழலிலே எலி விளையாடிக் கொண்டிருக்கும் . 
இப்படி ஒன்றோடொன்று விரோதமில்லாதபடியிருக்கும் நைமி 
சாரண்யமென்றவாறு . 


வாவி யிற்றிகழ் சரோருக மேல்மட வன்னங் 
காவி யல்லியின் மதுவினைக் கவர்ந்திடு மறுகால் 
மாவும் யானையும் வருந்திடா துறவினம் வழங்குந் 
தேவர் மாமுனி வோர்களுந் தவம்பல சிறக்கும் 


3 


வல்லம் தலபுராணம் 


103 


( இ - ள் ) : அந்த நைமிசாரணிய வனமின்னமெப்படியிருக்கிற 
தென்றால் தடாகங்களாதிந்தமும் தாமரைப்புஷ்பமும் நிரம்பி 
இருக்கும் . அந்தத் தாமரைப் புஷ்பத்தின் பேரிலே அன்னபட்சிகள் 
விளையாடிக் கொண்டிருக்கும் . அப்பால் நீலோற்பல புஷ்பம் , 
அல்லி புஷ்பம் , முதலாகிய சகல புஷ்பங்களிலேயு மிருக்கிற 
தேனை ஆறுகாலுடைய வண்டுகள் சாப்பிட்டுக் கீதத்தொனிகள் 
பண்ணிக் கொண்டிருக்கும் . அப்பால் கொக்கும் மச்சமும் 
வருத்தமில்லாமல் உறவாடிக் கொண்டு சுகமேயிருக்கும் . இப்படி 
மகிமை பொருந்திய நைமிசாரணிய வனத்திலே தேவர்கள் , 
ரிஷியீசுரர்கள் , முனியீசுரர்கள் 

சகலரும் தவம் 
செய்வார்களென்றவாறு . 


4 


இப்பெருந் தகையாகிய நைமிச வெழிற்சி 
வொப்பிலா மறைமுனிவர்க ளாகுதி யுயர்ந்துந் 
தப்பிலா நிறைந்தெங்கணுந் தினந்தினந் தழைக்கும் 

செப்புதற் கரிதாகிய தவம்பல சிறக்கும் . 
( இ - ள் ) : அனேக வனங்கள் பொருந்திய நைமிசாரணிய 
வனத்திலே ஒப்பிலாதிருக்கும் வேதங்களையுணர்ந்த மகா 
முனியீசுரர்களும் , ரிஷியீசுரர்களும் ஓமவாகுதிகள் , நித்தியம் 
தவறாமல் செய்துகொண்டு வர , அந்த ஓமப்புகையெங்கும் நிறைந் 
திருக்கும் . பின்னும் சொல்லுதற்கரிய தவங்களைச் செய்வார் 
களென்றவாறு . 


ஊசி மேலொரு வலப்பதப் பெருவிர லூன்றி 
நாசி சேரிருங் கலைகளை யடக்கிநன் முனையின் 
வாசி யூடுசென் றாண்டவச் சிலம்பொலி மகிமை 

தேசு கண்ட சவற்றிருந்த வம்புரி சிலபேர் . 
இ - ள் ) : அந்த நைமிசாரணிய வனத்திலே தபசு பண்ணுகிறது 
எப்படி யென்றால் ஊசி நிறுத்தி மேல் வலது பாதப் பெருவிரல் 
ஊன்றி நாசி வழியோடும் வாயுவாகிய இடை . பிங்கலை 
யையடக்கி , சுழிமுனையை யொட்டி அந்த வாயு வழியிலே 
மனத்தை நிறுத்தி , ஆகாசத்திலே சிலம்பொலியோடும் நடனஞ் 
செய்து கொண்டிருக்கும் சோதியைக் கண்டு சத்த , பரிச , ரூப , ரச 
கந்தமென்னும் ஐம்புலாதிகளையும் தகிச்சுப் 

பிரக்ஞை 
( பிறக்கினை ) இல்லாதபடிக்குத் தவம் செய்யும் மகாத்துமாக்கள் 
அனேகம் பேர் என்றவாறு . 


104 


- 


வாய்வ ருந்தியும் புனலினை யருந்தியும் மணக்கும் 
தேய்வ ருந்தியும் சருகினை யருந்தியு மிரவிச் 
சாய்வ ருந்தியு மதியமு தருந்தியுந் தழைத்த 

காய்அ ருந்தியுங் கனிகிழங் கருந்தியுங் கருதும் . 6 
( இ - ள் ) : அந்த நைமிசாரணிய வனத்திலே பின்னையும் எப்படி 
தவம் பண்ணுகிறார்களென்றால் வாயு பக்ஷணம் பண்ணித் தவம் 
செய்கிறவர்களும் , 

ஜலபக்ஷணம் பண்ணித் தவம் 
பண்ணுகிறவர்களும் , அக்கினிப் பக்ஷணம் பண்ணித் தவம் 
பண்ணுகிறவர்களும் , 

சருகுபக்ஷணம் பண்ணித் தவம் 
பண்ணுகிறவர்களும் , சூரியகிரணத்தைப் பக்ஷணம் பண்ணித் தவம் 
பண்ணுகிறவர்களும் , சந்திரகிரணத்தைப் பக்ஷணம் பண்ணித் 
தவம் பண்ணுகிறவர்களும் , தழைத்த காய்கனிகளருந்தித் தவம் 
பண்ணுகிறவர்களும் , கிழங்குகள் அருந்தித் தவம் 
பண்ணுகிறவர்களும் இப்படிப் பலவிதமாய்த் 

தவம் 
செய்கிறார்களென்றவாறு . 


வேறு 


இவ்வகைத் தவம் புரிந்திடு மிருடிகள் வாழு 
மவ்வனத் திடையோர் புறமாச்சிர மதனிற் 
சைவமோங்கிடு மனேகமா தவத்தவர் சூழச் 
செவ்வரிப் புலியாசனத் திருந்தனன் சிறப்பால் . 

7 
( இ - ள் ): இந்தப் பிரகாரம் பலவிதமாகத் தவம் செய்யும் 
ரிஷியீசுராள் , முனியீசுராள் , மகத்துக்கள் , வாசம் பண்ணுகிற 
நைமிசாரணிய வனத்திலே ஒருபுறமாக ஆச்சிரமம் 
செய்துகொண்டு மகாப்பிரகாசமாகச் சைவசமய மகத்துக்கள் , 
மாதவத்தோர்களெல்லோரும் சூழ்ந்திருக்கச் செவ்வேங்கைப் 
புலியாசனம் விரித்து அந்த ஆசனத்தின் பேரிலெழுந்தருளி 
இருந்தாரென்றவாறு . 


வேறு 


மெய்யெ லாம்வடி வங்கொள வெண்பொடி கமழ 
கையி லேசிவ மாலையுங் காதிற் குண்டலமு 
மையு லாவிய வேணியு மார்வட மிலங்கத் 
துய்ய ஞானமா முனிவனாஞ் சூதனங் கிருந்தான் . 

8 
( இ - ள் ) : சரீரமாதிந்தமும் அழகு பிரகாசிக்க, விபூதி தூளிதங் 
கொண்டு பரிமளிக்க , கையிலே விளங்காநின்ற சிவமாலையும் , 


வல்லம் தலபுராணம் 


105 


காதிலே மகர குண்டலமும் , மைபோன்றிருக்கும் சடாமகுடமும் , 
மார்பிலே உருத்திராக்ஷவடமும் இலங்கத் தக்கதாய்ப் பெருமை 
பொருந்திய 

ஞானமா முனிவராகிய சூத மகாரிஷி 
எழுந்தருளியிருந்தார் என்றவாறு . 


9 


அந்த வேளையிற் சௌனக ரடிபணிந் தேத்தி 
நந்தி நாயக னருள்பெறு நற்பெருந் தவத்தீ 
ரிந்த நேரமே கருணைகூர்ந் திந்திரற் கந்நாள் 

வந்த சாபமு மறுபடி நீங்கிய வகையும் . 
( இ - ள் ) : இவ்விதமாகச் சூதமகாரிஷி இருக்கிற சமயத்திலே 
அருகிலிருக்கும் சௌனக ரிஷியானவர் நமஸ்காரம் பண்ணி , 
தோத்திரம் செய்து ரிஷப வாகனரூடராகிய பரமேஸ்வரன் 
கிருபை பெற்ற நல்ல பெருந்தவமுடையவரே ! இப்போதே 
கிருபாகடாக்ஷம் வைத்து ஆதி காலத்திலே தேவேந்திரனுக்குச் 
சாபம் வந்த வகையும் மறுபடியும் சாபம் நிவர்த்தியான கதையும் 
சொல்ல வேணுமென்றவாறு . 


வேறு 


செப்பி டுமெனச் சூதரும் திருமுக மலர்ந்து 
தப்பி லாமறை முனிவரே சௌனக கேண்மின் 
முப்பு ராதியை நகைத்தெரித் தருளிய முதல்வன் 

கைப்பி டித்தரு ளுமைதரும் பாலனாங் கந்தன் . 10 
இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சொல்ல வேணுமென்று சொன்ன 
சௌனக ரிஷியைப் பார்த்துச் சூத மகாரிஷியும் திருமுகம் 
மலர்ந்து மகாசந்தோஷத்தை அடைந்து மெய்யாகிய வேத 
முனிவராகிய சௌனகரே கேளும் என்று சொல்லுகிறார் . 
முன்னாதி காலத்திலே முப்புராதிகளைத் திருநகையினா 
லெரித்தருளிய பரமேஸ் பரருடைய வாம பாகத்திலிருக்கும் 
பார்வதி புத்திரனாகிய சுப்பிரமணியக் கடவுளென்றவாறு . 


ܚ. 


வேறு 


சனற்குமார ரிஷிக்குக் கந்தன் றானது வுரைக்க வந்நா 
ளெனக்குமே சனற்கு மார ரியம்பிய கதைய தன்னைப் 
புனற்குலா வியநன் வேணிப் புரவலன் கிருபை யாலே 

உனக்குயாம் கூறு கின்றோ மென்றவ ருரைக்க லுற்றார் . 
( இ - ள் ) : கந்தசுவாமியானவர் இப்போது நீர் கேட்ட கதையைச் 
சனற்குமார ரிஷிக்கு ஆதி காலத்திலே அனுக்கிரகம் பண்ணினார் . 


106 


சனத்குமாரரும் எனக்கு 

அனுக்கிரகம் பண்ணினார் . 
அப்படிப்பட்ட சரித்திரத்தைக் கங்கையைச் சடையிற்றரித்தருளிய 
பரமசிவனுடைய கடாக்ஷத்தினாலே 

உமக்குச் 
சொல்லுகிறோமென்று சொல்லத் தொடங்கினாரென்றவாறு . 


தாமரை புட்ப மெல்லாந் தழைத்திடுங் கதிரை யொக்கு 
மாமறை முழுதுந் தேர்ந்த மகத்துவர் மனமே யொக்கும் 
ஏமமுள் ளெகினத் தொக்கு மெழிற்கலை வாணி யொக்குஞ் 
சாமள வல்லி பாகன் தங்கிய கைலை வெற்பே . 

12 


( இ - ள் ) : தாமரைப் புஷ்பங்களும் , உலகங்களும் தழைத்துப் 
பிரகாசிக்கப் பிரசன்னமாகிய சூரியனைப் போலவும் , வேதங்களை 
உணர்ந்த மகாத்மாக்களைப் போலவும் , மகா இன்பமாகிய அன்ன 
பட்சியைப் போலவும் , மகா பெருமை பெற்ற சரசுவதியைப் 
போலவும் , பிரகாசித்தருளி மரகதமேனியாகிய உமையவள் 
பாகனாகிய பரமசிவன் வாசமாயிருக்கும் வெள்ளி மலையாகிய 
கைலாசகிரி என்றவாறு . 

மரகதச் சிலையாற் றூணு மாணிக்கப் போதி சேர்த்து 
அரியவச் சிரத்தி னாலே வமைந்த வுத்திரமும் பாச்சிப் 
பரிவொளி புஷ்ப ராகப் பசும்பொனின் றகட்டால் வேய்ந்த 

திருவுடைக் கைலை வெற்பின் சிறப்பையா ரளக்க வல்லார் . 13 
( இ - ள் ) : அப்படிப் பிரகாசமாகிய கைலாச பருவதத்திலே பச்சைக் 
கல்லினாலே தூணிருத்தி மாணிக்கத்தினாலே போதிகை வைத்து 
வச்சிரத்தினாலே உத்திரம் பாச்சி மகாவொளி பொருந்திய 
புஷ்பராகத்தினால் பசும்பொன்னினாலேயும் வேய்ந்து மகா 
கிருபா கடாக்ஷம் பொருந்திய கைலாச பருவதத்தின் சிறப்பை 
யாரால் சொல்லத்தகும் . 


வேறு 


14 


வெள்ளி யங்கிரி மண்டபத் தரியணை மீது 
கள்ளு லாவிய கடப்பமா லிகையொளிர் கந்தன் 
றெள்ளி தாகிய வனேகமா தவத்தவர் சிறக்க 

வள்ள லாருமை திருவுளப் பெருமையை வகுப்பார் . 
( இ - ள் ) : நீர் கேட்ட கதையை விஸ்தாரமாகச் சொல்லுகிறேன் . 
சௌனகரே கேளும் ! இப்படி மகிமையுடையதாயும் 
பிரகாசமாகியுமிருக்குங் கைலாச கிரியிலே அந்தச் சபா 
மண்டபத்திலே சிங்காசனத்தின் பேரிலே தேன்களொழுகு மலர் 


மகா 


வல்லம் தலபுராணம் 

107 
பூத்த கடப்ப 

மாலிகாபரணனாகிய கந்தசுவாமியானவர் 
எழுந்தருளியிருக்க அப்போது மகா தெளிவாகிய அறிவோடும் 
கூடியிருக்கும் 

தபோதனர்கள் சூழ்ந்திருந்து 
கேட்கத்தக்கதாகப் பரமசிவன் பார்வதியினுடைய 
திருவிளையாடல் பெருமையை விஸ்தாரமாக அனுக்கிரகம் 
பண்ணிக் கொண்டு வந்தார் கந்தசுவாமியென்றவாறு . 

முகங்க ளாறுடைக் கடவுளு மொழிந்திட மகிழ்ந்தே 
யகங்கள் நீங்கிய வைம்புலப் பகைதனை யறுத்து 
சகங்கள் போற்றிடுஞ் சனற்குமார ரிஷியுமே யெழுந்து 

நகங்கள் போற்புயக் கந்தனை நமஸ்கரித் துரைப்பார் . 15 
( இ - ள் ) : ஆறுமுகத் தோடிருக்கும் கந்தசுவாமி சொன்ன சிவ 
கதைகளைக் 

கேட்டு 

மகாசந்தோஷத்தையடைந்து 
ஐம்புலனாதிகளையு மறுத்து உலகங்கள் எல்லாம் புகழப் பெற்ற 
சனற்குமார ரிஷியானவர் எழுந்திருந்து பருவதம் போலும் 
புயபலம் படைத்தருளிய கந்தசுவாமியுடைய பாதத்தாமரையிலே 
நமஸ்கரித்து ஒருவார்த்தை சொல்லுகிறார் சனற்குமாரர் ( எ - று ). 

அண்டம் யாவையும் புவனங்கள் நிமிஷத்தி லடைந்து 
கண்ட மாங்கனி பெயர்படைத் தருளிய கந்தன் 
புண்ட ரீகனைச் சிறையினிற் போடுவித் தவனே 

பண்டு நான்செய்த பாக்கியம் பாக்கியம் போற்றி ! 
( இ - ள் ): பிறகு மகாரிஷி ஒரு மாம்பழம் கொண்டு வந்து 
பரமசிவன் கையிற் கொடுக்க அந்தப் பழத்தைத் தாமும் கேட்க 
வினாயகரும் கேட்க இந்தப் புவனமெல்லாம் ஒரு நிமிஷத்திலே 
சுற்றி வந்த பேருக்குக் கொடுக்கிறோமென்று சொல்ல அப்போ 
தான் மயில் வாகனத்திலேறிக் கொண்டு ஆயிரத்தெட்டண்டம் 
கொண்டது புவனம் சுற்றி , ஒரு நிமிஷத்தில் வர அதற்கு 
முன்பதாக விநாயகர் சுவாமியைப் பிரதக்ஷணம் பண்ணி , பழத்தை 
வாங்கிச் சாப்பிடத் தாம் பழம் எங்கேயென்று கேட்டதற்குப் பழம் 
நீதானப்பா வென்று பரமசிவன் சொல்ல , அப்படிப்பேர் பெற்ற 
கந்தரல்லவோ நீர் ! பிரம்மதேவரைப் பாதாள லோகத்திலே 
சிறைவைத்தவரல்லவோ ! அப்படிப்பட்ட மகாமூர்த்தியாகிய 
சண்முகனே ! முற்காலத்திலே நான் செய்த தவ பலத்தினாலே 
உம்முடைய வாக்கினாலே பார்வதி பரமேஸ்வரருடைய 
பெருமையைக் கேட்டு நான் மிகவும் சந்தோஷத்தையடைந்தேன் 
போற்றி போற்றி யென்று தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


16 


108 


வேறு 


17 


திக்கெலாந் துதிகறை மிடற்றண்ணலார் சிறப்பை 
மிக்கவே யருள்செய்ததி னால் மிக மகிழ்ந்தேன் 
தக்கதோர் மொழியின்ன மொன்றுள்ளது அதனை 

யிக்கணத்தினி லியம்பிட வெனக்குமே வேண்டும் . 
( இ - ள் ): அஷ்டதிக்குந்து திக்கும் கறைமிடற்றண்ணலாகிய 
சிவனுடைய சிறப்பை எனக்கு அனுக்கிரகம் செய்தபடியினாலே 
கேட்டு மகாசந்தோஷத்தையடைந்தேன் . ஆகிலுமின்னுமொரு 
விண்ணப்பம் இருக்கிறது . அதுவும் இப்போது தெரியத்தக்கதாய் 
அனுக்கிரகம் செய்ய வேணுமென்றார் சனற்குமார ரிஷி 
என்றவாறு . 


வேறு 


18 


தேவ நாயக னிந்திரன் கௌதம ரிஷிதன் 
றேவி பாலுடன் சென்றது நடலைசெய் ததுவும் 
பூவி னான்முனி முனிவுடன் புகன்ற சா பத்தாற் 

பாவி தன்னுட லாயிரம் நிதம்பமாய்ப் படர்ந்து . 
( இ - ள் ) : தேவர்களுக்கதிபனான தேவேந்திரன் கௌதம 
ரிஷியினுடைய தேவியாகிய அகலிகையினிடத்திலே சென்று 
வஞ்சனை செய்ததுவும் , அந்த வஞ்சனையறிந்து பிரமதேவருக்குச் 
சமானமாகிய கௌதமர் கோபித்துச் சாபம் கொடுத்ததும் , அந்தச் 
சாபத்தை வாங்கி மகா பாவியாக தேவேந்திரன் சரீரமாதிந்தமும் 
ஆயிரம் யோனியானதும் என்றவாறு . 


அண்டர் நாடர சிழந்துபின் னருந்தவம் புரிந்து 
பண்டை நான்மறை முனிவர்தன் சாபமு நீங்கிக் 
கெண்டை யாயிரம்விழி கிளர்ந்தரசிருந் ததுவுந் 
தொண்டர் நாதனே சொல்லுக வென்றடி தொழுதான் . 

19 
இ - ள் ) : அப்பால் தேவேந்திரன் பொன்னுலகரசாட்சியுமிழந்து 
மறுபடி தவம் பண்ணி , பிரம ரிஷி சாபம் நீங்கி ஆயிரம் யோனியும் 
ஆயிரம் கண்களாய்ப் பிரகாசிக்க , தேவராச்சிய மடைந்ததும் 
இதுவெல்லாம் விஸ்தாரமாக எனக்குச் சொல்ல வேண்டும் 
அடியார்கள் பேரில் கிருபாகடாக்ஷம் உள்ளவரேயென்று 
சனற்குமார ரிஷி நமஸ்காரம் பண்ணினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


109 


ப MAH 


- 


தொழுத போதினிற் சென்னியா றுடையவன் சொல்லும் 
பழுதிலா சனற்கு மாரரே பரிவுடன் கேண்மின் 
விழுது மோடிய பாதலத் தளவுமேற் புவன 
முழுதுலாவிய மேருவின் முன்பு தெக் கணத்தின் . 

20 
( இ - ள் ): இந்தப் பிரகாரம் நமஸ்காரம் பண்ணின சனற்குமார 
ரிஷியைச் சண்முகரானவர் பார்த்து இருக்கச் சொல்லி , மகா 
சந்தோஷத்துடனே சொல்லுகிறார் . 

சொல்லுகிறார் . மாசில்லாதிருக்கும் 
சனற்குமாரரே கேளும் . இந்த மேலேழு லோகமும் கீழேழு 
லோகமும் சேர்ந்து பதினாலு லோகம் கொண்டது அண்டம் . 
அண்டம் ஆயிரத்தெட்டுக் கொண்டது புவனம் . இதுகளுக் 
கெல்லாம் 

அஞ்சுருவாணியாய் விழுந்தோடியிருக்கும் 
மகாமேருவின் முன்பாகத் தென்பாரிசத்தில் என்றவாறு . 


நாவ லம்பெருந் தீவினி லனேகமா நதிகள் 
காவ டர்ந்திடும் பிரயாகை யமுனையாங் கங்கை 
பூவ டர்பொழில் நர்மதை சிந்துவாம் புவனை 
மாவ ளர்ந்த கோதாவிரி சரயுவாம் வாணி . 

21 
( இ - ள் ) : மகாமேருவுக்குத் தென்பாரிசம் நாவல் மரமிருக்கிறது . 
ஆகையால் அந்தத் தீவு நாவலம் பெருந்தீவென்று சொல்லப்படும் . 
அந்த நாவலம் பெருந்தீவிலே அனேக நதிகளிருக்கிறது . 
சொல்லுகிறேன் கேளும் . சோலை சூழ்ந்த பிரையாகை நதி , 
யமுனை நதி , கங்கை நதி , புஷ்பசோலை சூழ்ந்த நர்மதை நதி , 
சிந்து நதி , புவனை நதி , இலக்ஷிமிகரம் பொருந்திய கோதாவிரி 
நதி , சரயு நதி , சரஸ்வதி நதி என்றவாறு . 


துங்க பத்திரை மணிமுத்தா நதியுடன் நூய 
மங்கை சூழ்வைகை தாம்பிர வர்ணியே முதலா 
யெங்கு முள்ளன நதிகளு மிருபுற மிலங்க 

நங்கை காவிரி விளங்கிய நடுவணை போலும் . 22 
( இ - ள் ) : துங்கபத்திரை நதி , மணிமுத்தா நதி , பிரகாசமாகிய 
வைகை நதி , தாம்பிரவர்ணி நதி யென்றும் இப்படி அனேக 
புண்ணிய நதிகளாதிந்தமும் இடை பிங்கலைபோலுஞ் சுழிமுனை 
போலும் நடுவே பிரகாசமாய் விளங்கியது காவேரி நதி 


யென்றவாறு . 


பொன்னி யின்கரைமருங்கினுந் சிவாலயப் பொற்பைப் 
பன்ன னாகனு மாயிரம் நாவுடன் பகரான் 
யென்னை யாளுடை நாயக னிருக்குமவ் வெழுச்சி 
தன்னில் தோன்றிய துரைப்பன்யான் கேளெனச் சாற்றும் . 23 


110 


( இ - ள் ) அந்தக் காவேரி நதி இரு கரைமருங்கிலும் பிரகாசித்தருளி 
யிருக்கும் ; சிவாலையங்களுடைய சிறப்பை ஆயிரம் நாவோடும் 
கூடியிருக்கும் ஆதிசேஷனாலும் சொல்ல முடியுமோ ? 
அப்படிப்பட்ட சிவாலையங்களிலே என்னை யாண்டு 
ரக்ஷித்தருளிய பரமசிவமெழுந்து அருளியிருக்கும் பெருமையை 
யானறிந்த மாத்திரம் சொல்லுகிறேன் கேளுமென்று சொல்லத் 
தொடங்கினர் என்றவாறு . 


வேறு 


இந்நிலத்தோர் புகழ்காசி கேதார மலையுடனே 

வெழிற்கா ளத்தி 
யன்னைதவம் புரிகாஞ்சி விரிஞ்சிபுர மொற்றியூர் 

மயிலாப் பூருந் 
தென்னருணை முதுகுன்ற மாந்துறையுந் திருவெண்ணை 

திருவாய் மூரும் 
பன்னுமறை புகழ்தில்லை சாத்தமங்கை கோலக்காப் 
பகர்வே ளூரே . 

24 
( இ - ள் ) : இந்தப் பூலோகமெல்லாம் புகழும் காசிக்ஷேத்திரம் , 
திருக்கேதாரமலை , பெருமை பொருந்திய திருக்காளத்தி , 
அன்னையாகிய பார்வதி தவம் புரிந்த திருக்காஞ்சிபுரம் , 
திருவிரிஞ்சிபுரம் , திருவொற்றியூர் , திருமயிலாப்பூர் , அழகு 
பொருந்திய திருவருணாசலம் , விருத்தாசலம் , திருமாந்துறை, 
திருவெண்ணைநல்லூர் , திருவாய்மூர் , வேதங்கள் துதிக்கும் 
திருச்சிற்றம்பலம் , திருச்சாத்த மங்கை , திருக்கோலக்கா, திருவேளூர் , 
இன்னும் , அனேக தலங்கள் இருக்கிறதென்றவாறு . 


காழிதிருப் பெருமணமுங் கருப்பறியலூர் மருகல் 

காஷ மயூரம் 
வாழ்வு பெறு வெண்காடு செங்காடு திருக்கடவூர் 

மயான முல்லைத் 
தாழ்வில்லாத் திருநா கேச்சுரமும் மகிழ்திரு 

வீழிமிழலை தானு 
மாழிகரைக் காரோணந் திருப்புகலூர் கீழ்வேளூ 

ரன்பாம் புத்தூர் . 
( இ - ள் ): திருப்பிரமபுரம் , திருப்பெருமணம் , திருக்கடவூர் , 
மயானம் , திருமுல்லைவாயில் , குறைவில்லாதிருக்கும் நாகேச்சுரம் , 


25 


வல்லம் தலபுராணம் 


திருவீழிமிழலை , கடற்கரையில் திருக்காரோணம் , திருப்புகலூர் , 
கீழ்வேளூர் , திருப்புத்தூர் இன்னும் அனேக தலங்கள் இருக்கிற 
தென்றவாறு . 


திருவாரூர் திருக்குவளை விளம்பலுடன் வலிவலமும் 


சிக்கல் தானு 


மருவாருந் திருச்சேறையும் செங்காட்டாங்குடி குடவாய் 

வாஞ்சி யூரு 
முருகாரு மலர்ச்சோலை வேதவன மகத்தியன் 

பள்ளி மூதூர் 
பெருவாழ்வு தருங்கோட்டூர் திருவாமூ ரெட்டிகுடி 
குளம்பூர் பேராம் 

26 


இ - ள் ) :திருவாரூர் , திருக்குவளை, திருவிளம்மர் , திருவலிவலம் , 
திருச்சிக்கல் , புஷ்பசோலை சூழ்ந்த திருச்சேறை , 
திருச்செங்காட்டங்குடி , திருக்குடவாய் , திருவாஞ்சியம் , 
தேன்கொழிக்கும் மலர்ச்சோலை சூழ்ந்த திருமறைக்காடு , 
திருவகத்தியன்பள்ளி , ஞானத்தைக் கொடுத்து அருளும் 
திருக்கோட்டூர் , திருவாமூர் , திருஎட்டிக்குடி , திருக்குளம்பர் , 
ன்னமனேக சிவத்தலங்கள் இருக்கிறதென்றவாறு . 


விடமருதூர் திருபுவனங் குத்தாலந் திருப்பனந்தாள் 

மேலா நல்லூர் 
குடநகரும் வலஞ்சுழி யேரகம் பட்டீசுரமுங் 

குணம் தாக 
மடமாதர் நடமாடு புறம்புய மாவடுதுறையு 

மதிதன் னூரு 
முடன்பழனம் சாத்தமங்கை புள்ளமங்கை திருச்சோற்றுத் 

27 
துறையி னூரே. 
( இ - ள் ) :திருவிடைமருதூர் , திருப்புவனம் , திருக்குற்றாலம் , 
திருப்பனந்தாள் , திருநல்லூர் , திருக்குடந்தை , திருவலம்சுழி , 
திருவேரகம் , திருப்பட்டீச்சுரம் , அமுத குணமாகிய ஸ்திரிகள் 
நடனம் செய்யும் திருப்புறம்புயம் , திருவாவடுதுறை , திருத்திங்களூர் , 
திருப்பழனம் , திருச்சாத்தங்குடி , திருப்புள்ளமங்கை , 
திருச்சோற்றுத்துறை, இன்னம் அனேக சிவத்தலங்கள் இருக்கிற 
தென்றவாறு . 


112 


வேறு 


வேதிகுடி கண்டியூர் பூந்துருத்தி நெய்த்தான மேலை யாறு 
ஆதிகுடி பெரும்புலியூர் மழபாடி திருவாலம் பொழிலு மன்பாஞ் 
சாதியடி யுண்டருளுங் கூடல் திரு நெல்வேலி தழைகுற் றாலம் 
பாதிமதி புனைந்தவர் வாழ்திரு விராமேச்சுர மும்பதிய தாமே 28 


இநள் ):திருவேதிகுடி , திருக்கண்டியூர் , திருப்பூந்துருத்தி , 
திருநெய்த்தானம் , திருவையாறு , திருப்பெரும்புலியூர் , 
திருமழபாடி , திருவாலம்பொழில் , பிரம்படிப் பட்டருளிய 
திருவாலவாய் , திருநெல்வேலி , திருக்குற்றாலம் மூன்றாம் பிறை 
தரித்தருளிய சிவனெழுந்தருளியிருக்கும் திருவிராமேச்சுரம் , 
இன்னமனேக சிலத்தலங்கள் இருக்கிறதென்றவாறு . 


வேறு 


பெருவயலுங் கோசமங்கை பெருந்துறையு மிரத்னகிரிப் 

பேராஞ் செந்தூர் 
திருமுருகன் பூண்டிவஞ்சிக் களமுடனே யவினாசி 

திருச்செங் கோடுங் 
கருவூரும் பராய்த்துறையுங் கான்கிரியுந் திருச்சிரா 


கிரிகண்ட வூரு 


29 


மருளரு நெடுங்களமு மெறும்பு பூசித்தருளு 

மலைய தாமே 
( இ - ள் ) : திருப்பெருவயல் , திருவுத்தரகோசமங்கை , திருப்பெருந் 
துறை திருமாணிக்ககிரி , திருச்செந்தூர் , திருமுருகன்பூண்டி , 
திருவஞ்சைக்களம் , திருவவிநாசி , திருச்செங்கோடு , திருக்கருவூர் , 
திருப்பராய்த்துறை , திருக்கானகிரி , திருச்சிராங்கிரி , 
திருநெடுங்களம் , திருவெறும்பு பூசித்த மலை , இப்படிப் பெருமை 
பெற்ற சிவத்தலமென்றவாறு . 

சொல்லரிய சிவத்தலங்க ளனேகமுண்டு அதன்பெருமை 

தொகுக்க வொண்ணா 
முல்லைமலர்ப் பொழில்சூழுஞ் சிலந்தி பூசித்தருளு 

மூதூ ராமாம் 
வல்லிபங்க னிருக்குமந்த காவிரியி னிருபுறமும் 

மாலை யாகப் 
புல்லறிவை யகற்றிவைக்கும் வெண்ணாவ லென்னுமொரு 
புரம தாமே . 

30 


வல்லம் தலபுராணம் 


113 


( இ - ள் ): அப்பால் கேளும் சனற்குமாரரே ! சொல்லுதற்கரிதாகிய 
சிவத்தலங்கள் அனேக மிருக்கிறது . அதன் பெருமையைச் செர்ல்ல 
முடியாது . இப்படிப்பட்ட சிவதலத்துக்குள்ளாக முல்லைமலர் 
சோலை சூழ்ந்திருக்கும் . ஆதிகாலத்தில் சிலந்தி பூசை பண்ணி 
வரப்பிரசாதமடைந்திருக்கும் . மகாபெருமை பொருந்திய 
உமையவள் பாகன் எழுந்தருளியிருக்கும் காவிரியின் இருபுறமும் 

இருக்கும் அந்த க்ஷேத்திரத்தைக் 
பேர்களுடைய அக்கியானத்தை யகற்றும் மகிமை பொருந்திய 
ஜம்புகேசுர க்ஷேத்திரமென்றவாறு. 


மாலையாக 


கண்ட 


வேறு 


இத்தலந் தனக்குங் குணதிசை யதனிலோ ரிருகாதத்துக் கப்பாற் 
சத்தியு மாபத்சகாய மாதேவன் றானம ரகத்திய நகர 
மத்தலத் தருகாய்க்காக நேராகு மக்கினி திசையென வறிவா 
யுத்தம நதியாங் காவிரித் தென்பால் யோசனை தூரமே யாமாம் . 

31 


( இ - ள் ) : இந்த ஜம்புநாத க்ஷேத்திரத்திற்குக் கிழக்குத் திசையில் 
இரு காத வழிக்கு அப்பால் பார்வதியோடும் கூட ஆபத்சகாய 
மாதேவர் எழுந்தருளி இருக்கும் அகத்தியன்க்ஷேத்திரம் அதற்கு 
அக்கினி திசையிலே காதவழியாகும் உத்தம நதியாகிய காவேரி 
நதிக்கு தக்ஷிண பாரிசத்திலே ஒரு யோசனை தூரமென்றவாறு . 


மாவுடன் கமுகு தானும் வகுளம் செண்பகங்க ளோடும் 
பூவினந் தழைதெங் காகும் பொருந்திய நரந்தங் கோங்கங் 
கூவிளம் பாரி சாதங் குமரி கேதகைமந் தாரந் 

தேவசந் தனமும் வருக்கை பாடலஞ் சிறந்த தெங்கும் . 32 
( இ - ள் ) : மாவிருக்ஷம் , கமுகு விருக்ஷம் , மகிழ விருக்ஷம் , 
செண்பக விருக்ஷம் , புஷ்ப விருக்ஷம் , பாளை தழையுந் தென்னை 
விருக்ஷம் , நாரத்தை விருக்ஷம் , கோங்க விருக்ஷம் , வில்வ விருக்ஷம் , 
பாரிசாத விருக்ஷம் , வாழை விருக்ஷம் , மந்தாரை விருக்ஷம் , 
தேவதாரு விருக்ஷம் , சந்தன விருக்ஷம் , பலா விருக்ஷம் , பாதிரி 
விருக்ஷம் இப்படிப் பல விருக்ஷங்கள் விஸ்தாரமாய் நிரம்பி அந்த 
விருக்ஷத்திலே பூவினங்காய் பழுத்துச் சிறந்திருக்கும் என்றவாறு 


114 


வேறு 


அன்னமது நடமாடப் பூஞ்சோலை நறவருந்தி 

யளிகள் பாட 
வன்னமயில் விரித்தாட மாங்குயிலுஞ் சண்பகமும் 

வளமாய்ப் பாடப் 
புன்னைவனந் தனிலிருக்குந் தருக்களெல்லாம் சிரமசையப் 

புகழு மோங்கிக் 
கின்னரரு முனிவர்களும் விண்ணவரும் தவம்புரியுங் 
கிரிய தாமே . 

33 
( இ - ள் ) : அந்தச் சிங்கார வனத்திலே அன்னபட்சிகள் நடனம் 
செய்ய அப்பால் அந்தப் புஷ்பவனத்திலே புஷ்ப வனத்திலிருக்கிற 
மதுவை வண்டுகள் புசித்துக் கீதத் தொனிகள் பண்ண 
மயில்களானது சிறகை விரித்தாட மாங்குயில்கள் செண்பகங்கள் 
சப்திக்க இப்படி ஆடல் பாடல் சங்கீதங்கள் நடக்கிறதை 
புன்னைவனஞ் சூழ்ந்த விருக்ஷங்களெல்லாம் கண்டு மகா 
சந்தோஷத்துடனே சிரக்கம்பஞ் செய்ய இப்படிப் புகழோடும் 
கூடியிருக்கும் கின்னரர் , முனிவர்கள் , தேவர்கள் , சகலரும் வந்து 
தவம் செய்யும் மகாபர்வதமென்ற வாறு . 


வேறு 


கதித்த திக்கயங் கரடி கடம்பையு மடம்பை யாரும் 
துதித்திடு மாவுஞ் சேவு மெகினமுஞ் சூரன மேதி 
மதித்தவோதி மஞ்சி கண்டி வகைவகை விலங்கு யாவுந் 

34 
சதித்திடா துறவு சேர்ந்து தழைக்குமக் கிரியி னூடே . 
( இ - ள் ) : பின்னையு மந்தப் பர்வதத்திலே வேங்கைப்புலிகள் ,, 
கரடிகள் , கடம்பை மிருகம் , புள்ளிமான் , யாவரும் துதிக்கும் 
பசுக்கள் , ரிஷபங்கள் , கவரிமான்கள் , செந்நாய்கள் , அன்னங்கள் , 
மயில்கள் , இப்படி விதவிதமாயிருக்கும் மிருகங்களாதிந்தம் 
ஒன்றோடொன்று விரோதமில்லாமல் வாழ்ந்து கொண்டு சுகமே 
யிருக்குமென்றவாறு . 


காடையுஞ் செல்லுஞ் சேவல் கண்ணியும் வலைக டாங்கி 
மோடிபத் திரியின் றாட்டி னருகலு முகந்து கொண்டு 
நீடிய பசியு நீங்கி நெடுந்தினை புனத்தைக் காக்கும் 
வேடர்கள் வாழ்வு மோங்கி விளங்கிடும் வில்லி னூடே . 35 


வல்லம் தலபுராணம் 


115 


TH 


( இ - ள் ) :காடைக்கண்ணி , சேவல் , கோழிக்கண்ணி , மற்ற மிருக 
சாதி வலைகளைத் தூக்கிக் கொண்டு மூங்கிலரிசி எடுத்து 
மலைத்தேனிலே சமைத்துப் புசித்துப் பசி நீக்கிக் கொண்டு 
தினைப்பயிரிட்டு அந்தத் தினைப்புனத்தைக் காத்துக் கொண்டு 
இருக்கும் வேடர்கள் வாழ்வு மிகுந்து குடிகள் பெருகியிருக்கும் 
என்றவாறு . 


விலையிலாப் பணியுந் தூசு மேதினி யதிச யிப்பக் 
கலையென விழிம ருங்குல் கைப்பிடி முகமுங் கஞ்சஞ் 
சிலையென நுதலு மன்ன மயிலென நடைசி றந்து 

மலையர்தம் மகளி ரோங்கி வாழுமம் மலையி னூடே . 36 
( இ - ள் ) : விலையில்லாதிருக்கும் 

அக்குமணி , 
பாசியாபரணங்கள் , மரப்பட்டை வஸ்திரந் தரித்துக் கொண்டு 
நாட்டிலே இருக்கிற சனங்கள் பார்த்து அதிசயிக்க மான் போலும் 
நேத்திரமும் பிடியிடையும் தாமரை புஷ்பம் போல முகமும் 
வில்போல நுதலும் அன்னங்கள் மயில்கள் போல நடையும் 
பிரகாசிக்கும் மலை மகளிராகிய வேட ஸ்திரிகள் வாழ்வு 
மோங்கின வாழ்ந்து கொண்டு சுகமேயிருக்குமந்தப் பருவதம் 
என்றவாறு . 

வேயினற் கணுவின் முத்த மிகுந்தொளி யொருபாற் றோன்ற 
சேயினற் கதலி முத்தும் சிறந்தொரு பாலிற் றோன்ற 
வாயினா லுமிழும் போக மணியொரு பாலிற் றோன்ற 

வாயிரஞ் சுடருக் கொப்பா மல்லியு மெல்லி யன்றி , 
இ - ள் ) ; மூங்கிற் கணுக்களிலிருந்து உதிர்ந்த முத்துமொரு 
புறம் பிரகாசிக்க , கன்றுகளீன்ற வாழைகளிலே விளைந்த 
முத்துமொருபுறம் பிரகாசிக்க , நாகங்கள் உமிழ்ந்த இரத்தினங்கள் 
ஒருபுறம் பிரகாசிக்க , இப்படி இரத்தினங்களும் முத்துக்களும் 
பிரகாசிக்கிறது எப்படி இருந்ததென்றால் ஆயிரம் சந்திர சூரியர் 
உதயமானால் எப்படியோ அப்படி இருந்தது . ஆகையால் அந்தப் 
பருவதத்துக்கு இரவும் பகலும் ஒத்திருக்கும் என்றவாறு . 

பாவுறு மரிகள் தானும் படர்ந்தமங் குலத்தைப் பற்றித் 
தாவுறு கமுகிற் பாய்ந்து தழைத்திடும் பூக நாக 
மேவிய வருக்கை சூத மிகுத்திடு பழத்தை யருந்திக் 
காவினில் விளையாட் டோடுங் கனிகளை யுதிர்க்கு மன்றே . 


37 


38 


116 


பபபா 


( இ - ள் ) : பரவி விளையாடும் குரங்குகள் மேக மண்டலத்தை 
யளாவியிருக்கும் . கமுகு மரத்தில் பாய்ந்து தென்னை மரத்தில் 
இறங்கி அப்பால் புன்னை விருக்ஷத்திற் தாவி , பலா விருக்ஷத்தின் 
இறங்கி , அப்பால் மாவிருக்ஷத்தில் 

தாவி , 

அந்தந்த 
விருக்ஷங்களிலிருக்கிற பழங்களைப் பறித்துச் சாப்பிட்டு அந்த 
வனங்களிலெல்லாம் குதித்து விளையாடிக் கனிகளாதிந்தமும் 
உதிர்க்குமென்றவாறு . 


கனிகிழிந் தொழுகுங் தேறல் கிடங்கினிற் கழிக்குந் தேறல் 
பனிமலர் பொகுட்டைக் கீறிப் படர்ந்திடும் தேறல் தானுந் 
தனிமலர் சிமிழின் செவ்வாய் சரிந்திடும் தேற லோடு 

மிளியதொன் றாகக் கூடி யேகிடும் வாவி யூடே. 39 
( இ - ள் ) : உதிர்ந்த கனிகளெல்லாம் சாறுவழிந்து 
அதுவுமில்லாமல் மலைப்பொந்திலே வைத்திருக்கிற தேன் 
வழிந்தும் அதுவுமில்லாமல் தடாகங்களிலேயிருக்கிற 
தனிமலராகிய சிமிழ் போன்று வாயுடைத்தாயிருக்குந் தாமரைப் 
புஷ்பத்திலேயிருக்கும் தேனும் வழிந்து சகல ரசங்களுமொன்றாய்க் 
கூடி வாரி காலாக வாவிகளாதிந்தமும் நிறையும் என்றவாறு . 

வாவியின் மதகால் பாய வடியிடை யிட்ட பண்ணை 
மேவிய மள்ள ரோசை மிகுத்தமா மேதி யோசை 
தாவிய தாற்கோ லோசை சகலத்தி னோசை கூடத் 

தேவரும் வெருவி நோக்கித் திடுக்கிட நடக்கு மன்றே . 40 
( இ - ள் ): இப்படி ரசங்களாதிந்தமும் நிறையுத் தடாகத்தின் 
மதகால் நீர் பாய்ந்து கொண்டிருக்கும் . அந்த வயல்களாதிந்தமுஞ் 
சலம் நிரம்பி வடிமடை வழியாயோடிக் கொண்டிருக்கும் . 
அப்பாலந்த வயலிலே உழும் படையாளராகிய மள்ளர் 
உழுகின்றபோது பாடுகிற வோசையும் ஏரினிற் கட்டியிருக்கின்ற 
எருமைக் கடாக்களோசையும் , அந்தக் கடாக்களைச் சுருக்கிடுந் 
தாறுகோலோசையும் , மள்ளர் எருது மேதி நடக்கிறபோது 
சலத்தினுடைய ஓசையும் , இந்த ஓசைகளாதிந்தமும் ஒன்றாய்ச் 
சப்திக்க ஆகாச மார்க்கத்திலே போகிற தேவர்கள் பயந்து 
இதுவென்ன சப்தமென்று பார்த்துத் திடுக்கிட்டு நடந்தார்கள் 


என்றவாறு . 


காமனை யெதிரில் லாதே கடைசிய ரம்பு தீட்டுந் 
தேமலர்ச் சூடுங் கூந்கற் செறிசெவி நேரே நோக்குந் 
தேமலும் பசலை பாய்ந்த செம்பொன்மா மேரு வென்னத் 
தாமுலை முகட்டை நோக்கித் தணிந்ததா மரைய தாமே . 


வல்லம் தலபுராணம் 


117 


* 


( இ - ள் ) :மன்மதனை எதிரில்லாதபடிக்கு அடக்கத் தக்கதாய் அம்பு 
தீட்டுங் கண்களையுடைய உழத்தியர் தேன் பொருந்திய புஷ்பஞ் 
சூடியிருக்குங் கூந்தல் அருகாகிய வள்ளைத்தண்டு போலும் 
செவியினை யெட்டிப் பார்க்கும் விழியுடையவள் , தேமலும் 
பசலை படர்ந்திருக்கும் . செம்பொன் மகாமேருவை நிகர்க்கும் 
பிரகாசமாகிய தனமுகட்டைப் பார்த்து அந்த முகட்டுக்குச் சமான 
மில்லையென்று நாணிச் சாய்த்துக் கொண்டிருக்கும் தாமரைப் 
புஷ்பம் . இவ்வளம் பொருந்திய மள்ளத்தியர்கள் என்றவாறு . 


களைகளை யொதுக்கு மார்ப்புங் கமழ்குழ லரியி னார்ப்பும் 
வளைகடன் னார்ப்புங் கொங்கை வடமணி யாரத் தார்ப்பு 
மிளநிலா நகையி னார்ப்பு மெழுந்த தொன்றாகக் கூடி 

யளவிலாத் திரையின் மேவு மார்ப்பொலி யொத்த தன்றே . 42 
( இ - ள் ) : அவ்வளம் பொருந்திய உழத்தியர் பயிருக்குக் களை 
எடுக்கிறபோது குரவையிடுகிற சத்தமும் , வாசனை பொருந்திய 
கூந்தலில் இருக்கிற புஷ்பங்களின் தேனைச் சாப்பிடும் 
வண்டுகளுடைய சப்தமும் , அவர்கள் கையிலணிந்திருக்கிற 
வளையல்களுடைய சப்தமும் , அவர்கள் தனத்திலே தரித்திருக்கிற 
ஆபரணத்துடைய சத்தமும் , மூன்றாம் பிறைபோல் நகைக்கின்ற 
சத்தமும் இந்த ஓசைகளாதிந்தமும் எப்படி இருக்கிறதென்றால் 
ஆழ்ந்த அலைகளையுடைய சமுத்திர கோஷம் போல 
இருந்ததென்றவாறு . 


வேறு 


குதிரையை நிகர்க்குஞ் செந்நெல் 

கூனிரும் பதனாற் கொண்டு 
வெதிரிலாத் தருக்கு மள்ள 

ரெழுச்சியர் தனத்தைக் கண்டு 
பதறிட வாவி மெய்யும் 

பழிப்புடன் நகைத்த போதிற் 
கதிரையும் புயலு மாரன் 
தனத்தையும் கடிந்து சேர்த்தார் . 

43 
( இ - ள் ) குதிரை முகம் போலும் சாய்ந்து விளைந்து ஓங்கிய 
செந்நெல்லை அரிவாள் கொண்டு ஒருவரும் நிகரில்லாதபடி 
அறுக்கும் மள்ளரானவர்கள் பள்ளத்தியருடைய தனத்தைக் கண்டு 
சரீரமும் ஆவியும் பதறி அறுப்பு ஓடாமல் திகைத்திருக்கும் 
மள்ளரை அந்த ஸ்திரிகள் கண்டு ஆண்பிள்ளைகள் வீரம் 


118 


இவ்வளவாம் என்று நகைக்கிறபோது , வெட்கம் வந்து மள்ளர் 
அறுப்பார்கள். அப்போது அந்த ஸ்திரிகள் நெற்கதிரையும் 
தனத்தையும் மன்மதனையும் சேர்த்துக் கட்டினார்கள் என்றவாறு . 

சேர்த்த நெற்சுமைக டோறும் 

திசைதிசை யிருந்த தெல்லா 
நாற்றிய ருடனே கொண்டு 

சென்றுநற் களத்திற் கூட்டிப் 
பார்த்தன ரிந்திர கீலப் 

பருப்பதத் தொக்கு மென்று 
வேற்றுடன் மேதி கொண்டு 
விடித்துநெற் கொள்வ ரங்கே . 


44 


இ - ள் ) : இந்தப் பிரகாரமாகக் கட்டி நாலு திக்கிலுமிருந்த 
நெற்கதிர் சுமைகளெல்லாம் அனேக ஸ்திரிகளாய்க் கூடி எடுத்துக் 
கொண்டு வந்து போரடிக்கிற களத்திலே கொண்டு வந்து 
போட்டார்கள் . போட்ட நெற்கதிர் கும்பலைப் பார்த்து இது 
இந்திர கீலப்பருவதத்திற்குச் சமானமாயிருக்கிறதென்று சொல்லி 
ரிஷபங்கள் , எருமைக் கடாக்கள் கொண்டு நெற்கதிர் எல்லாம் 
மிதித்து நெற்களாதிந்தமும் வர வர எடுத்துக் கொள்வார்கள் 
என்றவாறு . 


வேறு 


கன்னலின் கணுவின் முத்தும் கதித்த பணில முத்தும் 
பண்ணுநற் திருவின் மேவும் படர்ந்ததா மரையின் முத்தும் 
கன்னியி லுதிர்த்த முத்தும் கலந்துவொன் றாகக் கூடி 
அன்னில வொளியாய்த் தோன்ற வலர்ந்தன நெய்த லாம்பல் . 


45 


( இ - ள் ) யின்னையு மந்த வயல்களைச் சுற்றிலுமிருக்கும் கரும்புகள் 
கணுக்களிலே விளைந்த முத்துக்களும் செழிப்பாயிருக்கும் . 
நத்தைகளிலே விளைந்த முத்துக்களும் யாவரும் துதிக்கும் 
இலக்ஷிமி எழுந்தருளியிருக்கும் தாமரைப் புஷ்பத்தில் விளைந்த 
முத்துக்களும் வாழையில் விளைந்து வந்த முத்துக்களும் இப்படி 
யுதிர்ந்த முத்துக்களாதிந்தமும் பூரணச் சந்திரனைப் போலப் 
பிரகாசிக்கிறபடியினாலே நீலோற்பல புஷ்பம் , ஆம்பல் 
புஷ்பங்களெல்லா மலருமென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


119 


வேறு 


46 


சத்திர நடன மெங்குஞ் 

சாலைகள் சோலை யெங்குஞ் 
சித்திரம் பெருகி யெங்குஞ் 

செழித்திடுங் குடிக ளெங்கும் 
பத்திர மிகுந்த தெங்கும் 

பன்மணி கொழிக்கு மெங்கு 
முத்தம வரைக்கி நாம 

முரைத்திடக் கேண்மி னென்றார் . 
( இ - ள் ) : அந்தப் பர்வதமாதிந்தமும் அன்னங்கள் நடனம் 
செய்யும் . சாலைகள் , சோலைகள் எங்கும் நிரம்பியிருக்கும் . ஏர்கள் 
பெருகிக் குடிகள் எங்கும் செழித்திருக்கும் . நன்மையே 
விஸ்தாரமாக எங்கும் பெருகி இருக்கும் . நவரத்தினங்களும் 
விளையும் மகா உத்தமமாகிய பருவதத்தினுடைய பேரைச் 
சொல்லுகிறோம் சனற்குமார ரிஷியென்றவாறு . 

திக்கெலாம் புகழும் கௌதம ரிஷிதன் 

க்ஷேத்திர மென்றொரு பெயரா 
மைக்கரு மிடற்றான் வரங்கொடுத் ததனால் 

வல்லமா நகரமென் றொருபேர் 
தக்கதோர் தவங்கள் யாவுஞ்சித் தியதாற் 

தவசித்தி நகரமென் றொருபே 
ரிக்குடன் கதலிச் சோலைகள் சூழு 
மிந்திர கீலமென் றொருபேர் . 

47 
( இ - ள் ) : அஷ்டதிக்கும் புகழும் 

கௌதம க்ஷேத்திர 
மென்றொரு பேர் . ஆலகால விஷம் தாங்கிய திருமிடறுடைய 
வச்சரீசுபரன் வரப்பிரசாதம் பெற்ற வல்லமாநகரமென்றொரு 
பேர் . மகா தவங்கள் யாவுஞ் சித்திக்கிறபடியினாலே தவசித்தி 
நகரமென்றொரு பேர் . கரும்பு , வாழைச் சோலை சூழ்ந்த இந்திர 
கீல பருவதமென்றொரு பேர் . இப்படி நாலு பேருடைய 
தலமென்றவாறு . 

ஆரணத் தலைவன் கௌதம தீர்த்த 

மருமையாம் வச்சிர தீர்த்தம் 
நாரண னிகர்க்குங் கபிலர்தன் றீர்த்த 

நலந்தரு மந்திர தீர்த்தம் 
காரண வடிவாந் தேவிதன் தீர்த்தங் 

காவிரி நதியினைப் பொருவும் 
பூரண மணிமுத் தாந்தி யென்றும் 
போற்றிய தீர்த்தமா றுளதே . 


48 


120 


இ - ள் ) :பின்னுமந்த க்ஷேத்திரத்திலே யிருக்கிற தீர்த்தத்தினுடைய 
நாமதேயங்களைச் சொல்லுகிறேன் கேளும் . வேதத்திற்கு 
முதன்மையாகிய கௌதம தீர்த்தம் ; மகா அருமையாகிய வச்சிர 
தீர்த்தம் ; மகாவிஷ்ணுவிற்கொப்பாகும் ; கபிலர் தீர்த்தம் ; நன்மை 
தரும் மந்திர தீர்த்தம் ; காரண ரூபமாகிய தேவி தீர்த்தம் ; காவிரி 
நதிக்கொப்பாகிய பரிபூரணமான மணிமுத்தா நதி ஆக ஆறு 
தீர்த்தமிருக்கிறது என்றவாறு . 

உரமது படைத்த நரசிங்க மூர்த்தி 

யொளிவிடு தேவநா யகனும் 
வரமது கொடுக்கும் வச்சரீசு பரனும் 

வாழ்வுதந் தருளுஞ்சோ ழீசன் 
கரமது பொழில்சூழ் வச்சிரத் தீர்த்தத் 

தென்கரை நாகக்கன் னியருந் 
தரமதி லுதித்த சண்டிகை பின்னை 
தன்னுடன் றெய்வமே ழுளதாம் . 

49 
( இ - ள் ) ; பின்னுமந்தக் கௌதம க்ஷேத்திரத்திலிருக்கிற 
தெய்வங்களுடைய நாமத்தைச் சொல்லுகிறேன் கேளும் . மகா 
புயபலம் படைத்த நரசிங்க மூர்த்தி ; மகாப்பிரகாசமாகிய 
தேவநாயகப் பெருமாள் ; வரப்பிரசாதங்களைக் கொடுக்கும் 
வச்சரீசுபரன் ; அனேக பாக்கியத்தைக் கொடுக்கும் சோழீஸ்பரன் ; 
வண்டினங்கள் மதுவருந்துஞ் சோலைகள் சூழும் வச்சிர தீர்த்தத் 
தென்கரையில் எழுந்தருளும் சப்த கன்னியர்கள் , பூமியில் உதித்த 
ஏக வீரியம்மன் ; செல்வ விநாயகருடன் ஏழு தெய்வம் என்றவாறு . 


வேறு 


நினைத்தயெவ் வரத்தை நல்கும் நெடுங்கிரி யிந்திர கீலம் 
புனல்தடத் துறைந்தோர் பெற்ற பேற்றினைப் புகலப் போமோ 
மனத்தகத் தழுக்கு நீங்கு மறலியும் பணிதல் செய்யுஞ் 
சனற்குமார ரிஷியே கேளென் றுரைத்தனர் சண்மு கன்றான் . 

50 


( இ - ள் ) : ஓய் சனற்குமாரரே கேளும் ! யாரொருவர் என்ன 
காரியங்களைக் குறித்துத் தவம் பண்ணுகிறார்களோ அவர்கள் 
நினைத்த பலனைக் கொடுக்கும் . விஸ்தாரமாகிய இந்திர கீலப் 
பருவதத்திலிருக்கும் அந்த வச்சிரதீர்த்தத்தில் ஸ்நானம் 
பண்ணினவர் பெற்ற பெருமையைச் சொல்லப்போமோ ? 
அவர்களுடைய மனத்தில் இருக்கிற மாசெல்லாம் அகன்று 
போகும் . அவர்களுக்கு எமன் முதலாய்ப் பணி செய்குவன் . ஓய் 


வல்லம் தலபுராணம் 

121 
சனற்குமாரரே கேளுமென்று சண்முகர் சொல்லுகிறார் 
என்றவாறு . 


கௌதம முனிவ னகலிகை யுடனுங் 

கலந்தினி திருக்குமன் னாளிற் 
தவமது புரிதற் காகவு மியற்றுங் 

கௌதம தீர்த்தமத் தழுந்தி 
யெவர்களு நதியின் கரைமருங் கமர்ந்து 

யிலங்கிய நரசிங்க மூர்த்தி 
யவரையும் பணிந்து துதித்தவர்க் கென்ன 
வபிஷ்டமும் முத்தியு மடைவார் 

51 
இ - ள் ) கௌதம ரிஷியும் அகலிகையும் அந்த க்ஷேத்திரத்தில் 
இருக்கிற நாளில் தவம் செய்ய வேணுமென்றுண்டாகிய கௌதம 
தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி 

அந்தத் தீர்த்தக் 
கரையிலெழுந்தருளியிருக்கும் நரசிங்க மூர்த்தியைப் பணிந்து 
தோத்திரம் பண்ணுகிறவர்களுக்கு அவர்கள் மனதிலே என்ன 
காரியங்கள் நினைத்தாலும் அந்தக் காரியஞ் சித்திக்கும் . முத்தியும் 
பெறுவார்கள் என்றவாறு . 


மனதினி னினைத்தபடி யருள்புரியும் மாமுனி 

கௌதம மாநதி படிந்து 
வனமதிற் துளசிமருவுத் துளவால் மௌவல் முல்லை 

மருவிய தேவநா யகர்க்குப் 
புனைபவர் துதிப்போர் மறையவர் தமக்கும் 

பொன்னுடன் தூசுமா வுடனே 
வினமுட னளிப்போ ருலகமும் புரந்து 
விருப்பவ ரரியவ னிணையே . 

52 
( இ - ள் ) யாரொருவர் மனதிலே நினைத்த வரங்களைக் 
கொடுக்கவும் கௌதம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அந்தத் 
தீர்த்தக்கரையிலே நரசிங்கப் பெருமாள் 

சன்னதிக்கு 
மேற்புறமாயிருக்கும் தேவநாயகப் பெருமாளுக்கு வனதுளசி , 
மருவு , மல்லிகை , முல்லைப் புஷ்பங்களினாலே அருச்சனை 
செய்து தோத்திரம் பண்ணி அப்பால் அந்தச் சன்னதி தானத்தில் 
பிராமணாளுக்குத் 

திரவியம் , வஸ்திரம் , பசுக்கள் , 
பின்னையுமியன்ற தானங்களைக் கொடுத்தவர்கள் உலக 
மெல்லாம் புரந்து விஷ்ணுவினுடைய பாதமடைவார்கள் 
என்றவாறு . 


122 


மாதவம் பெருகுங் கௌதம முனிவன் 

வஞ்சியோ டினிதுதவ மியற்றி 
ஆதவன் மதியி னங்கியின் கண்ணா 

னமலனைப் பூசனைப் புரிந்து 
வேதிய ரெழுவர் தம்மொடு மடைந்தா 

னிவ்வரை மேன்மைசொல வெளிதோ ? 
வாதியாங் கடவுள் வச்சரீசு பரனுக் 
கமுதளிப் பவர்வினை யகலும் . 

53 
( இ - ள் ) : மகாதவமுடைத்தாகிய கௌதமரிஷியும் , 
அகலிகையுடனே இருந்து தவம் பண்ணி , சோமசூரியவக்கினி 
நேத்திரனாகிய வச்சரீசுபரனைப் பூசனைப் பண்ணி சப்த 
ரிஷிகளுடைய பதவியிலே அடைந்ததால் இந்த இந்திரகீலப் 
பருவதத்தினுடைய பெருமையைச் சொல்லுதற்கெளிதோ ? அந்த 
வச்சரீசுபரருக்கு யாரொருவர் அமுதுநிவேதனம் செய்கிறார்களோ 
அவர்களுடைய சகல வினைகளும் அகன்று போகும் என்றவாறு . 


கடவுளர் கோம னரியநற் றவங்கள் 

புரிந்திடக் கடிதினி லவன்ற 
னிடர்களை யகற்றி வரமது கொடுத்த 

விறைவன்வச் சரீசுபர னுடனே 
மடவர சென்னு மங்கள வல்லி 

மகிழ்ந்தினி திருந்திடு மதனால் 
தடவரை விந்திர கீலமா மேருத் 
தகமையா ருரைக்க வல்லார் . 

54 
(இ - ள் ) : தேவர்களுக்கரசனாகிய சாபமடைந்த தேவேந்திரன் 
மகா அரிய தவம் செய்ய , சீக்கிரமாக அவனுடைய வருத்தமகற்றி 
வரம் கொடுத்தருளிய வச்சரீசுபரனுடனே மங்கையர்க்கரசியாகிய 
மங்களவல்லியும் சந்தோஷத்துடனுமிருக்கிறதாலே இந்திரகீலப் 
பருவதத்தினுடைய பெருமையை யாவர் சொல்லவல்லவர் ? 
என்றவாறு . 

வேதியர் திலகன் கபிலமந் திரனும் 

விரும்பிய தவங்களும் புரிந்து 
மாதுவாம் மங்கள நாயகியுட னமரும் 

வச்சரீசு பரனையும் பணிந்து 
தீதிலா திருக்கும் ஞானம தடைந்தா 

விந்திர கீலத்தின் சிறப்பை 
யோதுவா ரெவர்க ளரவனுக் கரிது 
யுயர்வரைக் கொப்பு யென்றான் . 

55 


வல்லம் தலபுராணம் 

123 
( இ - ள் ) : மகா பிராமண சிரேஷ்டராயிருக்கிற கபில ரிஷி , மந்திர 
ரிஷி இரண்டு பேர்களும் விருப்பமாய்த் தவங்கள் செய்து 
மங்களநாயகியை இடப்பாகத்திலே வைத்தருளும் 
வச்சரீசுபரனைப் பூசை பண்ணி , பணிந்து தோத்திரம் செய்து 
குற்றமில்லாதிருக்கும் மெய்ஞ்ஞானம் பெற்றார்களாகையாலிந்த 
இந்திரகீலப் பருவதத்தினுடைய சிறப்பை யாவர் சொல்லப் 
போகிறார்கள் ? ஆதிசேஷனாலும் முடியாது . அந்தப் 
பருவதத்திற்கு ஒப்பு வொன்றையும் சொல்லக்கூடாது . 

மன்னரி லுயர்ந்த ஸ்ரீகண்ட சோழன் 

மனைவியாம் வல்லமா ளென்னு 
மன்னையுந் தவங்கள் புரிந்திடக் கடிதில் 

மங்கள வல்லியா ரணங்கின் 
றன்னுடன் மகிழும் வச்சரீசு பரன்றன் 

றயவினால் பாலனைப் பயின்றாள் 
பொன்னக மிந்திர கீலமா மேரு 
புகழினைப் புகலவு மரிதே. 

56 
( இ - ள் ) : இராசாக்களில் சிலாக்கியமான ஸ்ரீகண்ட சோழ 
ராசனுடைய பெண்சாதி வல்லம்மாளாகிய அன்னை தவம் புரிந்து 
சீக்கிரமாக மங்களவல்லி வச்சரீசுபரன் கிருபாகடாக்ஷத்தினாலே 
புத்திரனைப் பெற்றாள் . 

இந்திரகீலப் 
பருவதத்தினுடைய பெருமையைச் சொல்லுதற்கரிதென்றவாறு . 

வல்லம்மாள் சுதனாங் காலகண்ட னெனும்பேர் 

வழங்கிய பாலகன் றவங்க 
ளெல்லையி லாறாண் டியற்றிட மகிழ்ந்து 

யெங்கள்மங் களவல்லி பாகம் 
செல்லுவச்ச ரீசன் கிரீடமுந் தனுசுஞ் 

சிறப்புட னளித்திட வாங்கி 
தொல்லுல காண்டா னிந்திர கீலந் 

57 
சோதி யார்க்கவும் வல்லார் . 
( இ - ள் ) : வல்லம்மாள் புத்திரன் காலகண்ட சோழனாகிய 
சிறுபிள்ளை ஆறுவருஷந் தவம் பண்ண எங்கள் மங்களவல்லி 
பாகனாகிய வச்சரீசுபரன் சந்தோஷத்தையடைந்து , கிரீடமும் 
தனுசும் கொடுக்க வாங்கிக் கொண்டு இராச்சிய பரிபாலனம் 
பண்ணிக் கொண்டிருந்தான் . ஆகையால் இந்திர 

இந்திர கீலப் 
பருவதத்தினுடைய பெருமையை யாரால் சொல்ல முடியும் 
என்றவாறு . 


ஆகையால் 


124 


பன்னெடுங் கால மிந்திர கீலம் 

பண்ணிய தவத்தினா லன்றோ 
நன்னெடு மாலு நான்முகத் தோடு 

நாயகி வச்சரீசு பரனுங் 
கன்னிதன் னுடனே சோழிசு வரனு 

நாகக்கன் னிகைகளமர்ந்தன 
ரன்னெடு வரையின் பெருமையா ருரைப்ப 
ரெவர்களு மியம்புதற் கரிதே . 

58 
( இ - ள் ) : 

அனேகக் காலமாக இந்த இந்திரகீலப் பருவதம் 
செய்த தவசினாலே மகாவிஷ்ணுவும் , பிரமதேவரும் , மங்கள் 
நாயகி வச்சரீசுபரனும் , சௌந்திரநாயகி சோழீசுபரனும் , நாக 
கன்னியர்கள் , 

இவர்கள் 

எல்லாரும் அதில் வாசம் 
பண்ணுகிறார்கள் . அதனாலே அந்த நெடுவரையாகிய இந்திரகீலப் 
பருவதத்தினுடைய பெருமையைச் சொல்வதற்கு யாருக்கு மரிதாம் 
என்றவாறு . 

இத்தலந் தனிலே மங்கள வல்லி 

யிடத்துறை வச்சரிசு பரனுக் 
குத்தம தானம் பூசைசெய் வித்த 

லோங்கிய திருவிழா வெடுத்தல் 
பத்தியா நிரையின் பாலுட னெய்யும் 

பசுக்களும் பரிமள மலரு 
நித்திய மளிப்போர் கைலையங் கிரியில் 
நேரிழை யுடனிருப் பவரே . 

59 
( இ - ள் ) : இந்த க்ஷேத்திரத்திலெழுந்தருளி இருக்கும் மங்கள நாயகி 
வச்சரீசுபரனுக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்து , பூசை செய்வித்தவர் ; 
திருவிழா எடுத்தவர் ; விசுவாசமாகப் பசுவின் பால் ; பசுவின் நெய் ; 
பசுக்கள் , பரிமளப்புஷ்பங்கள் நித்தியம் கொடுப்பவர்கள் , 
கைலையங்கிரியிலே அவர்கள் ஸ்ரீகளுடனே வாசமாயிருப்பார்கள் . 

நறுமணப் புகையின் தூபமுந் தீப 

நல்விளக் குடன்மெழு கிடுதல் 
அறிவுடன் அதித்தல் திருவல கிடுதல் 

அரியநந் தவன மமைத்தல் 
மறுவிலா மனத்தோர் மறைய வரகதி 

பசுக்களும் வருந்திடா தளித்த 
ஒறுதிகண் டிறையோ னவர்வினை யகற்றி 
யுலகெலாம் புரக்கவு மளிப்பான் . 

60 


வல்லம் தலபுராணம் 

125 
( இ - ள் ) : வச்சரீசுபரருக்குச் சந்தனக் கட்டைத் தூபம் , அகில் தூபம் , 
சாம்பிறாணித் தூபம் , கற்பூரத் தீபம் , செய்வித்தல் ; நெய் 
விளக்கிடுதல் ; ஆலயம் சுற்றிலுமெழுகிடுதல் ; தோத்திரம் 
செய்வித்தல் ; திருவலகிடுதல் ; நந்தவனம் அமைத்தல் ; மறுவிலா 
மனத்தோராம் மகாத்துமாக்கள் , பிராமணர்கள் , அகதிகள் , 
பசுக்கள் இவர்களுக்கெல்லாம் பசியாற்றுதல் செய்பவருக்கு 
அவர்கள் வினைகளெல்லாமகற்றி உலகமெல்லாம் 
ஆளத்தக்கதாய்க் கொடுப்பார் வச்சரீசுபரர் என்றவாறு 

மருவளர்ந் தோங்கும் கௌதம நகரம் 

வல்லமா மிந்திர கீலம் 
தருவளர்ந் தோங்குந் தவசித்தி நகரம் 

தழைக்கும்நாற் பெயருடைத் தலத்தைப் 
பரிவுட னினைப்பவர் துதிப்பவ ரிருப்பவர் 

பவவினை கனலிடும் பஞ்சா 
மருவளர்ந் தோங்கிச் சகல பாக்கியமு 
மடைகுவார் கைலைவீற் றிருப்பார் . 

61 
( இ - ள் ) : வாசனையுடைய புஷ்ப சோலை சூழ்ந்த கௌதம 
க்ஷேத்திரமென்று மிந்திர கீலப் பருவதமென்றும் வல்லமா 
நகரமென்றுந் தவசித்தி நகரம் என்றும் தழைத்தோங்கும் நாலு 
பெயருடைய 

தலத்தை யாரொருவர் நினைக்கிறாரோ 
அவர்களுடைய பாவ வினைகளெல்லாம் அக்கினியிற் போட்ட 
பஞ்சு போலத் தகிக்கும் . வச்சரீசுபரருடைய கிருபாகடாக்ஷம் 
பெருகிச் சகல பாக்கியமும் பெற்று , கைலாசத்திலே வாசம் 
பண்ணுவார்களென்றவாறு . 


இந்திர கீலத் தினிதுறை வளங்க 

ளெப்பெரு வரையினு மிலதா 
மிந்திர கீலத் தினிதுறை நதிக 

ளெப்பெரு முலகத்து மிலதா 
மிந்திர கீலத் தினிதுறை தெய்வ 

மெப்பெருந் தலத்தினு மிலதா 
மிந்திர கீலந் தனக்கிணை யந்த 

யிந்திர கீலமென் றிசைப்பாம் . 
( இ - ள் ) : இந்த இந்திர கீலப் பருவதத்திலிருக்கிற வளங்கள் , நதிகள் , 
தெய்வங்கள் எந்த க்ஷேத்திரத்திலுமில்லை. ஆகையால் இந்திர 
கீலப் பருவதத்திற்குச் சமானமொன்றையும் சொல்லக்கூடாது. 
அந்தப் பருவதத்துக்கு அந்தப் பருவதமே சமமாமென்றவாறு . 


62 


126 


வேறு 


பச்சையால் மேற்றுயில் தாமரைக்கண் ணானும் 

பதுமவா சனத்துறையும் வாணி கோனு 
மச்சமறத் தேடியலைந் தலுத்துங் காணா 

தகிலாண்ட பிரமாண்டத் தப்பா னின்றான் 
கச்சிரங்கும் கணதனத்தா ளிடத்தில் மேவிக் 

கமழுமிந்திர கீலவரை காணி கொண்ட 
வச்சரீசர் வச்சரீச ரென்பா ரன்றோ 

வையமெல்லா மொருகுடைக்கீழ் வாழ்வர் தாமே 63 
( இ - ள் ) : பச்சையாகிய ஆலிலைமேல் பள்ளிகொண்ட மகா 
விஷ்ணுவும் , தாமரையாசனத்திலிருக்கும் பிரமதேவரும் , 
அச்சமற்று இச்சையானபடி தேட அகிலாண்ட பிரமாண்ட 
புவனமெல்லாம் தாண்டி அப்பால் நின்ற கர்த்தாவானவர் 
கச்சணிந்த தனத்தையுடைய உமையவளிடத்தில் மேவி இருப்பவர். 
இந்த இந்திர கீலப் பருவதத்திலே காணியாகக் கொண்டருளிய 
வச்சரீசுபரரை யாரொருவர் தியானிக்கிறார்களோ அவர்கள் 
பூலோகமெல்லாம் ஒரு குடைக்கீழ் ஆள்வார்கள் என்றவாறு . 


என்றுமிந்திர கீல வரையதனி லேதா 

னிருக்கின்ற விறையவற்கு மாய னார்க்கு 
மன்றடியார் மறைய வர்க்குமகதி யோர்க்கு 

மாவுக்கு மதிலுற்ற வுயிர்கட் கெல்லாம் 
நன்றிதனைப் புரிந்து பசிதணித்தா னாகில் 

நாயகன் வச்சரீச னுடையநலத்தி னாலே 
வொன்றுதினை யளவு செய்தாலனந்த மாகி 
யொப்பிலாச் செல்வ முடன்முத்தி சேர்வார் . 

64 
( இ - ள் ) : எப்போதுமிந்த இந்திர கீலப் பருவதத்திலே வாசமா 
இருக்கின்ற வச்சரீசுபரருக்கும் , மகாவிஷ்ணுவுக்கும் அவரடி 
யாற்கும் அகதிகளுக்கும் பசுக்களுக்கும் அதிலே இருக்கிற 
உயிர்களுக்கெல்லாம் நன்மை செய்து பசியகற்றினானாகில் 
வச்சரீசுபரன் , நரசிங்கமூர்த்தி கிருபாகடாக்ஷத்தினாலே ஒரு 
தினையளவு உபகாரம் செய்தாலும் அனந்தமாய்ப் பெருகும் 
ஒப்பில்லாத செல்வத்தை அடைந்து முத்தி பெறுவார் 


களென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 

127 
செப்பினோம் மலைப்பெருமை யதனி லேதான் 

சிறந்ததுவு மின்னமுண்டு வுரைக்கக் கேண்மி 
னொப்பிலாக் கௌதமன்றா னிருந்த வாறு 

வொன்றொடியா மகலிகைக்கு யுற்ற வாறுந் 
தப்பிதமா யிந்திரனார் பெற்ற வாறுஞ் 

சதுர்முகனா ரவற்குதவி செய்த வாறு 
மப்பொழுதே யரிசாபந் தீர்த்த வாறு 
மதிகவளம் பொருந்துவச்சிர தீர்த்த வாறும் . 

65 
( இ - ள் ) : சனற்குமாரரே இந்தத் திருமலை பெருமையைச் 
சொன்னோம் . இன்னுமதிலே அனேகக் 

கதைகளுண்டு 
சொல்லுகிறோம் கேளும் . கௌதம ரிஷியதிலே வாசம் பண்ணின 
சரித்திரமும் அகலிகைக்குச் 

சாபம் 

வந்த வரலாறும் , 
தேவேந்திரனுக்குச் சாபம் வந்ததுவும் , பிரமதேவர் இந்திரனுக்கு 
உதவி செய்ததுவும் , இந்திரனுக்குச் சாபம் நிவர்த்தியானதுவும் , 
அனேக மகிமை பொருந்திய வச்சிர தீர்த்தப் 
பெருமையுமென்றவாறு . 

கன்னியுட னமரும் வச்சரீசர் வாறுங் 

கபிலமந்திர தேவி தீர்த்தத்தின் வாறு 
மன்னையா மேக வீரியான வாறு 

மருமையா மணிமுத் தாந்தியின வாறு 
மன்னவனாங் கால கண்ட சோழன் வாறும் 

வல்லம்மா நகரம் வளர்ந்தோங்கும் வாறும் 
பன்னுமறையவர் திலகர் சனற்கு மாரர் 

66 
பாரறியாக் கதைதனையும் பகரு வோமே . 
( இ - ள் ) : மங்கள நாயகி வச்சரீசுபரன் மகிமையும் , கபிலமந்திர ரிஷி 
சரித்திரமும் , தேவிதீர்த்தப் பெருமையும் , ஏகவீரியம்மனுடைய 
வரலாறும் , அருமையாகிய மணிமுத்தா நதியினுடைய வளப்பமும் , 
காலகண்ட சோழன் சரித்திரமும் , வல்லம் மாநகர் வளப்பமும் , 
சொல்லிய அந்தணர் திலகராகிய சனற்குமாரரே இந்தக் கதை 
உலகத்திலே தெரிய வராது அப்படிப்பட்ட கதைகளெல்லாம் 
சொல்லுகிறோம் கேளுமென்றவாறு . 

வேறு 


இப்பெருந் தகைமை பூண்ட விந்திரக் கீலக் குன்றின் 
மெய்ப்பெருந் தவங்கள் செய்து மெய்முனி சாபம் நீங்கிக் 
கற்பக வரசு பெற்றான் கடவுளர் கோமா னங்கு 
தப்பிலா முனியே யென்றான் சங்கரன் பாலன் கந்தன் . 


67 


128 


யா 


( இ - ள் ) : பெருந்தகைமை பொருந்திய இந்திரகீலக் குன்றிலே 
தவங்கள் செய்து கௌதமருடைய சாப நிவர்த்தியாகி யப்பால் 
தேவராச்சியத்தை யடைந்தான் தேவேந்திரன் என்றார் பரமேசுரன் 
புத்திரனான சண்முகன் என்றவாறு . 


குமரனு முரைப்பக் கேட்டு சனற்குமார ரிஷியும் கூறுஞ் 
சமனிலுங் கொடிது வூழீத் தழலினங் கொடிது நாக 
னுமிழலுங் கொடிய சாப நீங்கிய துயர்ச்சி யெவ்வா 

றமலனா ருமையா ளீன்ற வாறுமா முகனே யென்றான் . 68 
( இ - ள் ) : ஓய் , சௌனகரே ! இந்தப் பிரகாரம் சுப்பிரமணிய 
சுவாமியானவர் சொல்ல சனற்குமார ரிஷியானவர் கேட்டு மகா 
சந்தோஷத்தை அடைந்து சுப்பிரமணியசாமியைப் பார்த்துச் 
சொல்லுகிறார் . பிரமரிஷி சாபமானது எமனினும் கொடிது . 
இப்படிக் கொடிதாயிருக்கும் சாபம் எப்படி நிவர்த்தியானது 
அந்தக் கதையை விஸ்தாரமாகச் சொல்லும் . பரமேஸ்வரனுடைய 
பாகத்தில்மேவிய பார்வதிபுத்திரனே ! ஆறுமுகக் கடவுளேயென்று 
தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


வேறு 


இம்மலைச் சரிதை தன்னையு மன்பா 

யியல்புடன் படிப்போர் கேட்போர் 
கொம்மைவெம் முலையாள் மங்கள வல்லி 

கொழுநன் வச்சரீசுபர னருளா 
லம்மையி லழுந்தார் தின்மையும் புரியார் 

நன்மையு மதிகமாய் விளங்கி 
செம்மையாய்ச் சகல பாத்திய மடைந்து 
திருமலைக் கைலையில் சிறப்பார் . 

69 
{ 8 - ள் ) : சனற்குமாரரே கேளும் ; இந்தத் திருமலை சரித்திரத்தை 
யாரொருவர் அன்பாய்ப் படிக்கிறாரோ கேட்கிறாரோ அவர்கள் 
மங்களவல்லி வச்சரீசுபரன் கிருபாகடாக்ஷத்தினாலே மறு 
செனனமில்லை . அவர்களுக்கு நல்லறிவு உண்டாகித் 
தின்மையகற்றி நன்மையே 

அதிகமாகிச் 
பாக்கியத்தையுமடைந்து 

அப்பால் கைலாசத்திலே 
வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 


சகல 


வல்லம் தலபுராணம் 


129 


மருவளர் பொழில்சூ ழிமையமா வரையின் 

மருகனா ரிடத்தினி லுறையும் 
முருகலர் குழலா ளுமையவ ளளித்த 

முருகனார் இவ்வித மியம்பும் 
பொருளினை யுணர்ந்து சனற்குமார ரிஷியும் 

புகழ்ந்தது மலர்ந்தகா ரணத்தை 
யருளது பெருகுஞ் சூதனு முரைப்ப 

வன்புடன் சௌனகர் மகிழ்ந்தார் . 


70 


வாசனை 


( இ - ள் ) : ஓய் ! சௌனக மகா ரிஷியே கேளும் ! 
பொருந்திய புஷ்பச் சோலை சூழ்ந்த இமைய பர்வதராசன் 
மருமகனாகிய பரமேஸ்வரனிடத்தினுலுறையும் தேன்கொழிக்கும் 
புஷ்பங்கள் அணிந்த கூந்தலுடைய பார்வதி புத்திரனாகிய 
சண்முகக் கடவுளிந்த விருத்தாந்தமெல்லாம் சொல்ல அந்தப் 
பொருளினையுணர்ந்து சனற்குமாரரும் மகா சந்தோஷத்தை 
யடைந்து தோத்திரம் பண்ணி யகமலர்ந்த கதையைச் சிவகிருபை 
பெருகும் சூதரிஷியானவர் நைமிசாரணிய வனத்திலே இருந்து 
சொல்ல அதைச் சௌனக மகாரிஷி கேட்டு மகாசந்தோஷத்தை 
அடைந்தார் என்றவாறு . 


71 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடும் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வரும் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பார் . 
( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய பதினெண்புராணமாகிய 
காந்தப் புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 
இந்திரகீலப் பருவதத்தினுடைய மகிமை நாமறிந்த மாத்திரம் 
சொன்னோம் . அரிய தவமுடையவரேயென்று சூதரிஷி சொல்லக் 
கேட்டிருந்த சிறப்புடைய சௌனகமக ரிஷி மகாசந்தோஷத்தை 
அடைந்து மெய்ப்பெருந்தவத்துடைய சூத மகாரிஷியே 
இப்போது நீர் சொன்ன மகிமையெல்லாம் கேட்டு மகா 
சந்தோஷமானேன் . மேல்நடந்த கதையைச் சொல்லுமையா 
னென்று கேட்க , சூத மகாரிஷியும் சொல்லத் தொடங்கினார் . 


130 


குறிப்புகள் 
2. திருமலைச் சருக்கம் 


இந்திரகீலப் பருவதத்தின் சிறப்பை விரிவாகக் கூறும் 
இச்சருக்கம் , 71 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
கூத்தபிரானுக்குக் கிடைத்த பிரதியில் பல பாடல்கள் இல்லை. 
அவர் புதிதாக 16 விருத்தங்களைச் சேர்த்தும் 51 பாடல்கள் 
மட்டுமே அவர் கையெழுத்துப் பிரதியில் உள்ளன . மாறுபட்ட 
சொல்லாட்சிகளும் உள்ளன. 


3 
. 


5 . 


1 . கமலவாவிடம் - தாமரைத் தடாகம் ; கதலி - வாழை . கதலி 

வாழை என்ற சொல்லாட்சியும் உண்டு . நிமிரவாவி என்பது 
நிமிரமாவினில் என்றிருக்க வேண்டும் . அஞ்சுகம் - கிளி ; 

ஞமலி - மயில். ஞமலி என்பதற்கு நாய் என்ற பொருளுமுண்டு. 
2 . பகை விலங்குகள் ஒற்றுமையாக இருக்கும் என்பது கற்பனை 

நயமாகும் . நாகம் - யானை , கண்டீர்வம் - சிங்கம் ; சிகரி - எலி . 
சரோருகம் - தாமரை ; அறுகால் - தேனி; மாவும் யானையும் 
என்பதற்குக் கொக்கும் மச்சமும் என்று உரையில் உள்ளது . 

எனவே குருகும் மீனும் என்றிருக்கலாம் . 
4 . எழிற்சி - வனம் ; செப்புதற்கு - கூறுதற்கு . 

தவசிகள் எவ்வாறு தவம் செய்கிறார்கள் ? அவர்கள் தோற்றம் 
எப்படி யிருக்கும் ? என்பதை 4 பாடல்களில் கூறுகிறார் . 
தகிச்சி - எரித்து ; பிறக்கினை - பிரக்ஞை. சிலம்பொலி - 

நடராசப்பெருமான் சிலம்பொலி என்க. 
6 . 

வாய்வருந்தியும் - வாயு அருந்தியும் ; தேய் வருந்தியும்- தேயு 
அருந்தியும் என்க . காற்று , நெருப்பு . சாய் - சாயு- ( சூரியன் ), 
இருடிகள் - முனிவர்கள் . மடாதிபதிகளும் புலியாசனத்தில் 

இருப்பர் . 
8 . சூதன் - அரசனுக்கும் பிராமணப்பெண்ணுக்கும் பிறந்தவன் . 

வெண்பொடி- திருநீறு ; வேணியலங்காரர் என்று 

திரிகூடராசப்பர் கூறுவார் . 
9 . இப்பாடல் குளகம் . 10 ஆம் பாடலில் முடிகிறது . 
10. முப்புராதி- திரிபுராதிகள் . முதல்வன் - சிவபெருமான் . 


7 
. 


வல்லம் தலபுராணம் 

131 
11 . வேணி புரவலன்- வேணி புதல்வன் ( முருகன் என்க ) . 
12. கதிர் - சூரியன் . எகினம் - அன்னம். 
13. மரகதம் முதலிய நவமணிகளால் ஆனதாகக் கைலையைக் 

குறிப்பிடுகிறார் . 
14. அரியணை - சிம்மாசனம் , சிவபெருமானுக்கு மயிலாடு 

துறையில் வள்ளலார் பெயரில் கோயில் உண்டு . இப்பெயரில் 

சீர்காழியில் ஆதீனம் இருந்துள்ளது . 
15. ஆறுமுகங்கள் எவை ? எவை ? என்பதை அருணகிரி நாதரின் 

ஏறுமயிலேறி என்ற பாடல் மூலம் அறிக . சகம் - உலகம் 

நகம் - மலை . 
16. முருகன் மாங்கனிக்காக உலகம் வலம் வந்த கதை , பிரணவ 

மந்திரம் தெரியாத நான்முகனைச் சிறையிட்ட கதை 

இரண்டும் இதில் இடம்பெறுகின்றன. 
17 , கறைமிடற்றண்ணல் -நஞ்சுண்டேஸ்வரன். 
18. நடலை - வஞ்சனை. நிதம்பம் - யோனி . 
19. அண்டர் நடு - தேவருலகம் . 
20. இப்பாடல் குளகம் . சென்னியாறுடையவன் - ஆறுமுகன் . 
21. நாவலம் பெருந்தீவு- ஜம்புத்தீவு . இப்பாடலிலும் 22 ஆம் 

பாடலிலும் பல நதிகள் கூறப்பட்டுள்ளன . இந்தியா ஒரே நாடு 

என்பதைச் சொல்லாமல் சொல்கிறார் ஆசிரியர் 
22. மணிமுத்தா நதி என்ற பெயரில் பல நதிகள் தமிழகத்தில் 

உள்ளன . 
23. பொன்னிந்தியின் இருமருங்கும் பல சிவாலயங்களை ஆதித்த 

சோழன் எழுப்பியதாக அன்பில் செப்பேடுகள் கூறும் 

பன்னாகன் - ஆதிசேடன் . 
24. புகழ்பெற்ற 

சிவாலயங்கள் கூறப்படுகின்றன . 
புகழ்காசி - வாரணாசி . 
25. பாடலில் வரும் சில ஊர்கள் உரையில் இல்லை . 
26. வேதவனம் என்பது உரையில் மறைக்காடு என வந்துள்ளது 

மூதூர் - பழமையான ஊர் . 
27. பாடல் பெற்ற 

இடம்பெறுகின்றன . 
திருவிடைமருதூர் என்பது விடமருதூர் என்று பாடலில் 
வருகிறது . 


தலங்கள் 


132 


28. பாடல் பெற்ற தலங்கள் இடம் பெறுகின்றன. 
29. பாடல் பெற்ற தலங்கள் இடம் பெறுகின்றன . 
30. கோச்செங்கணானுடன் தொடர்புடைய திருவானைக்காவல் 

கூறப்படுகிறது . 
31. காதம் , யோசனை என்பன மைல் அளவு போன்றவை . 
32. விருட்சங்கள் - மரங்கள் . 
33. தண்டலை மயில்க ளாடத் , தாமரை விளக்கந் தாங்கக் 

கொண்டல்கள் முழவி னோங்கக் , குவளைகண் விழித்து 
நோக்கத் , தெண்டிரை யெழினி காட்டத் , தேம்பிழி 
மகரயாழின், வண்டுகள் இனிது பாட , மருதம்வீற் றிருக்கு 
மாதோ . 

என்ற கம்பர் பாடல் போல இப்பாடல் உள்ளது . 
34. சூரனமேதி - செந்நாய் ; சே - ரிஷபம் ; மா - பசு 
35. காடவர் வாழ்க்கை படம்பிடித்துக் காட்டப்படுகிறது . 
36. வேடர்குலப் பெண்களின் எழில் வருணிக்கப்படுகிறது . 
37. பலமுத்துகள் கூறப்படுகின்றன . 
38. அரிகள் - குரங்குகள் ; மங்குல் - மேகம் ; நாகம் - புன்னை, 
39. பல்வகையான தேறல்களைக் கூறுகிறார் . தேறல் - மது . 
40. உழவரோதை மதகோதை உடை நீரோதை என்று சிலம்பில் 

வரும் கானல் வரி போல் இப்பாடல் உள்ளது . 
41. தாமரைமொட்டு கவிழ்ந்திருப்பதற்குக் கற்பனை நயம் 

தோன்றக் கூறுகிறார் . 
காணின் குவளை கவிழ்ந்து நிலனோக்கும் 
மானிழை கண்ணொவ்வே மென்று . 

என்று குறளும் கூறும் . 
42. சிலப்பதிகாரத்தில் நாடுகாண்காதையில் இடம்பெறும் 

வருணனை போல் இப்பாடல் உள்ளது . 
43. மள்ளத்தியரின் எழில் நலம் கூறப்படுகிறது . 
44. நெற்கட்டு கொண்டுவரும் அழகும் , போரடிக்கும் சிறப்பும் 

கூறப்படுகின்றன . நாற்றியருடனே என்பது நாரியருடனே 


என்க . 


வல்லம் தலபுராணம் 


133 


45. முத்துக்களின் வகைகள் கூறப்படுகின்றன. 
46. பத்திரம் என்பதற்கு நன்மை என்று உரை உள்ளது . பாதுகாப்பு 

என்றும் கூறலாம் . சித்திரம் - சித்திர மேழியின் சுருக்கம் என்க . 
ஏர் என்று பொருள் . சித்திரமேழிபெரிய நாட்டார் என்பது 

கல்வெட்டுத்தொடர் . 
47. வல்லம் நகருக்குரிய 

பெயர்கள் கூறப்படுகின்றன. 
மைக்கருமிடற்றான் - நீலகண்டன் . இக்கு - கரும்பு . கதலி வாழை 
48. ஆரணம் - வேதம் ; நாரணன் - விஷ்ணு ; பொருவு - ஒப்பு . சில 

தீர்த்தங்கள் கூறப்படுகின்றன. 
49. உரம் - வலிமை ; கரம் - வண்டு . சண்டிகை - ஏகவீரி . நாமங்களை 

என்பதற்குப்பதில் நாமத்தை என்றுள்ளது . 
50. நெடுங்கிரி - பெரியமலை. மறலி - காலன் . செய்குவர் என்பது 

செய்குவன் என்றுள்ளது . 
57. அபீஷ்டம் - காரியம் ஜெயமாகும் . 
52. மறையவர் - பிராமணர் . தூசு - செல்வம் . குப்பை என்பதும் 

செல்வமேயாம் . 
53. ஆதவன் - சூரியன் ; அங்கி - அக்கினி ; மதி - சந்திரன் . இம்மூன்றும். 

கொண்டவன் முக்கண்ணனாகிய சிவன் . 
54. கடவுளர் - தேவர்கள் , 
55. அரவன் - ஆதிசேடன் . ஆயிரம் நாவையுடையவன் ஆதிசேடன் 

என்பர் . 
56. ஸ்ரீ கண்ட 

சோழன் - இடைக்காலச் சோழமரபில் 
அரசாண்டவன் என்க . பொன்னகம் - பொன்மலை. 
57. செல்லு என்பது செல்வன் என்றிருக்க வேண்டும் . 
58. வல்லத்தில் உள்ள சில கோயில்கள் சுட்டப்படுகின்றன. 

மலையே தவம் செய்ததாகக் கூறுகிறார் . 
59. பரிமளம் - வாசனை . நித்தியம் - தினமும் . கைலாசத்தில் 

மனைவியுடன் இருப்பர் என்கிறார் . 
60. வழிபாடு இடம்பெறுகிறது . அகதியே உரையில் அகுதி 

என்றுள்ளது . 
61. மரு - மணம் ; தரு - மரம் ; பவம் - பிறப்பு . பாவமுமாம் . 
62. இந்திரகீலத்துக்கு ஒப்பு இந்திரகீலமே என்கிறார் . 


134 


63. ஆல் - ஆலிலை என்க , வாணி - கலைமகள் . 


64. உணவு வழங்குவதாகிய மகேஸ்வரபூஜை கூறப்படுகிறது . 
65. இப்பாடல் குளகம் . 
66. கன்னி - மங்களநாயகி . ஏகவீரி - ஏகௌரி. 
67 , கற்பக வரசு - இந்திரபதவி , கற்பகக்கோமான் - இந்திரன் . 
68. சமனிலும் - எமனிலும் ; 

தழல் - தீ ; அமலனார் - சிவன் . 
குற்றமற்றவர் என்று பொருள் . 
69. கொம்மை - இளமை ; தின்மை - தீமை . மகேந்திரவர்மனுடைய 

வல்லம் குடைவரைக்கல்வெட்டில் கொம்மை என்ற சொல் 


உள்ளது . 


70. மரு - வாசனை - முருகலர்- தேன் கொழிக்கும் . 
71. காந்த புராணம் . வடமொழியில் உள்ள ஸ்காந்த புராணம். 
கூத்தபிரான் பாடிய பாடல்கள் பின்வருமாறு : 

சனற்கு மாரற்கு முன்னாட் சாற்றின வடைவே வேண்டு 
மெனக்கவ னுணர்த்தி னனால்யானவன் போகு மட்டும் 
புனற்கு லாவிய கோடீர்ப் புண்ணியப் புனித மூர்த்தி 
தனக்கரு ளிருந்த வண்ண மென்றனன் சாற்றலுற்றான் . 


1 


அன்ன பொற்றையி னொருபுடை யடியவர் வாழ 
சென்னி யாறுடைத் தெய்வத்தமி ழருந்திடுங் கோயி 
லன்னை நோக்குபு யிறைஞ்சினன் றவசினக் குமார 
னென்னை யாளுடையா னெதிரி லிவையிவை யியம்பும் . 


2 


3 


ஆயிரத்தி னோடெட் டண்டத்தை யயன்மால் 
தூயவானவர் மானவர் வெறுத்திட வாழ்ந்து 
மாயை புத்திரன் தாங்கிட மலர்ப்பதம் வழங்குஞ் 
சீயமேயுனைப் போற்றிடு வாய்ப்புநற் சிறிதோ, 
தடம் பொழிலார் திருப்புவனம் குற்றால மாப்பனூர் 

சத்தி முற்றம் 
மடனகற்றும் வலஞ்சுழி யோகம் பட்டீச்சுரம் பனந்தாள் 

மற்றுமன்னோ 
விடம் பொலிந்த மணிமிடற்றான் மேவுதல மத்தனையும் 

விளம்பப் போமோ 
கெடவரிய தவஞான சனற்குமார முனிவனே 

கேள்செப்பு கின்றேன் . 


வல்லம் தலபுராணம் 


135 


-- 


5 


பூகமே றாவித் தெங்கு புக்குவஞ் சூத மேலா 
யாகுநற் கனிய ருந்தி யாட்டயர் கவியின் மாலை 
யேகுநற் கனியின் றேனு யிதழ்விழிக் கமலத் தேனு 
தோகைகள் நடனஞ்செய் சோலைசூழ் தடாகத்திற் பாயும் . 
சந்திரன் தவழ்த லாலும் தண்ணறல் அருவி யாலும் 
மந்துரு கடுக்கை தும்பை கூவிள மணித லாலு 
மைந்தென முகத்தி னாலும் மான்பணி யணிதலாலு 
மிந்திர கீலப் பொற்றை யீசனைப் பொருவு மாலோ 


6 


ஆலிலைக் கிடத்த லாலு மமரரு சங்கொலியி னாலும் 
மேலமர் பரிதி யாலு மென்மலர்ப் பொன்னினாலும் 
கோலமா னழகி னாலும் குறைவிலா வளத்தி னாலும் 
மாலவ னொக்கு மந்த விந்திரகீல மாதோ . 

7 
அன்னமே லுறுதலாலும் ஆரண முழக்கி னாலு 
மன்று நான் முகத்தி னாலு மன்னுயிர் படைத்த லாலு 
முன்னரும் பெருமை யாலு முகிழ்முலை பனுவ லாட்டி 
தன்னருங் கேள்வ னொக்கு தனியுய ரிந்திரக் கீலம் . 

8 
வல்லமா நகரிற் கங்கையிற் சிறந்த மான்புறு வச்சிரதீர்த்தம் 
புல்லின ராடி மூவகை யுயிரும் பெற்றவர் நற்றவர் போற்றும் 
தல்லியாம் யாணர் மங்களவல்லி சமேதராம் வச்சிரேக பரரை 
வல்லவர் தொழுவார் மறுபடி மறுவார் மங்கையர் 

கொங்கையா ரமுதே . 


9 


கருணையூற் றெடுக்குஞ் சௌந்தர வல்லி சமேதரரைக் 

கைகுவித் திடுவார் 
வருதிரை யானைய பிறவிநோய் தவிர்ப்ப வளமுடை 

வல்லமா நகரி 
றிருவுடைச் செம்பொற் சினகர மமரு சேயுகைத் 

தேறுசோ ழீசர் 
மருமல ரடியை வணங்குவார் தம்மை வணங்குவார் 

வானவர் மாதே . 


10 


தொல்லைமா மறைசொல் பிரணவப் பொருளாய்த் 

தோன்றுபு தொழுவர் தமக்கு 
நல்லவாழ் வனித்து ஞானமுமுண் டாக்கி 

நலந்தரு வீட்டினை நல்கு 
மல்லுதேர்க் கூந்தற் செனந்தர வல்லி 

யன்பருக் கருரூவா எமர்ந்த 
வல்லமா நகரில் வல்லபை மகழ்தன் 

வாழ்ந்திடு நிகேதனம் பவைால் 


136 


- 


சூர்முதல் சட்டி துன்புறு புலவோர் 

சொல்வளம் பெறுபாக்குந் தோன்றும் 
கூர்முகத் தனிவேற் குமரவே ளெந்தை 

குஞ்சரம் போற்றிய குமரி 
வார்முகத் தனத்து வேடுவர் வளர்த்த 

மானொடு மகிழ்ந்து வாழும் 
கார்முகந் தடவு மெயிலுடைக் கோயில் 

வல்லத்துப் பற்பலக் கமழும் 


12 


எழுத்துசொற் பொருள் யாப்பு அணியென யியற்ற 

யியலைந்தி னியைபுட னெழுந்த 
வழுத்த புத்தமிழை வளம்பெற வளர்த்த 

வளவர்கள் வழிவழி யாண்ட 
செழித்தநன் னாடு தேவர்தம் முலகுஞ் 

செங்கதி ரெதிர்மதி யாமால் 
சுழித்தெறி யலைகள் மணிமுத்தா நதியாற் 

சூழ்ந்திடு வல்லமா நகரே 


13 


என்றுமக முனியன்று வுணர்வுற நன்று புலவர்க ளடையவே 
குன்றுபக வெறிவென்றி யியலுடை யென்றனிவு ளியம்பவும் 
மன்றல் கமழ் தொடையிந்திர னகலிகை யிந்திர கிரிமூலை மம்மரால் 
துன்றுதவ முடைநின்ற கௌதமன் வென்ற திறமும் விளம்பிடீர் 14 


தேவையென வோதுவனோது முறைபட யாவுமுணரருள் சூதனார் 
கோவைபடவுரை காவியமிதனை மேவு வினைவொடு வேதுவா 
ரேவவுலகிடை வாழ்வர் புவியிடை தேவையடைகுவ சரதமே 
பூவைநிகரிய ரூப சௌந்தரி பேசுகணவனா ரருள்கொடே 


15 . 


இந்நூலைச் செந்தமிழின் விருத்தப் பாவா 

லியம்பினான் புலவர் சிகாமணியாம் வல்லம் 
தொன்னூல்தேர் முருகவே ளென்னும் தோன்றல் 

சொற்றநூ லிற்றைநாட் சொரூபம் கெட்டு 
பின்னமுற வவைதிருத்திப் புதிதாய்ச் செய்யுள் 

சிலசெய்து இச்சருக்கம் பூர்த்தி செய்தான் 
அன்னவ னாரெனிற் கூடலூரில் வாழும் 

ஆசுகவி நடராச வறிவன் றானே . 


16 


வல்லம் தலபுராணம் 


137 


அடிக்குறிப்பு 


5. பூகம் - கமுகு , தெங்கு - தென்னை ; அஞ்சூதம் - அஞ்சுகளம் ; 
கவி - குரங்கு ; தோகை - மயில் 6. கடுக்கை - கொன்றை ; 
பணி - பாம்பு 7. மாலவன் -திருமால் ; 8. பனுவலாட்டி 
கலைமகள் ; 9. தல்லி - தாய் , 10. வானவர் தேவர். 11. அல் -கரிய ; 
நிகேதனம் - கோயில் 12. சூர்முதல் - சூரபத்மன் , சவட்டி - 
கொன்று ; 

புலவோர் - தேவர் . 14 . இயவுள் - கடவுள் , 
மம்மர்- காமம் ; 15. சரதம் -உறுதி ; 16. கூத்தபிரானுக்குக் கிடைத்த 
பிரதி சிதல மடைந்தது என்பதும் இவரே சில பாடல்களைப் 
பாடி , சேர்த்துள்ளார் என்பதும் இவர் ஊர் கடலூர் 
என்பதும் தெரிகிறது . 


3. கௌதமர் சருக்கம் 


1 


போதலர் குழலா ளுமையவ ளளித்த 

புனிதனே சண்முகக் கடவுள் 
தீதெலா மகற்றுந் திருமலைப் பெருமை 

சிறப்பெலாந் தெரிந்தக மகிழ்ந்தேன் 
மாதவம் பெருகுங் கௌதம னகலிகை 

வாழ்ந்தினி திருந்தகா ரணத்தை 
வோதுவீ ரெனக்கிங் கெனச்சனற் குமார 

னுகந்தடி பணிந்தெழுந் துரைத்தான் . 
( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலேயிருந்து சூதரிஷி , சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . புஷ்பம் சூழ்ந்த கூந்தலுடைய 
பார்வதி புத்திரனாகியும் ஞானமூர்த்தியாகிய ஆறுமுகக் கடவுளே ! 
தீமைகளெல்லாம் அகற்றப்பட்ட திருமலைப் பெருமையெல்லாம் 
அருளிச் செய்தீர் . கேட்டு மகா சந்தோஷத்தை அடைந்தேன் . 
மகாதவம் பொருந்திய கௌதமர் , அகலிகை இருவரும் 
இந்திரகீலப் பருவதத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த கதையைச் 
சொல்ல வேணுமையா சுவாமியென்று நமஸ்காரம் பண்ணி , 
தோத்திரம் பண்ணினார் சனற்குமார ரிஷி என்றவாறு . 


வேறு 


பகர வேண்டு மென்றலும் பனிமதிச் சடையோன் 
மகவ தாகிய கந்தனும் வகைவகை வகுப்பான் 
யுகம தொன்று சென்றிரண் டெனுந்திரேதா யுகத்தி 
லகம கற்றிய முனிவனு மகலிகை யுடனும் . 

2 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் நமஸ்காரம் செய்து தோத்திரம் 
பண்ணிக் கௌதமர் சரித்திரம் சொல்ல வேணுமென்று கேட்ட 
சனற்குமாரரைப் பார்த்துச் சர்ப்பத்தையும் சந்திரனையும் 
சடையிலே தரித்த பரமசிவன் புத்திரனாகிய சண்முகக் கடவுள் 
சொல்லுகிறார் , ஓய் , சனற்குமாரரே ! சொல்லுகிறோம் கேளும் . 
முதல் யுகமாகிய கிரேதாயுகம் போய் இரண்டாவது யுகமாகிய 


வல்லம் தலபுராணம் 


139 


கௌதம் 


ரிஷியும் 


திரேதாயுகத்திலே ஆணவமகற்றிக் 
அகலிகையுடனே என்றவாறு . 


3 


கிரிகள் மாநதி யனேகமாந் தலங்களங் கிருந்து 
முரிய நற்றவ மியற்றியு முறுதிகண் டெழுத்து 
வரிய தெக்கண மடைந்தன ரகலிகை யுடனும் 

பிரிவு றாமலே காவிரித் தென்கரைப் பெயர்ந்தார் . 
( இ - ள் ) : கௌதமரும் அகலிகையும் அனேகப் பருவதங்கள் அநேக 
நதிகள் , அனேகத் தலங்கள் , யாவினுமிருந்து அங்கங்கே தவங்கள் 
செய்து அந்தந்த க்ஷேத்திர மகிமை அறிந்து அப்பால் தக்ஷிண 
திக்கை நோக்கி நடந்து காவிரிக்குத் தென்பாரிசமாக வந்தார்கள் 
( எ - று ) . 


4 


நடந்த காலையி லிந்திர கீலமா நாகம் 
படர்ந்து தோன்றிடக் கண்டனன் பண்புடன் முனியும் 
தொடர்ந்து சென்றவன் யோசனை தூரமும் கடந்து 

மடந்தை தன்னுடன் நடந்தனர் வளம்பெறுங் கிரியில் . 
( இ - ள் ) : அப்பால் காவிரிக்குத் தென்திசையிலே நடக்கிறபோது 
இந்திரகீலப் பருவதம் படர்ந்து பிரகாசமாய்த் தோன்ற 
கௌதமரும் பார்த்து இன்பமாக யோசனை 

தூரமும் 
கடந்து போய் அகலிகையுடனே அனேக வளம் பொருந்திய 
பருவதத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் என்றவாறு . 


தேவ தாருவின் தண்டலைச் சத்திரச் சிறப்பும் 
பூவி லுள்ளன நறவமும் பறவையின் குலமும் 
சேவி லங்கின முறவினத் திறமையுந் தெரிந்து 

தாவு சந்தமும் பொருந்திய நகந்தனை மகிழ்ந்தார் . 5 
( இ - ள் ) : கௌதமரானவர் அந்த இந்திரகீல பருவதத்தைப் 
பார்க்கிறபோது தேவதாரு விருக்ஷங்கள் சூழ்ந்து சோலைகள் 
சாலைகளில் சிறப்பும் பூவுலகிலுள்ள புஷ்பசாதி விருக்ஷங்கள் 
இருக்கிறதையும் பார்த்து , பட்சி சாதிகள் , மிருகசாதிகள் 
ஒன்றோடொன்று விரோதமில்லாமலிருக்கிறதையும் பார்த்துப் 
பிரகாசமாகிய பஞ்சவர்ணம் பொருந்திய இந்திரகீல பருவதத்தைக் 
கண்டு மகா சந்தோஷத்தையடைந்தார் என்றவாறு . 


140 


வேறு 


6 


இவ்வளம் பெருகிரி தனிலொருவிட மதனிற் 
கைவளத்துட னம்மையும் விசாலமுங் கருதி 
மைமிடற் றவர்வங்க மால்வரை யெனவொளிர் 

செவ்விதாகிய பன்னக சாலைசெய் திருந்தார் . 
( இ - ள் ) : இவ்வளவு சிங்காரமான பருவதத்திலே நாம் வாசம் 
செய்யலாமென்று எண்ணி ஒரு புறத்திலே கைவளத்துடன் 
அழகாய் விசாலமாகிய கைலாசப் பருவதம் போலே மகாப் 
பிரகாசமாய்ச் செவ்வையாகிய பன்னகசாலை செய்து அதிலே 
இருந்தார் என்றவாறு 


வேறு 


இலங்கு பன்னக சாலையி னீசனார் திசையி 
லலங்க லோங்குக தவமென வாவியொன் றமைத்து 
தலங்கள் யாவினு முள்ள தீர்த்தங்க டாபித்து 
துலங்க வைத்தனர் கௌதம தீர்த்தமாஞ் சொல்லும் . 

7 
( இ - ள் ) : பிரகாசமாகிய பன்னகசாலைக்கு ஈசானிய பாகத்திலே 
புஷ்பசோலை சூழ்ந்த மகா புதுமையாகிய ஒரு தீர்த்த 
முண்டுபண்ணி அனேக க்ஷேத்திரங்களிலே இருக்கிற தீர்த்தங் 
களெல்லாம் இந்தத் தீர்த்தத்திலே ஸ்தாபனம் பண்ணிப் 
பிரகாசமாக வைத்தார் . அந்தத் தீர்த்தத்துக்குக் கௌதம 
தீர்த்தமென்று சொல்லப்படும் என்றவாறு . 


வேண்டும் யாவையும் கொடுத்திட விளங்குமத் தீர்த்தந் 
தூண்டு வான்பரித் தேரவன் றோன்றுமுன் னெழுந்து 
வாண்ட நாயகன் பதம்பெரு முனிவனு மழுந்தி 
பூண்ட வுச்சியின் சந்தியா வந்தனமும் புரிந்து . 

8 
( இ - ள் ) : வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்துப் பிரகாசித் 
தருளிய கௌதம தீர்த்தத்திலே அருணனாலே தூண்டப்பட்ட 
குதிரை பூண்ட தேரின் பேரிலிருக்கும் 

தேரின் பேரிலிருக்கும் சூரியபகவானு 
திக்குமுன்னே எழுந்திருந்து , ஆண்டவனாகிய கர்த்தாவின் பதம் 
பெருங் கௌதம முனிவன் அந்தத் தீர்த்தத்திலே ஸ்நானம் 
பண்ணிச் 

சந்தியாவந்தன சிவதவஞ்செய்து மத்தியான 
காலத்திலேயும் ஸ்நானம் பண்ணிச் சந்தியான முதற்கொண்டு 
ஆறங்கமுஞ் செய்து கொண்டிருந்தா ரென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


141 


வேறு 


சீலசுத்தமு மோம வாகுதிகளும் சிறந்த 
மூலமாகிய துவாதசி மந்திர முன்னிக் 
காலந்தோரினு நியமங்க டவறிடாக் கருதி 
யேலவார் குழலா ளகலிகையுட னிருந்தான் . 

9 
( இ - ள் ) : மகா சுத்தமாக ஓமவாகுதி செய்து கொண்டு மூலமாகிய 
துவாதசி மந்திரத்தைத் தியானித்துக் கொண்டு காலாகாலங்கள் 
தவறாதபடிக்கு நித்திய கர்மாதி நியமங்கள் செய்து கொண்டு 
புஷ்பஞ் சூழ்ந்த கூந்தலுடைய அகலிகையுடனும் தவம் செய்து 
கொண்டிருந்தான் என்றவாறு . 


இருக்கு நாளினில் நோக்கிட யெவர்க்குமே வரிதாய் 
வெருக்கொள் மேனியு மடியவர்க் கின்பமா மெய்யு 
மருக்கு லாவிய வானர் பூசித்தபூ வடியும் 

பெருக்க மாகிய பவவிலக்கி னற்பே ரொளியும் . 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கௌதமர் தவம் பண்ணிக் 
கொண்டிருக்கிற காலத்தில் பார்க்கிறவர்களுக்கு அரிதாகிய 
பயங்கரமான மேனியும் அடியவற்கு இன்பமாகிய சொரூபமும் 
வாசனை புஷ்பத்துடன் தேவர்கள் பூசை செய்யத் தாமரைப் 
பாதமும் சகல பாபங்களையும் அகற்றும் சோதி சொரூபமும் 
என்றவாறு . 


கருது காரணம் யாவையு மளித்திடுங் கடலு 
மிரணி யன்பய னெண்ணிய படியரு ளியல்பும் 
தெருளி லாதவர் தெளிந்திட வளித்திடுந் திறமு 
முரிய நற்சிவ யோகமா யிருந்திடு முருவும் . 

11 
( இ -ள் ) : யாவரும் கருதிய பொருள்களெல்லாம் கொடுக்கும் 
கிருபாசமுத்திரம் போலும் இரண்யனுடைய குமாரன் பிரகலாதன் 
எண்ணியபடி யருளிய சொரூபமும் அறிவில்லாதவர்களுக்குக் 
கண்டவுடனே அறிவு கொடுக்கிறதாகவும் உரிமையாக யோகஞ் 
செய்யும் சொரூபமுமென்றவாறு . 


இக்கு ணத்தவ ராகிய நரசிம்ம ரென்று 
மெய்க்கொள மூர்த்தியை யாலய மீதுதா பித்துத் 
தக்க பூசனை யாகம சாஸ்திர விதத்தாற் 
திக்கெலாந் துதிக்க முனிவனும் புரிந்தனன் சிறப்பால் . 


12 


142 


( இ - ள் ) : இப்படிச் சொல்லிய குணங்கள் யாவும் பொருந்திய 
மெய்யாக இருக்கும் நரசிங்க மூர்த்தியை உண்டு பண்ணி , ஒரு 
ஆலயம் கட்டி அந்த ஆலயத்திற்குள்ளே தாபனம் பண்ணி ஆகம 
சாஸ்திரத்தால் அஷ்டதிக்குக் கீர்த்தி படைத்த கௌதம ரிஷி பூசை 
பண்ணினார் என்றவாறு . 


தூய மஞ்சன r ரமும் முக்கனிச் சுளையும் 
நேயஞ் செவ்விள நீரபி ஷேகமு நிரப்பிச் 
சேய முல்லையுஞ் செண்பக சுகந்தமுஞ் சிறந்து 
பாய சம்பல வர்க்கமு நிவேதனம் பரப்பி . 

13 
( இ - ள் ) : கௌதமரிஷி அந்த நரசிங்கப் பெருமாளுக்கு எப்படிப் 
பூசை பண்ணினாரென்றால் நல்ல திருமஞ்சனமும் , பசுவின் பால் , 
பலாப்பழம் , மாம்பழம் , வாழைப்பழம் , செவ்விளநீர் இவற்றாலே 
அபிஷேகம் செய்து செண்பகம் முதலாகிய புஷ்பங்களாலே 
அருச்சனை பண்ணி , பாயாச முதலாகிய வர்க்க வகையுடனே 
நிவேதனம் செய்தார் என்றவாறு . 


வீசு சந்தன தூப வெண்சத்திர மிளிர 
தேசு கற்பூரத் தீபமுஞ் சாமரஞ் செறிய 
பூசை யாற்றினன் சோடு சாரமும் புரிந்து 
மாசி லாமுனி தோத்திர மேத்தினன் வாக்கால் . 

14 
( இ - ள் ) : வாசனை வீசுகின்ற சந்தனக்கட்டை தூபஞ் , 
சாம்பிராணித் தூபம் , கற்பூரத் தீபம் செய்ய , வெள்ளைக் கொடி 
பிடிக்க உபையவெண் சாமரை போட , இந்தப் பிரகாரஞ் சோடச 
உபசாரத்துடனே பூசை செய்து களங்கமில்லாத கௌதம ரிஷி 
வாக்கினாலே ஸ்தோத்திரம் பண்ணினாரென்றவாறு . 


வேறு 


தேவர்க டேவே போற்றி ! செஞ்சடை யீசா போற்றி ! 
பூவில்மா சொரூபா போற்றி ! புகழ்மறைப் பொருளே 

போற்றி ! 
மாவிரு மாவந் தேத்தும் மலர்க்கழ லுடையாய் போற்றி ! 

சேவிழி மூன்றாய் போற்றி ! திகழ்பரப் பிரம்மா போற்றி!. 15 
( இ - ள் ) : தேவர்களுக்கெல்லாம் தேவனே போற்றி ! 
செஞ்சடையுடைய ஈஸ்பரனே போற்றி ! அழகிய மாதொருபரா 
யிருக்கிறவரே போற்றி ! மறைக்கொழுந்தானவரே போற்றி ! 
பிரம்மா தோத்திரம் செய்யும் பாதமுடையவரே போற்றி ! 
பரப்பிரம்ம சொரூபரே போற்றி என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


143 


சக்கர முடைத்தாய் போற்றி ! கனகனைக் கிழித்தாய் போற்றி ! 
யுக்கிர சொரூபா போற்றி ! யுலோகமாய் நிறைந்தாய் போற்றி ! 
மிக்கவே பிரகலாதன் விரும்பிய தளித்தாய் போற்றி ! 
தக்கவர் துதிக்க யிஷ்டம் தருகின்றாய் சரணம் போற்றி ! 16 


( இ - ள் ) : சக்கரமுடையவரே போற்றி ! இரண்யனைப் பிளந்தவரே 
போற்றி ! உக்கிர சொரூபரே போற்றி ! ஜெக சொரூபரே போற்றி ! 
பிரகலாதன் விரும்பிய பொருள் அளித்தவரே போற்றி ! 
மகாத்துமாக்கள் துதிக்க வேண்டிய வரத்தைக் கொடுப்பவரே 
உமக்கு நமஸ்காரம் ! நமஸ்காரம் என்று பணிந்தார் என்றவாறு . 


17 


வணங்குவர் பவத்தை நீக்கும் மகாதேவ சொரூபா போற்றி ! 
மணங்கம ழிரவி கோடி வந்திடும் சொரூபா போற்றி ! 
குணமதி யிரவி யங்கி கொண்ட நற் கண்ணா போற்றி ! 

யிணங்கிய நானா வர்ண யிறைவனே சரணம் போற்றி !. 
( இ - ள் ) : வணங்கின பேர்களுடைய பாவத்தை நீக்கும் மகாதேவ 
சொரூபரே போற்றி ! கோடி சூரியப் பிரகாசமுடையவரே போற்றி ! 
சோம சூரிய அக்கினி நேத்திரமானவனே போற்றி ! நானாவர்ண 
சொரூபரே உமக்கு நமஸ்காரமென்று தோத்திரம் என்று 
பண்ணினார் என்றவாறு . 


18 


அரியெனும் பெயரா போற்றி ! யானந்த சொரூபா போற்றி ! 
விரியலர் வேதா போற்றி ! மிகுத்திரு வுடையாய் போற்றி ! 
வுரியமர் விஷ்ணு வென்னு முயர்பெய ருடையாய் போற்றி ! 

வெரிவுறும் வீர சிம்ம வீரனே சரணம் போற்றி ! 
(( இ - ள் ) : நரசிம்ம சொரூப முடையவரே போற்றி ! ஆனந்த 
சொரூபரே போற்றி ! தேவசொரூபரே போற்றி ! 

மகாவிஷ்ணு 
வென்னும் பேருடையவரே போற்றி ! மருவிய தொழிலு மானாய் 
மாயப் பிரபஞ்சந் தன்னில் வீரசிம்மாசன வீரரேஉமக்கு 
நமஸ்காரம் என்று தோத்திரம் பண்ணினார் . 

நரசிம்ம சொரூபா போற்றி ! நாடுமுக் கிரனே போற்றி ! 
மருவிய தொழிலு மானாய் மாயப்பிர பஞ்சந் தன்னில் 
பரிவின ரறிவுக் கெட்டும் பரம்பொரு ளானாய் போற்றி 

விரிவுசரந் தகனே போற்றி ! வெருவுறு முகத்தாய் போற்றி ! 19 
( இ - ள் ) : நரசிங்க சொரூபரே போற்றி ! உக்கிர சொரூபரே போற்றி 
சிருஷ்டிதிதி சங்கார திரோபாவ , அனுக்கிரகமானவரே போற்றி ! 
இந்த மாயப் பிரபஞ்சமாகிய உலகத்திலறிவுடனே துதிப்பவற்குப் 


144 


பிரசன்னமாகிய பரம்பொருளே போற்றி ! சாந்த மூர்த்தியே 
போற்றி ! பயங்கொள்ளும் முகத்தையுடையவரே போற்றி ! 
என்றவாறு . 


சரணமென் றடைந்த பேர்க்குச் சாந்தக மானாய் போற்றி ! 
முரனுடை யரக்கர்க் கெல்லா மூர்க்கம தானாய் போற்றி ! 
கரணங்கள் தொண்ணூற் றாறுங் கலந்தினி திருந்தாய் போற்றி ! 
நரணனே போற்றி ! நார சிங்கனே சரணம் போற்றி !. 

20 
( இ - ள் ) : உம்மைச் சரணமென்று பணிந்தவர்களுக்குச் சாந்தமாய் 
இருப்பவரே போற்றி ! வலிமையுடைய இராக்ஷதர்களுக் கெல்லாம் 
உக்கிரமாய் இருக்கிறவரே போற்றி ! தொண்ணூற்றாறு 
தத்துவமாய்க் கலந்திருக்கிறவரே போற்றி ! நாராயணனே போற்றி ! 
நரசிங்கனே உம்முடைய பாதார விந்தமே சரணமென்று 
தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


வேறு 


இப்படி முனிவ னேம மேத்திய தோற்றம் கண்டு 
மெய்ப்புடன் நார சிம்மர் விரும்பிநின் றெதிரே தோன்றிச் 
செப்புவர் முனிசி ரேஷ்டர் திருந்தவுன் மனத்தில் வேண்டு 

மெய்ப்பெரு வரத்தைக் கேண்மி னீகுவ மென்றான் மாயன் . 21 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கௌதமரிஷி , நமஸ்காரம் பண்ணித் 
தோத்திரம் பண்ணுகிறதை நரசிங்க மூர்த்தி மகா சந்தோஷத்தை 
அடைந்து எதிரே பிரசன்னமாகித் திருவாய் மலர்ந்தருளிக் 
கௌதமரைப் பார்த்துச் சொல்கின்றார் . ஓய் , முனிசிரேஷ்ட 
ராயிருக்கிற கௌதம மகா முனியே ! உம்முடைய மனதிலே 
வேண்டிய வரத்தைக் கேள் தருகிறோம் என்றவாறு . 


வேறு 


மாயவ னுரைதாம் கேட்டலு மகிழ்ச்சி யெய்தி 
நாயகன் கமலப்பாத நன்மன துற்ற தல்லாற் 
சேயகை யொன்றுமில்லைத் திருவடி யதனிற் பற்றி 
யாயதோர் பிடியுநல்கி யமருநம் மிடத்தி லென்றான் . 

22 
( -ள் ) : மகாவிஷ்ணுவானவர் சொல்ல அந்த வார்த்தையைக் 
கேட்டு மகா சந்தோஷத்தை அடைந்து கௌதமர் சொல்லுகிறார். 
சுவாமி என் மனதிலே வேண்டிய காரியமென்ன உம்முடைய பாத 
தாமரையென் மனதிலிருக்கிறதல்லால் வேறொன்று மில்லை. 
உம்முடைய பாதாம் புயத்திலே பத்தியும் வைராக்கியமும் என் 


வல்லம் தலபுராணம் 


145 


M 


மனதை விட்டகலாமல் அனுக்கிரகம் செய்யும் . தாமும் இந்தப் 
பருவதத்தை விட்டு அகலாதபடிக்கு இந்த ஆலயத்துக்குள்ளேயே 
எத்தேசக்காலமும் வாசமாய்த்தானே இருக்கவேணும் என்றார் 
என்றவாறு . 


வேறு 


அருந்தவர் துதிப்போ ருந்த னடியினைத் தஞ்ச மென்று 
வருந்துவோர் மிடியோர்க் கெல்லாம் வாழ்வுடன் கதியு நல்க 
வரந்தர வேணு மென்றார் மகிழ்ந்து மப்படிக் கொடுத்துத் 
துரந்தர நார சிங்கர் மறைந்தனர் துரிதத் தங்கு . 

23 
( இ - ள் ) : சுவாமி நரசிங்க மூர்த்தி உம்முடைய பாதார விந்தத்தை 
யாரொருவர் தியானிக்கிறாரோ உம்முடைய பாதமே கதியென்று 
வருந்துவார்களோ அவர்களுக்கும் தரித்திரம் 
அடைந்தவர்களுக்கும் அக்கியானங்களையகற்றி , 
பாக்கியத்தையும் அருளி மோட்சத்தையும் கொடுக்க வேணும் . 
இந்த வரங்களெல்லாம் கொடுமைய்யா சுவாமியென்று கேட்க , 
நல்லது நீர் 

நீர் கேட்ட வரமெல்லாம் சித்திக்கும் என்று 
சொல்லிவிட்டு நரசிம்ம மூர்த்தியும் சீக்கிரமாய் அந்தர்தியான 
மானார் என்றவாறு . 

வேறு 


அன்று முத லன்புமிகு பத்தியுட னினைந்து 
விண்டினை வழுத்தியுயர் மெய்த்தவ மியற்றித் 
தெண்டிரையி னுள்ளமயல் சேரவும் விலக்கி 
மன்றிலொளி மேலிடவும் வறுமையு மடைந்து 


24 


( இ - ள் ) : அன்று முதல் கொண்டு ஆசை பொருந்திய பத்தியுடனும் 
நரசிம்ம மூர்த்தியைத் தினந்தோறும் வணங்கித் தோத்திரம் 
பண்ணிக் கொண்டு மகாதவம் செய்துகொண்டு பூலோகத்து 
மாயைப் பிரபந்தங்களை யகற்றி மகா பிரகாசமாகியும் 
தரித்திரத்தையடைந்திருந்தார் கௌதமரென்றவாறு . 


நன்மை பெறு சிந்தையு நயந்தறிவு பொங்க 
தன்மைகுளிர்ப் புனல ழுந்திதவ றாமல் 
கன்மமெரி சந்தியா முதல்கட னியற்றி 
தொன்மைமிகு மாவருள் சுரந்துமுனி யுற்றான் . 


25 


146 


( இ - ள் ) : நன்மையாகிய மனதும் நல்ல பேரறிவு மேலிட மகா 
தன்மையாகிக் குளிர்ச்சியுடைய கௌதம தீர்த்தத்திலே ஸ்நானம் 
பண்ணி , காலாகாலங்கள் தவறாத படிக்குச் சகல கன்மங்களையும் 
எரிக்கப்பட்ட சந்தியான முதலாறு கடமையுமியற்றி மகா கிருபை 
பெற்று அறிவு துலங்கி யிருந்தார்கள் என்றவாறு . 

இன்பவொளி மாமுனி யிருக்கு மொருநாளி 
லன்புபெறு பன்னகம் சாலையத னூடு 
சம்புவரி யென்னவுயர் தானுடை பிளப்ப 
வன்புடைய சூசியிழை தானுமரு வித்தான் . 

26 
( இ - ள் ) : அன்று முதற்கொண்டு மகா ஆசை பொருந்திய பத்தினி 
யுடனும் நரசிம்ம மூர்த்தியை மகா இன்பமாகத் தியானிக்கும் 
அறிவுப் பிரகாசமாகிய கௌதமரிப்படி இருக்கிற நாளிலே ஒரு 
நாள் பன்னக சாலையில் இருந்து கொண்டு பரமசிவம் 
தரித்தருளிய ஆனையுரிபோலும் தமது வஸ்திரமாகிய மரவுரி 
சீரணமாய்ப் போனதைத் தைக்க வேணுமென்று ஊசியிலே இழை 
நுழைவிக்க அந்த இழை நுழையாமல் வருத்தப்பட்டுக் 
கொண்டிருந்தார் என்றவாறு . 

இந்தமுனிவன் சரிதை யிப்படி யிருக்க 
வந்தமதியும் புனல னிந்தச்சடை யோனும் 
விந்தகிரி யின்றமர் பயின்றதை மின்னாள் 
கொந்தளக் கன்னியுடன் கூடிவிடை யேறி . 

27 
( இ - ள் ) : ஓய் , சனற்குமாரரே ! இந்தக் 

கௌதம் 

ரிஷி 
இவ்விதமாயிருக்க மூன்றாம் பிறையும் கங்கையும் பிரகாசிக்கும் 
சடையுடைய பரமசிவனும் விந்தப் பருவதத்துக்கு உறவினமாகிய 
இமையப் பருவதப் புத்திரியாகிய பார்வதியும் ரிஷப வாகனத்தின் 
பேரிலேறிக் கொண்டு கைலாசம் விட்டுப் புறப்பட்டார்கள் 


என்றவாறு . 


28 


தில்லையெனு மாவன மதன்மீதிரு வருந்தான் 
வல்லநக ரிந்திர கீலவரை நேராய் 
முல்லைசிறு செண்பக முடன்பர்ண சாலை 

யில்லிலமர் மாமுனி யிருந்தபடி கண்டாள் . 
( இ - ள் ) : பார்வதி , பரமேஸ்வரர் இருவரும் ஆகாய மார்க்கத்திலே 
போகிற வல்லமாநகரமாகிய இந்திர கீலப் பருவதத்திற்குச் 
சமீபமாய் வரும் போது பார்வதி பூமியைப் பார்த்தாள் . 
பார்க்கிறபோது இந்திர கீலப் பருவதத்திலே முல்லை மல்லிகை 
செண்பக புஷ்பம் சூழ்ந்த பன்னக சாலையிலே கௌதம 
ரிஷிமரவுரி தைத்துக் கொண்டிருந்ததைக் கண்டாள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


147 


-- 


கருணைமிக வாகியுமை காதலனை நோக்கி 
தரணிதனி லுள்ளவுயிர் யாவுந்தழைத் தேற 
பிரணவம தாகிய பெருங்கடலே யும்மைச் 

சரணமென் றடைந்தார் கடன்குறைவு தீராய் 29 
( இ - ள் ) : பார்வதிக்குக் கௌதமர் பேரிலே மெத்தவும் தயவு வந்து 
பரமசிவனை நிற்கச் சொல்லி , சுவாமியைப் பார்த்துச் 
சொல்லுகிறாள் . உலகத்திலே வுண்டான ஆத்துமாக்களெல்லாம் 
தழைக்கத் தக்கதாய் அனுக்கிரகஞ் செய்யும் பரமேசுரரே ! 
கிருபாசமுத்திரமே ! உம்மைச் சரணமென்று அடைந்தவர்க்கு 
இடையூறு தீராதபடி செய்யலாமா சுவாமியென்று சொன்னாள் 
பார்வதி என்றவாறு . 


வேறு 


30 


அண்ணலே யுனையடைந்தவர் தமக்கு 

வன்பிலாமிடி யல்லலு மளித்தீர் 
மண்ணிலே யுனைவழுத்திடா தவற்கு 

வளம்பொருந்திய வாழ்வையும் கொடுத்தீர் 
கண்ணிலே நிறைகௌதம முனிவன் 

கந்தைவேதினை மிடிகெட வருளுந் 
வெண்ணிலா நதியிலங்கு பொற்சடையா 

வென்று செப்பினள் செகத்தை யீன்றவள்தான் , 
( இ - ள் ) : சுவாமி ! யும்மையடைந்த பேருக்கு அவர்கள் பேரில் 
பக்ஷமில்லாமல் தரித்திரத்தையும் வருத்தத்தையும் கொடுத்தீர் 
உம்மைத் தியானிக்காத பேருக்கு அனேக வளத்துடன் 
வாழ்வையும் கொடுத்தீர் , இப்போது கண்களாற் கண்ட 
கௌதமருக்கு 

வஸ்திரப் 

பீடையும் , தரித்திரத்தையும் 
நிவர்த்தியாகும்படிக் கிருபை செய்யும் . அழகு பொருந்திய 
சந்திரனையும் புனலையும் தரித்த பொற்சடையுடையவரே 
யென்று சொன்னாள் உலகமீன்றருளிய பார்வதியென்றவாறு . 


அன்னவாறு கொண்டுகந் திறையோனு 

மகிலநாயகி திருமுக நோக்கிப் 
பண்ணுமிப்படி யுரைப்பவர்க் கெல்லாம்பண்பு 

பார்த்தவர் வேண்டிய தனிப்போ 
மென்னுமாமுனி பரகதி யடையவிச்சை 

யாகின எவர்க்கிதுக் கொடுப்போங் 
கன்னலின் சுவைகனிந்த சொல்லமுதே 
யென்னவெண் கயிலாயனு முரைத்தான் . 


148 


( இ - ள் ) : பார்வதியம்மை சொன்னதைக் கேட்டுப் பரமசிவன் , 
உலகமாதாவாகிய அம்மை திருமுகம் நோக்கிச் சொல்லுகிறார் . 
இந்தப் பூலோகத்திலே 

பூலோகத்திலே இருக்கிற பேர்களுக்கெல்லாம் 
அவரவர்களுக்கென்ன தாகமோ அதைக் கொடுப்போம் . இந்தக் 
கௌதமர் மோக்ஷத்தை வேண்டி அதிலே இச்சையாய் 
இருக்கிறார் . பாக்கியத்தின் பேரிலே இச்சையில்லை. ஆகையாலே 
அவருக்கு மோட்சத்தைக் கொடுப்போம் . கரும்பிலும் கனியிலும் 
அதிக ரசம் போன்ற சொல்லினையுடைய பெண்ணமுதேயென்று 
பரமேசுரன் சொன்னார் என்றவாறு . 

ஆதிவேதனு மளவிடற் கரிய 

வத்தனிவ் வுரைகூற வம்பிகையும் 
வேதினைப்படு மிடிகெட வளித்தால் 

வெறுப்பரோவிது மேலுநன் றாச்சு 
சாதினைத்தொழில் புரிந்திட வேண்டாந் 

தக்கமாமுனி தழைத்தினி திருக்கக் 
கோதிலா வருள்புரிகுவை யென்றாள் 

கூற்றுதைத்தவனு மாற்றமங் குரைப்பான் . 32 
( இ - ள் ) : விஷ்ணுவும் பிரம்மாவும் தேடுதற்கரிய பரமசிவன் இந்தப் 
பிரகாரம் சொல்லக்கேட்டு , பார்வதியம்மை சொல்லுகிறாள் , 
நல்லதைய்யா சுவாமி ! வறுமையினாலே வருத்தப்படுகிறவர் 
களுக்குப் பாக்கியத்தைக் கொடுத்தால் வேண்டாமென்று 
சொல்லுகிற பேர்களுண்டோ ? நீர் சொன்ன வார்த்தை மெத்த 
நல்லதாயிற்று . உம்முடைய வார்த்தை பிராணமுள்ள வரையிலும் 
சாதிக்கிற வித்தை. அதை என்னுடனே சொல்ல வேண்டாம் . இந்த 
மகாத்துமாவாகிய கௌதமர் பாக்கியத்தை யடைந்திருக்கத் 
தக்கதாய்ப் புரட்டில்லாதபடிக்கி நிசமாய் உத்தாரம் பண்ண 
வேண்டுமென்றாளம்மன் . அப்போது இயமன் மார்பிலே 
உதைத்தருளிய பரமசிவனும் பின்னும் சொல்லுகிறார் . 


முருகுமல்லிகை மொய்குழ லணங்கே 

முனிவனார் மனமுனக்குத் தெரியாம 
லுரைசெய்தாயிதை விட்டினி யேகுவமென்று 

வும்பர்நா யகனுமுரை செய்ய 
வரிவைகூறின ளகமிலா முனிவ 

னருகிலெய்தியே யவர்க்கினி தளிப்போம் 
வருகவென்றலு மிறையவன் வல்லி 
வருத்தமா முனிவன்கருத் தறிந்தோன் . 


33 


வல்லம் தலபுராணம் 


149 


( இ - ள் ) : வாசனையுடைய மல்லிகை புஷ்பமும் , ஆறுகாலுடைய 
வண்டுகளும் சூழ்ந்த கூந்தலுடைய பெண்ணே ! 
ரிஷியேசுராள் மனது உனக்குத் தெரியாதபடிக்குச் சொல்லுகிறாய் 
இந்த வார்த்தையை விட்டு விடு . போவோம் வா வென்று உம்பர் 
நாயகனாகிய பரமசிவன் சொல்லப் பின்னையும் பார்வதியும் 
சொல்லுகிறார் . அது எப்படியாகிலும் இருக்கட்டும். 
குற்றமில்லாதிருக்கும் ரிஷியிடத்தில் நாம் போய்ப் பாக்கியத்தைக் 
கொடுப்போம் . அவர் வாங்கினாலும் வாங்காதே போனாலும் 
போகட்டும் . நீர் வாருமைய்யா சுவாமி என்று அம்மை சொல்ல 
சுவாமியும் அம்மை சொல்லுகிற வருத்தத்தையும் பார்த்துக் 
கௌதமருடைய மனமறிந்த கருத்தா என்றவாறு . 


அம்பரத்தினின் விடையின்மீ தொளிரு 

மாதிநாயகன் மாதுமை யோடும் 
வம்பகற்றிய முனிவனா ரமரு 

மாசில்லாத வப்பன்னசா லையினில் 
முன்பு தோன்றி யவ்வி ருவரு நிற்க 

முனிவனார் மரவுரியினு முகந்து 
வன்பு பொங்கிய நோக்கமு நோக்கி 

யமலனாருரை செய்தவா றறைவாம் . 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் வார்த்தைச் சொல்லிக் கொண்டு ஆகாச 
மார்க்கத்திலே ரிஷப வாகனத்தின் பேரிலிருக்கும் ஆதி 
நாயகனாகிய பரமசிவனும் பார்வதியும் குற்றமற்ற கௌதமர் 
இருக்கும் பர்ண சாலைக்கு முன்பாக வந்து நிற்க அப்போது 
கௌதமரும் அந்த மரவுரியிலே தாப்பிரியமாகி இவர்களைப் 
பார்க்காத படிக்குத் தானே யிருந்தார் . அவரப்படி இருக்கிறதைப் 
பார்த்துப் பரமேசுரன் சொல்லுகிறார் என்றவாறு 


வேறு 


மறையவர் திலகா கௌதம முனிவா 

வந்தன முனக்குவாழ் வவிக்க 
விறையவ னாமே யென்றனன் பெருமா 

னிருடி கேட்டுன மகிழ்ந்து 
கறைவுயர் மிடற்றான் வாக்கிய கென்று 

கடுகவே யெழுத்துமுன் சென்று 
பிறையெனு நுதவள் கணவனார் கமகப் 

பீடிகை சரணமென் நடைத்தான் 


150 


( இ - ள் ) : ஓய் , பிராமண சிரேஷ்டரே! கௌதம முனிவரே ! உமக்கு 
இஷ்ட பாக்கியத்தைக் கொடுப்பதற்காக வந்தோம் . நாங்கள் 
பார்வதி பரமேஸ்வராள் என்று சுவாமி சொல்ல , கௌதமர் 
கேட்டு , சந்தோஷத்தை அடைந்து இது பரமேஸ்வரர் வாக்கிய 
மென்றறிந்து , சீக்கிரமாக எழுந்திருந்து முன்னே வந்து 
பிறைபோலும் நுதலையுடைய பார்வதி பாகனாகிய 
பரமசிவனுடைய பாதத்திலே சரணம் சரணமென்று நமஸ்காரம் 
பண்ணினார் என்றவாறு . 


அடைந்துநின் றெழுந்து வஞ்சலி கூப்பிப் 

புவனங்க ளகிலகோ டிகளுங் 
கடந்தவெம் பொருளே நின்றிரு மலர்த்தாள் 

காணவும் பெற்றேனென் றுரைத்தான் 
மடைந்தையோ உசன் மகிழ்ந்துமா முனிவர் 

வரங்கள் வேண்டியதென் கேண்மின் 
பிடர்ந்தமா வுரியின் சூசியா லிழையும் 
பெயர்ந்திட வருள்கொடு மென்றான் . 

36 
( இ - ள் ) : நமஸ்காரம் பண்ணின கௌதமரெழுந்திருந்து 
அஞ்சலியஸ்தமாக இரண்டுகையும் குவிந்துக்கொண்டு சுவாமி 
அண்டங்கள் - புவனங்கள் , அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்க 
ளெல்லாம் கடந்து நின்ற கர்த்தாவே ! உம்முடைய பாதார 
விந்தத்தைக் காணப் பெற்றேனென்று ஸ்தோத்திரம் பண்ணினார் . 
அப்போ கௌதமர் சொல்லுகிறார் . சுவாமி சீரணமாய்ப் போன 
மரவுரி யெல்லாந் தைக்கத் தக்கதாக ஊசித்துவாரத்திலே இந்த 
இழை நுழையத் தக்கதாய் அனுக்கிரகம் பண்ணுமையா வென்று 
சொன்னார் என்றவாறு . 

என்றவப் பொழுதே முனிவனை நோக்கி 

வியம்பிய துனக்குநாப் பிதமோ 
வென்றனன் மூன்று குடுமியின் படையன் 

விழித்தன னக்கினிக் கண்ணுஞ் 
சென்றவக் கனலும் வடவன லென்னத் 

தகித்திடு மூன்றுல கினையுங் 
கண்டுமா விருடி கால்விழி திறக்கக் 
கனலுமுப் புவனமுங் காவான் . 

37 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கௌதமர் சொன்னதைப் பரமசிவன் 
கேட்டு உனக்கு வேண்டிய வரத்தைக் கேளென்று சொன்னதற்கு 


வல்லம் தலபுராணம் 


151 


நீ சொன்னது பரியாசமாச்சு என்று கோபித்து மூன்று குடுமி 
பொருந்திய சூலாயுதம் தரித்தவர் நெற்றிக் கண்ணைத் திறக்குந் 
போது வடவாமுகாக்கினி போலும் அந்தர் சொர்க்க பாதாள 
மூன்று லோகத்தையும் தகிக்கத்தக்கது போலப் பிரவேசித்தது . 
அதைக் கெளதமரானவர் கண்டு தம்முடைய வலது பாத 
விழியைத் திறக்க அந்த அக்கினி மூன்று லோகத்தையுந் 
தகிக்கதக்கது போலப் பிரவேசித்தது என்றவாறு . 


இவ்விரு கனலின் பெருமையை நோக்கி 

இமையவ ரனைவருங் கூடி 
வெவ்விதழ் கமலா சனத்தவ னுலக 

மேவிய சதுர்முகன் பாதந் 
திவ்விய மலர்மேற் சரணெனப் பணிந்து 

செப்பினர் தடந்தவா றதனை 
யவ்விரை வுடனே குரவன்வா எவரு 
மடைந்தனர் வல்லமா நகரில் . 

38 
( இ - ள் ) : இவர்கள் இருவர் கோபத்தினாலே பிரவேசித்த 
அக்கினியைப் பார்த்து அடா ! இந்த அக்கினி சகல லோகத்தையும் 
தகித்துப் போடுமென்று தேவர்கள் கண்டு பயந்து நடுநடுங்கி , சகல 
தேவதைகளும் கூடி சத்தியலோகத்துக்குப் போய் , சதுர்முகப் 
பிரம்மாவினுடைய பாதத்தாமரையில் நமஸ்காரம் செய்து இந்த 
இந்திரகீலப் பருவதத்திலே நடந்த விருத்தாந்தமெல்லாம் சொல்லக் 
கேட்ட பிரம்மதேவரும் தேவர்களும் சீக்கிரத்திலே புறப்பட்டு 
வல்ல மாநகரத்திலே வந்தார்கள் என்றவாறு . 

வம்பலர் பொழில்சூழ் பொன்னுல கம்வரும் 

வாணிதன் கேள்வனு மாங்கே 
கும்பமென் முலையாள் உமையவள் பாகன் 

குரைகழற் சரணமென் நடைந்து 
சம்புவே சிவனே சங்கரா வுலகந் 

தழைத்திட வருள்புரி யென்று 
வன்புயர் சனனும் விண்ணப்பத் துதிக்க 

வகமகிழ்ந் தக்கினி மறைத்தான் . 
( -ள் ) : அலர் புஷ்பச் சோலை சூழ்ந்த பொன்னுலகத்தில் வாசம் 
செய்யுந் தேவர்களும் சரஸ்வதிகேள்வனாகிய பிரமதேவருங் 
கும்பங்கள் போலும் ஸ்தன்னியங்கள் பொருந்திய 
பார்வதிபாகனாகிய பரமேஸ்பரனுடைய சத்தம் பொருத்திய 


39 


152 


m 


வண்டுகள் சூழுந்தாமரைப் புஷ்பம் போன்ற பாதத்தில் சரணம் 
சரணமையா வென்று விழுந்து நமஸ்காரம் செய்து எழுந்திருந்து 
ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள் . சுவாமி , சம்புவே ! பரமேஸ்வரரே ! 
சங்கரரே ! இந்த உலகங்களை யெல்லாந் தழைக்கத் தக்கதாகக் 
கோபத்தையடக்கிக் கிருபாகடாக்ஷத்தைச் செய்யுமைய்யா 
சுவாமியென்று தாமரை யாசனனாகிய பிரமதேவனும் , 
தேவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறதைப் பார்த்துக் 
கோபத்தையடக்கி , மகாசந்தோஷத்தையடைந்து அக்கினி 
நேத்திரத்தை மறைத்துக் கொண்டார் பரமேஸ்வரர் என்றவாறு . 


உலகவா னவரும் மமிசவா கனனு 

முயர்ச்சியா யுரைத்திடும் பொழுதில் 
திலகமா முனிவன் முனிவது நீங்கித் 

தேகத்தில் பிறக்கினை யுற்று 
விலகுமா விடையோன் பொற்பதம் பணிந்து 

விருகரந் துதித்துநின் றுதிப்பான் 
குலவு தெண் டிரைசூழ் புவியெலாங் காக்கும் 
கொற்றவா பொறுமையுள் ளானே . 

40 
( இ - ள் ) : சொர்க்கலோகத்திலிருக்கும் தேவர்களும் , அன்ன 
வாகனனாகிய பிரம்மதேவரும் 

பிரம்மதேவரும் கௌதமரைப் பார்த்து 
உபசாரமாய்ச் சொல்லுகிறபோது பரிசுத்தமராகிய கௌதமருங் 
கோபம் நீங்கிச் சரீரத்தில் பிறக்கினை வந்து மகாப்பிரகாசமாகிய 
ரிஷப 

வாகனத்தின்பேரிலிருக்கும் பரமசிவன் பொற் 
பிரகாசமாகிய பாதத்திலே நமஸ்காரம் செய்து இரண்டு கையு 
மஞ்சலியாகக் குவித்துக்கொண்டு தோத்திரம் பண்ணுகிறார். 
ஒலிக்கின்ற தெள்ளிய அலைகளையுடைய சமுத்திரஞ் சூழ்ந்த 
பூலோகமெல்லாம் இரட்சிக்கும் கர்த்தாவே ! 
பொறுமையுள்ளவரே யென்று பின்னும் ஸ்தோத்திரம் 
பண்ணுகிறாரென்றவாறு . 


மகா 


சங்கரா சிவனே! ஜகசொரூ பவனே ! 

சகலமாம் புவனநா யகனே ! 
மங்கள சொரூபா! மயங்கு மக்கியான 

வளமையேன் பிழைபொறுத் தாள்வாய் ! 
திங்கள்மா முகத்தாள் பார்வதி கொழுநா! 

தேவர்மால் நான்முகன் போற்றும் 
கங்கைவார் சடையாய் ! கைலைமா மலையாய் ! 

கருணைவைத் தென்னைநீ காப்பாய் . 


வல்லம் தலபுராணம் 


153 


( இ - ள் ) : சுவாமி சங்கரரே ! பரமேஸ்பரனே ! ஜக சொரூபரே ! சகல 
புவனநாயகரே ! மங்கள சொரூபரே! மயங்கப்பட்ட 
அக்கியானமுடைய அடியேன் செய்த தப்பிதத்தைப் பொறுத்து 
இரட்சியுமைய்யா ! பூரணச் சந்திரபிம்பம் போலு முகார 
விந்தமுடைய பார்வதி நாயகனே ! முப்பத்து முக்கோடி 
தேவர்களும் விஷ்ணுவும் பிரம்மாவும் பணிந்து தோத்திரஞ் 
செய்யப்பட்டவரே ! கங்கையைச் சடையிலே வைத்தவரே ! கைலாச 
பருவதத்திலே வாசஞ் செய்பவரே ! கிருபாகடாக்ஷம் பண்ணிக் 
காப்பாற்றுமையா ! சுவாமி 

தோத்திரம் 
பண்ணுகிறார்களென்றவாறு . 


யென்று 


நீயுமா தேவ னடியனோ மனிதன் 

ஞெகிழிமுன் றுரும்புநே ராமோ 
தாயுமா யுலகந் தழைத்திட வருளுந் 

தமியனோ வதனிடை யணுவாம் 
பேயனே னுரைத்த பிழைபொறுத் தாளும் 

பிஞ்ஞகா போற்றி ! போற்றி ! 
தூயமா மறைக டொடருதற் கரியாய் 
சோதியே ! வாதியே ! போற்றி ! 

42 
( இ - ள் ) : சுவாமி , தேவரீரே ! மகாதேவரே ! அடியனோ மனிதன் . 
என்பேரிலே கோபித்துக் கொண்டது எப்படியென்றால் அக்கினி 
பருவதத்து முன்னே ஒரு துரும்பானது நிற்குமோ ? தாய் 
உலகமெல்லாந் தழைத்திடக் கிருபை செய்யும் அதனில் அடியே 

அணு ஆதியாரில்லை. நானொன்றுமறியாத 
பைத்தியக்காரன் . என் பிழையைப் பொறுத்தாளும் பிஞ்ஞகனே 
போற்றி ! என்னையாண்டருளுமையா போற்றி ! அருமையாகிய 
வேதங்கள் தொடருதற்கரிதாகிய சோதியே ! ஆதி நாயகனே 
போற்றி ! என்றவாறு . 


னொரு 


அன்னதோர் முனிவ னில்விதந் துதிப்ப 

வகிலநா யகியுமை கணவன் 
றன்னிலே கிருபை தானது கூர்ந்து 

தக்கமா தவத்தினை நோக்கி 
யுன்னுட கருத்தி னௗவையா னறிந்து 

யுகந்து நான் பரீட்சிக்க வந்தே 
னென்னவே யுரைத்து மறையவர் திலகா 

யினிதவம் பெருகிவாழ் வென்றான் . 


43 


154 


( இ - ள் ) : கௌதம ரிந்தப்பிரகாரம் தோத்திரம் 

பண்ண , 
அகிலாண்ட புவனநாயகி , நாயகனாகிய பரமேசுவரன் தன்னிலே 
கிருபை கூர்ந்து மகா தபசுடைத்தாகிய , கௌதமரைப் பார்த்துச் 
சொல்லுகிறார் . உம்முடைய மனது நமக்குத் தெரியும் . ஆனாலுஞ் 
சோதித்துப் பார்ப்போமென்று வந்தோம் . பிராமண 
சிரேஷ்டராயிருக்கப் பட்டவரே ! இன்னமனேக தவங்களும் 
பெருகிச் சுகமே வாழ்ந்து கொண்டு இருவென்று பின்னையுஞ் 
சொல்லுகிறார் பரமேசுவரர் என்றவாறு . 


இத்தலந் தனிலே யுனக்குமே வரங்க 

ளீகையால் யோசனை தூரஞ் 
சுற்றிலு முடைய நகரினி லிருப்போர் 

துதிப்பவர் கேட்பவர் தமக்குஞ் 
சித்திர வரைசூழ் விலங்கினம் பறவை 

செழித்ததா வரங்கொடி முதலாய் 
முத்தியும் பெறுவா ரெனச்சிவ னுரைப்ப 
முனிவனுங் கேட்டுள மகிழ்ந்தான் . 

44 
( இ - ள் ) : இந்த க்ஷேத்திரத்திலே உமக்கு வரங்கொடுத்த படியினாலே 
இந்தப் பருவதத்தைச் சுற்றிலும் யோசனை தூரம் வரைக்கும் 
இருக்கப்பட்ட நகரங்களிலே இருக்கிற பேர்கள் , தோத்திரம் 
பண்ணுகிற பேர்கள் , அதைக் கேட்கிற பேர்கள் அதுவுமில்லாமல் 
இந்த அழகு பொருந்திய பருவதத்தைச் சூழ்ந்திருக்கும் மிருக 
சாதிகள் , பக்ஷி சாதிகள் , முளைக்கப் பட்ட தாவர சாதிகள் , 
படரும் கொடிகள் , இது முதலாகிய ஆத்மாக்களெல்லாம் 
முத்தியடைவாரென்று பரமேஸ்வரன் சொல்லக் கௌதமரும் 
அந்த வார்த்தையைக் கேட்டு 

சந்தோஷத்தை 
அடைந்தாரென்றவாறு . 


மகா 


அவ்வர மடைந்த கௌதம முனிவ 

னாதிநா யகனையர்ச் சித்து 
நல்வரங் கொடுக்குங் நான்முகத் தோனை 

நலம்பெறப் பூசைசெய் தனுப்ப 
வல்லவ ருலக மடைந்தன ரதன்பி 

னாரகத் தலைவனு மாங்கே 
பல்லெரி தவத்தி னடியவர்க் கடியான் 
பாலருஞ் சூழவீற் றிருந்தான் . 

45 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் பரமேஸ்பரனிடத்திலே வரப்பிரசாதம் 
பெற்ற கௌதம ரிஷி ஆதிநாயகனாகிய பரமேஸ்பரருக்குப் பூசை 


வல்லம் தலபுராணம் 


155 


பூசை 


செய்தனுப்பி அதிசயமாகிய வரத்தைக் கொடுக்கும் 
பிரம்மாவுக்குஞ் சந்தோஷமாய்ப் 

செய்தனுப்ப 
அவரவருலகம் போய்ச் சேர்ந்தார்கள் . அப்பால் வேதத் 
தலைவனாகிய கௌதமர் அவ்விடத்திலே தானே மகா 
வுக்கிரகமாய்த் தபசு செய்து கொண்டு சிஷ்ய புத்தர வர்க்கமாய்ச் 
சூழ வீற்றிருந்தாரென்றவாறு . 


கற்புடை யோரை யெண்ணின் முன் னிற்பாள் 

காவியின் செவ்வரி படர்ந்தப் 
பொற்புறு விழியாள் பவங்களை யகற்றும் 

புணரியிஞ் சுதவியு மானாள் 
நற்பெருந் திருவி னலத்தினை யொப்பாள் 

நாயகன் தவப்பணி விடையி 
னற்புத மானா ளனமெனு நடையா 
ளகலிகை யெனும் டெய ருமதே . 

46 
( இ - ள் ) : கற்புடைய ஸ்ரீகளை எண்ணுகிறபோது முதல் விரலுக்கு 
முன்னிற்கப்பட்டவள். நீலோற்பலம் போலும் செவ்வரி படர்ந்த 
அழகு பொருந்திய பேருடைய பாபங்களையகற்றப் பட்டவள் . 
சமுத்திரப் புத்திரியானவள் ! நன்மை தரும் இலட்சுமிக்குச் 
சமானமாயிருக்கப் பட்டவள் ! தன்னுடைய நாயகன் செய்யுந் 
தவத்துக்கு ஆன பணிவிடைக்கற்புதமானவள்! அன்னம் போலும் 
நடையுடையவள் . அகலிகை 

யென்னும் பேருடைய 
பெண்ணமுதென்றவாறு . 


கனகமா முலையா ளகலிகை யுடனுங் 

கௌதம முனிவனு மூழி 
யநேகமா தவங்க ளியற்றியங் கிருந்தா 

னாகையாற் கௌதம நகரம் 
வனமதில் விலங்கின் பறவையின் குலமும் 

வைரம தகற்றி வீற் றிருக்க 
மனிதரு மெவருந் தவங்கள் செய் திடினும் 

வாழ்ந்துபொன் னுலகம தடைவார் . 
( இ - ள் ) : சொர்ணம் போலும் மிகுந்த ஸ்தன்னியம் பொருந்திய 
அகலிகையும் கௌதம ரிஷியும் அனேகவூழிக் காலங்கள் இந்த 
இந்திர கீல பருவதத்திலே தபசு செய்து கொண்டிருந்த 
படியினாலே அந்தப் பருவதத்திற்குக் கௌதம் க்ஷேத்திர மென்று 
பேராச்சுது . ஓ , சனற்குமாரரே ! அந்தக் கௌதம க்ஷேத்திர 


47 


156 


வனத்திலே வாசம் பண்ணிக் கொண்டிருக்கும் மிருகங்கள் 
பக்ஷிகள் , வைரமில்லாதபடிக்கி ஒன்றோடொன்று உறவு 
சேர்ந்திருக்கும் . அதுவுமில்லாமல் மனிதரெவராகிலும் அதிலே 
தவங்கள் செய்தால் சகல பாக்கியத்துடனே வாழ்ந்து சொர்க்க 
லோகத்திலே வாசம் பண்ணுவார்களென்றவாறு . 


கௌதம நகர மிந்திர கீலக் 

கமழ்வரை வல்லமா நகரம் 
பவமது விலக்குந் தவசித்தி நகரம் 

பகரும்நாற் பெயருடைத் தலத்தை 
யெவர்கள் கண்டிடினுந் துதிப்பவர் கேட்போ 

ரிருப்பவர் நினைப்பவர் தமக்குந் 
தவமது பெருகி வறுமையும் பிணியுந் 

தவிர்த்தம ருலகம தடைவார் . 


48 


( இ - ள் ) : கௌதம க்ஷேத்திரம் , வாசனை பொருந்திய இந்திரகீலப் 
பருவதம் . வல்லமாநகரம் , பாவங்களை யகற்றும் தபசித்தி நகரம் . 
இந்த நாலுபேருடைய ஸ்தலத்தை யாதாமொருவர் கண்டு 
தரிசனம் பண்ணினவர்கள் ; கேட்கிற பேர்கள் ; அதிலே 
வாசமாயிருக்கிறபேர்கள் ; மனதிலே தியானிக்கிற பேர்கள் 
இவர்களுக்கு என்ன பலனென்றால் தவங்கள் பெருகி வறுமையும் 
பிணிகளும் நீங்கித் தேவலோகத்திலே 
பண்ணுவார்களென்றவாறு . 


வாசம் 


மைப்பிடி மிடற்றான் வரந்தழைத் தோங்கும் 

வல்லமாங் கௌதம நகரின் 
மெய்ப்பெருஞ் சரிதை படிப்பவர் கேட்போர் 

விருப்புடன் பூசிப்பவ ரெவற்கு 
மிப்பெரும் புவியில் செல்வமு மனையு 

மெழிற்பெறு மக்களும் விளங்கி 
செப்புதற் கரிய சொர்க்கமும் பெறுவ 
ரென்றனர் சென்னியா றுடையோன் . 


49 


( இ - ள் ) : சிவக்ஷேத்திரமென்றும் விஷ்ணு க்ஷேத்திரமென்றும் 
பேதகமில்லாதிருக்கும் கௌதம க்ஷேத்திரத்திற்கு ஒரு தலத்தையும் 
சமானம் சொல்லக் கூடாதென்றார் . ரிஷப வாகனரூபராகிய 


வல்லம் தலபுராணம் 


157 


பார்வதி பரமேசுரன் புத்திரனாகிய சண்முகக்கடவுள் 
சொன்னதைப் பாவங்களையெல்லாம் அகற்றும் சனற்குமார 
ரிஷியும் கேட்டுச் சந்தோஷத்தை யடைந்த கதையை மகாதவம் 
பொருந்திய சூதரிஷியானவர் நைமிசாரணிய வனத்திலேயிருந்து 
கொண்டு சொன்னார் . அந்தக் கதையைச் சௌனக மகாரிஷி 
கேட்டு மகா சந்தோஷத்தை யடைந்தார் என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
வற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுந் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகன் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 
யியம்பென விருப்புட னுரைப்பான் . 

50 
( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண்புராணம் 
ஆகிய காந்தமாபுராணத்திலிருக்கும் சனற்குமாரர் சரிதையில் , 
அற்புதமாகிய இந்திரகீல பருவதத்தினுடைய மகத்துவத்தை யறிந்த 
மாத்திரஞ் சொன்னோம் . யாவரும் சொல்லுகிறதற்கரிய 
தபசுடையவரே யென்று சூதரிஷி சொல்லக் கேட்டிருந்த 
சிறப்புடைய சௌனகமகாரிஷியுங் 

கேட்டு 
சந்தோஷத்தையடைந்து , மெய்ப்பெருந்தவத்துடைய சூதரிஷியே 
இப்போது நீர் சொன்ன மகிமையெல்லாங் கேட்டு , மகா 
சந்தோஷமானேன் . மேல் நடந்த கதையைச் சொல்லுமையா 
கேட்க , சூதமகாரிஷியுஞ் 

சொல்லத் 
தொடங்கினாரென்றவாறு . 


மகா 


வென்று 


குறிப்புகள் 
3. கௌதமர் சருக்கம் 


இச்சருக்கம் கௌதமரின் தவ 

வலிமையையும் 
ஆற்றலையும் கூறுமுகத்தானுள்ளது . கூத்தபிரான் பிரதியில் 
இல்லாத சிலபாடல்கள் நம்பிரதியில் உள்ளன . கதைத் 
தொடர்ச்சிக்காக வேண்டி கூத்தபிரான் 8 பாடல்களைத் தாமே 
பாடி இச்சருக்கத்தில் சேர்த்துள்ளார். 


158 


3 
. 


6 . 


9 
. 


1 . உமையவளைப் 

போதலர் குழலாள் 

என்கிறார் . 
திருமலை - ஈண்டு இந்திரகீலப் பருவதம் . 
2 . பனிமதி - குளிர்ந்த நிலா . முதல் யுகம் கிரேதாயுகம் என்க . 

அகம் - அகங்காரம் . 

கிரிகள்- மலைகள் . தெக்கினம் - திராவிடப் பகுதி . 
4 . நாகம் - மலை . யோசனை - தூர அளவு . 
5 . சேவிலங்கின - ஏற்றின் பொது . நறவு - தேன் . 

அம்மை - அழகு . மைமிடற்றவர் -நஞ்சுண்டேஸ்வரர் . 
7 . ஈசனார்திசை - வடகிழக்கு . பன்னசாலை - பர்னசாலை . 
8 . பரித்தேரவன் - சூரியபகவான் . 

ஏலவார்குழல் - மணம் பொருந்திய வார்குழல் காஞ்சியில் 
உள்ள அம்மனுக்கு ஏலவார் குழலி என்று பெயர் . 
10. பவம் விலக்கி - பாவம் அகற்றி என உரையில் உள்ளது . 

பிறவியறுத்து என்றும் கூறலாம் . இப்பாடல் குளகம் . 

பயன் - பையன் ( முதற்குறை ) தெருளிலாதவர் - அறிவற்றவர் . 
12. மெய்க்கொள் மூர்த்தி - மெய்யாக இருக்கும் இறைவன் என்க . 

ஆல் - அசை . ஆகமமாகிநின்றான் சிவன் என்பார் மணிவாசர் . 
13. க்ஷரம் என்பதற்குப் பசுவின் பால் என்று உரையில் உள்ளது . 

காட்டெருமைப்பால் என்றும் கூறலாம் . பாயாசத்தைப் 

பலமுறை நூலாசிரியர் கூறுகின்றார் . 
14. சோடச உபசாரம் கூறப்படுகிறது . மாசிலாமுனி- கௌதமர் . 
15. சிவ அர்ச்சனையாக இப்பாடல் உள்ளது . 
16. திருமால் அர்ச்சனையாக இப்பாடல் உள்ளது . 
17. முக்கண் எவை ? எவை ? என்று கூறுகிறார் . 
18. பதினெட்டு முதல் 20 வரை அருச்சனைப் பாடல்கள் எனலாம் . 
21. கௌதமர் முன் நரசிம்மர் தோன்றியதை இப்பாடலில் 

காண்கிறோம் . நியமம் என்பது நேமம் என்றுள்ளது . 
22. பற்றற்றான் பற்று மட்டுமே வேண்டும் என்று கௌதமர் 

மாயவனிடம் வேண்டுகிறார் . 


17 . 


வல்லம் தலபுராணம் 


159 


23. மிடியோர் - வறியவர் ; துரிதம் - விரைந்து . 
24. விண்டு - விஷ்ணு . ஈண்டு நரசிம்மர் . 
25. சந்தி - சந்தியாவந்தனம் . 


26. சம்பு -சிவன் ; சூசி - ஊசி , 


27. விந்தகிரி - விந்தியமலை . மின்னாள் . மற்றும் கொந்தளக் 

கன்னி - அம்மைக்கு அடைமொழி . தமர் - உறவு . 
28. தில்லை - ஆகாயம். மாமுனி- கௌதமர் . 
29. காதலன் - கணவன் . தரணி- பூமி . பிரணவமாகிய 

பெருங்கடல் -சிவன் . 
30. இருவேறு உலகத் தியற்கை திருவேறு தெள்ளிய ராதலும் 

வேறு - என்ற வள்ளுவர்வாக்குப் போல் இப்பாடல் உள்ளது . 
31. பரகதி - வீடுபேறு . கன்னலின் சுவைகனிந்த சொல்லமுது 

என்பது அம்மைக்கு அடைமொழி . பாக்கியம் செல்வம் . 
32. ஆதிவேதன் - விஷ்ணுபிரமன் . வேதினை - வேதனை என்க . 

சாதினைத்தொழில் - பிடிவாதம் . கோது - குற்றம் . 
33. முருகு - மணம் . ஏகுவம்- போவோம் . உம்பர் - தேவர் . 
34. அம்பரம் - ஆகாயம் . சித் என்ற சொல்லுடன் சேர்ந்து 

சிதம்பரம் ஆயிற்று . விடை - ரிஷபம் . வரம்பு - குற்றம் . 
35. வந்தனம் என்ற சொல் நாங்கள் வந்தோம் என்பதுடன் 

வணக்கம் என்ற பொருளையும் தரும் . 
36. அஞ்சலி - கைகூப்புதல் . சூசி - ஊசி . மூன்றாவது வரிக்கு உரை 

இல்லை. 
37. சிவனுக்கு நெற்றிக்கண் சிறப்பானது போல் கௌதமனுக்குக் 

கால்விழி சிறப்பு என்கிறார் . நாப்பிதம் - தடித்த வார்த்தை . 
38. கனல் - நெருப்பு . சதுர்முகன் - நான்முகன் . நகரத்திலே என்பது 

நகரத் திற்கு என்க . 
39. அக்கினி மறைத்தான்- நெற்றிக் கண்ணில் வந்த தீ மறைத்தது . 
40. அம்சவாகனன் - அன்னவாகனன் . முனி - கோபம் . 
41. திங்கள் மாமுகத்தாள் - பார்வதிக்கு அடைமொழி . 
42. இறைவனின் பெருமையும் மனிதனின் சிறுமையும் . கௌதமர் 

வாயிலாக ஆசிரியர் கூறுகிறார் . சுந்தரரை ஆட்கொள்ள 
வாதித்ததால் சிவன் வாதியெனப்பட்டார் . 


160 


43. பரீட்சிக்க - சோதிக்க. மறையவர்திலகன் - கௌதமன் . 
44. சிவனுடைய அருள் இப்பாடலில் சுட்டப்படுகிறது . 
45. ஆரணத்தலைவன்- கௌதமர் . எரிதவம் - கடியதவம் . 
46. அகலிகையின் சிறப்பு ஓதப்படுகிறது . சுதவி- மகள் . 
47. கனகம் - பொன் . வைரம் - பகைமை . 
48. வல்லம் நகரின் நான்கு பெயர்கள் கூறப்படுகின்றன . 
49. சென்னியாறுடையோன் - ஆறுமுகசுவாமி . 


கூத்தபிரான் இயற்றிய பாடல்கள் வருமாறு : 


கடலுடை யுலகம் தன்பெயர் வழுத்த 

கருதிடு மறநெறி கலக்கு 
மடலுடை பொன்னனருவலி கெடுத்து 

வவன்மக னருள்பெற வளித்தோய் 
மடலுடை மரைவாழ் மங்கையர்க் கரசி 

மார்புற வாழருண் மலையே 
யிடர்கெடுத் தாள்வா யெறுழ்வலி மனித 

மடங்கலே யிணையடி போற்றி . 


1 


மாமுனி துதிப்ப மானுட மடங்கல் 

மூர்த்தியு மகழ்ந்தெதிர் வந்து 
கோமுனி யுளத்துக் கொண்ட தென்முன் 

கூறுக வென்னலு முவகைத் 
தாமுற பலகால் கழற்பொலி மலர்தாள் 

தன்னிடை சென்னிபட் டிடவே 
மாமறைப் பொருளே யெளியனேற் கிரங்கி 

வந்தனை வாழ்கெனப் போற்றி . 


2 


நாயக கேண்மோ நசைபிறி தில்லை 

நாளுயிவ் விடத்தி லெழுந் தருளி 
மேயநல் லடியார் விரும்பிய தளித்தல் 

வேண்டுமென் றம்முனி விளம்ப 
சீயமா முகத்துச் செம்மலும் மகிழ்ந்து 

வாகெனச் செப்பினன் மறைந்தான் 
தூயமா தவனு மவ்விட முற்றான் 

தொன்மைபோற் பூசைகள் புரிந்தே , 


3 


வல்லம் தலபுராணம் 


161 


அவ்வுரை கேட்டுச் சினமுளன் போல 

வருள்வடி வாகிய யய்யன் 
செவ்விய கதிர்மா மதியழல் விழிகால் 

தீத்திர திரிபுர மெரித்த 
வெவ்வழல் நாண்விடுத் தன்ன விபுதர் 

வேதனா ருலகிடை யொதுங்கி 
கவ்வையி னுரைப்ப தேவர்க ளோடு 

கமலவா சனன் புவி வந்தான் . 


4 


. 


தொல்லைமா மறைக ளின்னமு மறியாத் 

தொடியுலா மென்கைய மங்கள 
வல்லியா ருடனே மழவிடை யாணர் 

வாழ்த்திட வந்தருள் வானை 
நல்லறக் குடிகள் மலிந்திட நானா 

புறமும்சூழ் சோலைவான் தடவு 
வல்லமா நகரி லிந்திர கீல 

வரையிடை விழியுகக் கண்டான் . 


5 


முத்தமிழ்த் துறைதேர் முருகவே டானு 

மொழிந்திடு வல்லமா புராணம் 
இத்தரை யிருப்போர் யாவர்க்கும் விளங்க 

யியல்பினா லடைபிழை விலக்கிச் 
சித்திர மாகச் சிலகவி பாடிச் 

சேர்த்துமிச் சருக்கத்தை முடித்தான் 
உத்தம மான கூடலுர் வாழு 

முயர்கவி கூத்தபி ரானே . 


6 


திருவளர் வல்லம் செழித்திடுஞ் செட்டிக் 

குலமதிற் றிலகமாய் விளங்கும் 
பெருவள முடையான் தமிழறி வாள 

னீற்றொடு கண்டிகைப் பொருளாய் 
வரைகிலை குனித்த சோழீசர் பாதம் 

மறந்திடா சைவநன் னெறியான் 
குருபத முடைகோ விந்தசு வாமிபேர் 

கொண்டநற் குரிசில் தூண் டுதலால் . 


162 


வானவர் வணங்கு வச்சிரேசு வரரை 

மங்கள வல்லிநா யகியை 
தேனமர் கூந்தற் சௌந்தர வல்லி 

தேவியை யருள்மலை யானை 
தூனறை விடைசோ ழீசரை யானும் 

துதித்திட வாய்த்தமை துணிவோ 
மேனடப் பனவும் யியன்றவாறு திருத்தி 

வெழுதுநன் முயற்சியிற் புகுவேன் . 


8 


இவ்வெட்டுப் பாடல்கள் சேர்த்தும் கூத்தபிரான் பிரதியில் 49 
பாடல்களே உள்ளன . 


4. அகலிகைச் சருக்கம் 


வலம்புரி முழங்கும் கௌதம நகரில் 

மாமுனி மகிழ்நனோ டுறையுஞ் 
சிலம்பொலி கமழும் பதத்தி னகலிகை 

செகத்தினிற் கற்புடை யவளை 
யிலகுபொன் னுலகோன் ஒண்டலையும் புரிந்த 

தெவ்வித மெனச்சனற் குமரன் 
றுலங்குமோ ராறு முகத்தவன் பாதஞ் 

தொழுதலு மவன்மகிழ்ந் துரைப்பான் . 


1 


( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலே இருந்த சூதரிஷி , சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்கிறார் . வலம்புரிச் சங்கத்தொனி 
முழங்கும் கௌதம க்ஷேத்திரத்தில் மகாரிஷியாகிய கௌதம 
ரிஷியுடனே வாசம் செய்து கொண்டிருக்குஞ் சிலம்பொலி 
கமழும் பாதத்தையுடைய அகலிகையானவள் உலகத்தில் 
கற்புடையவளென்னும் பிரகாசமானவளைப் பிரகாசமுடைய 
பொன்னுலகத்திற்கதிபதியாகிய தேவேந்திரன் வஞ்சனை செய்தது 
எவ்விதமென்று சனற்குமார ரிஷியானவர் பூரணச் சந்திரன் 
போலத் துலங்கும் ஆறுமுகத்தையுடைய சுப்பிரமணியர் பாதார 
விந்தத்திலே நமஸ்காரம் செய்து கேட்கச் சண்முகரும் மகா 
சந்தோஷத்துடனே சொல்லத் தொடங்கினாரென்றவாறு . 


நலந்திகழும் கௌதமமா நகரந் தன்னின் 

நங்கையக லிகையுடன்மா முனிவன் றானு 
மிலங்கியநற் றவமியற்றி யிருக்கு நாளி 

லிமையவற்கு மிராக்கதற்கு மிகல்வந் துற்று 
வலங்கல் தொடை யணிபுயத்தா னமரர் கோவு 

மன்னமெனு மாமயிரா வதத்தி னூர்ந்து 
தலங்களுடன் அமர்புரிந்தான் வெகுநாட் டங்கு 

தரணியினின் வானவர் தானவருந் தானே. 2 
( இ - ள் ) : ஓ , சனற்குமாரரே கேளும் . நன்மை பொருந்திய கௌதம 
க்ஷேத்திரத்தில் ஸ்திரியாகிய அகலிகையுடனும் கௌதம 


164 


முனிவனுந் தபசு பண்ணிக் கொண்டிருக்கிற காலத்திலே 
தேவர்களுக்கும் இராட்சதர்களுக்கும் பகை வந்து நேர்ந்து . புஷ்ப 
மாலை தரித்த புயத்தையுடைய தேவேந்திரன் அன்னம் போலும் 
வெண்மை போன்ற ஐராவதத்தின் பேரிலேறிக்கொண்டு 
மகாகோபத்துடனே இராட்சதாளுடன் யுத்தம் பண்ண , 
தேவர்களும் இராட்சதர்களும் அனேக நாள் யுத்தம் 
பண்ணினார்களென்றவாறு . 


இவ்விருவ ரமர்புரியுந் திறத்தை நோக்கி 

யிருந்தமுனி கௌதமமா நகர்விட் டேகித் 
கொவ்வையிதழ் பூங்கூந்த லகலிகை யோடுங் 

குவலையத்தி லுத்தரமா திசையை நோக்கி 
திவ்வியநதி கிரிதலங்கள் யாவு மெய்தி 

தரிசித்துக் குருமுனிவ னன்னாள் சென்ற 
தெய்வதரு வகைவனங்கள் மகிழ்ச்சிப் பொங்கிச் 

சிறக்குமந்த விந்திரகிரிச் சார்பு சேர்ந்தார் . 3 
( இ - ள் ) : இவர்களிருதிறத்தவரும் யுத்தம் பண்ணுகிறதைக் கண்டு 
பார்க்கக் கூடாதபடிக்குக் கௌதமரும் கௌதம 
க்ஷேத்திரத்தைவிட்டு கோவைப்பழம் போலே இதழும் புஷ்பஞ் 
சூழ்ந்த கூந்தலுடைய அகலிகையையும் அழைத்துக் கொண்டு இரு 
பேருமாய் உத்தர திசையை நோக்கி நடந்து , நடக்கிற வழிகளிலே 
தெய்வீகமாயிருக்கும் நதிகள் , பருவதங்கள் , மகாஸ்தலங்கள் 
சகலமுங் கண்டு தரிசனம் பண்ணி ஆதி காலத்திலே அகத்திய 
மகா ரிஷிக்கு வணங்கியும் தெய்வ தாருவகை விருக்ஷங்கள் சூழ்ந்த 
மகா மகிழ்ச்சி பொங்கிய இந்திரகிரி பருவதத்துச் சார்பு சேர்ந்தார் 
கௌதமரென்றவாறு . 

பன்னிரண்டு திங்களினிற் றளிரும் பூவும் 

பருக்காயும் பழநிறையுந் தருக்க ளோடும் 
புன்னைமகிழ் செண்பகமும் பாரி சாதம் 

பொருந்திய கூவிளஞ்சூதம் வருக்கை சோகுங் 
கன்னியகில் சந்தனம் பாதிரியும் கோங்குங் 

கமழ்முல்லை மல்லி யிருவாட்சி வெட்சி 
மன்னர்மகிழ் மாதுளையா வரசு நெல்லி 
வனமடரும் விந்தகிரி வளப்பங் கண்டான் . 

4 
( இ - ள் ) : பன்னிரெண்டு மாதமுந் தளிரும் புஷ்பமுங் காயும் பழமும் 
நிறைந்திருக்கும் தருக்களாகிய புன்னை விருக்ஷம் , மகிழ விருக்ஷம் , 


வல்லம் தலபுராணம் 


165 


செண்பக விருக்ஷம் , பாரிசாத விருக்ஷம் , மகிமை பொருந்திய வில்வ 
விருக்ஷம் , பலா விருக்ஷம் , அசோக விருக்ஷம் , வாழை விருக்ஷம் , 
அகில் விருக்ஷம் , சந்தன விருக்ஷம் , பாதிரி விருக்ஷம் , கோங்க 
விருக்ஷம் , வாசனை பொருந்திய முல்லை , மல்லிகை இருவாக்ஷி , 
இராசாக்கள் சந்தோஷிக்கு மாதுளை , ஆல விருக்ஷம் , அரச 
விருக்ஷம் , நெல்லி விருக்ஷம் இப்படிப் பலப் பல விருக்ஷங்கள் 
இருக்கும் வனங்கள் சூழ்ந்த பருவதத்தினுடைய வளப்பங்க 
ளெல்லாங் கண்டார் கௌதமர் என்றவாறு . 


கரிபுரவி திக்கயமாங் கரடி கொக்கு 

கடம்பையுடன் கவரிமான் கவிகள் மேதி 
வரிபடருஞ் செவ்வேங்கை விடையு மாவு 

மற்றவிலங் கினஞ்சிகண்டி யெகினம் புள்ளு 
மரியளியின் குலமெல்லா மொன்றோ டொன்று 

வகலாமல் வீற்றிருக்கு மருமை விந்தை 
கிரிவளனு நதிவளமும் யாவும் நோக்கி 

கௌதமமா முனிவனுமங் கேது செய்வான் . 5 
( இ - ள் ) : யானைகள் , 

குதிரைகள் , சிங்கங்கள் , கரடிகள் , 
செந்நாய்கள் , கடம்பைகள் , கவரிமான் , வானரம் , எருமைக்கடா , 
வரிபடர்ந்த செவ்வேங்கைப்புலிகள் , ரிஷபங்கள் , பசுக்கள் 
இன்னும் அனேக மிருகங்களும் மயில்கள் , அன்னங்கள் , கருட 
பக்ஷிகள் , பன்றிகள் , வண்டுகளிந்த மிருக சாதிகள் , பக்ஷி 
சாதிகளெல்லாம் ஒன்றோடொன்று விரோதமில்லாமல் 
வீற்றிருக்கும் அருமையாகிய விந்தப் பருவதத்தினுடைய 
வளப்பமும் நதி வளப்பமும் , சகல அதிசத்தையும் கௌதமர் கண்டு 
அங்கேது செய்தாரென்றவாறு . 


வேறு 


6 


நிரந்தரம் பனிச்ச லம்பூ நிறைந்தவம் மேரு மாடே 
வருந்தவ முனிவன் பர்ண சாலை யொன்றமைத் தாங்கு 
கரந்தைவார் சடையான் பாதங் கருதியென் னான்க டோறும் 

பெருந்தவ மியுற்றி நின்றான் பேரணங் ககலிகை யோடும் . 
( இ - ள் ) : நித்தியம் பனிச்சலமும் புஷ்பங்களும் நிறைந்திருக்கும் . 
இந்தப் பருவதத்துக்குப் பக்கத்திலே கௌதமரும் ஒரு பன்னக 
சாலை செய்து அதிலே வாசமாயிருந்து கரந்தையணியுஞ் 
சடையுடைய பரமேஸ்வரன் பாகத்தைக் கருதித் தினந்தோறும் 


166 


பயா 


- 


மகாப் பெருந் தவமியற்றி நின்றான் கற்புடைய அகலிகை யோடும் 
என்றவாறு . 


வானுய ரளவு மோங்கும் வரையிடைத் தவம்பு ரிந்து 
தேன்மலர்க் குழலா ளோடுஞ் சிறந்தன னப்பாற் கேண்மின் 
றானவ ருடனே யும்பர் தளத்துட னெதிர்த்துச் சின்னா 

ளானதோ ரமர்வி ளைத்து வரியவன் வாகை பூண்டான் . 7 
( இ - ள் ) : மேக மண்டல பரியந்தமோங்கி வளர்ந்த விந்தப் 
பருவதத்திலே தவஞ்செய்து கொண்டு தேனொழுகும் 
கூந்தலுடைய அகலிகையோடும் கௌதமரிஷியிருந்தார் . 
இவரிப்படியிருக்க அப்பால் கேளும் சனற்குமாரரே ! தேவர்கள் 
தளத்துடன் இராட்சதர்களுடனே யுத்தம் 

பண்ணிக் 
கொண்டிருந்த தேவேந்திரன் சிறிது நாள் அனேக யுத்தம் செய்து 
இராட்சதாளைச் செயித்து வெற்றி மாலை தரித்தானென்றவாறு . 


வச்சிரம் பிடித்த கையன் வானவர் தொகுதி யோடும் 
நச்சரவ மணிந்த வள்ளல் நாகமாம் யானை மீது 
செச்சைபூந் தொடைய லோங்கச் சென்றனன் ககன வீதி 
யுச்சித மான விந்த முயர்வரை யூடே வந்தான் . 

8 
( இ - ள் ) : வச்சிராயுதந் தரித்த தேவேந்திரன் தேவர் தளத்துடனே 
பரமேஸ்பரனிருக்கும் கைலாசப் பருவதம் போலும் மேனியுடைய 
வெள்ளை யானையின் பேரிலேறிக் கொண்டு வெட்சிப் 
பூமாலைப் பிரகாசிக்கத் தக்கதாக ஆகாச வீதி வழியாக நடந்து 
தேவலோகத்திற்குப் போகிறபோது மகா உச்சிதமாகவும் மகா 
உன்னதமாகவுமிருக்கும் விந்தகிரி பருவதத்திற்குச் சமீபமாய் 
வந்தான் தேவேந்திரன் என்றவாறு . 

மந்திர மிகும்பூங் கூந்தல் மாதயி ராணி கேள்வ 
னிந்திரன் விந்தை கிரியி னிடைத்தவ மியற்றி நின்ற 
வந்தனர் திலக னார்க்கு மருந்தவப் பணியி னோங்குஞ் 

சிந்துரத் தனத்தாள் காவி செறிவிழி யகலிகை கண்டான் . 
( இ - ள் ) : தேன்களுடைய புஷ்பஞ் சூழ்ந்த கூந்தலுடைய ஐராணிக் 
கேள்வனாகிய இந்திரன் , விந்தபருவதத்தின்கண் தபசு செய்து 
கொண்டிருக்கும் பிராமண சிரேஷ்டராகிய கௌதமருக்குத் தேவ 
பணிவிடை செய்து கொண்டிருக்கும் யானை மத்தகம் போலும் 
தனங்களும் நீலோற்பலம் போலும் நேத்திரங்களுமுடைய 
அகலிகையைக் கண்டானென்றவாறு . 


9 


வல்லம் தலபுராணம் 


167 


நாயகன் றவத்துக் கேற்ற நற்பணி தனிலு மேற்ற 
வாயதோர் மனத்தால் வாக்கா லழகெனுங் கற்பு மிஞ்சி 
நேயமாய்க் காலந் தோறுந் தவறிடா நிற்பாள் மஞ்ஞை 
சாயலி னொயிலி னாளைக் கண்டனன் சசிம ணாளன் . 


10 


( இ - ள் ) : தன்னுடைய நாயகனாகிய கௌதமர் தபங்களுக்காகிய 
பணிவிடையில் மனோ வாக்குக் காயங்களினாலே பத்தியாயுங் 
கற்பினி லழகினில் மிகுந்த அகலிகையானவள் மகா அன்பாகக் 
காலங்கள் தவறாதபடிக்குப் பணிவிடை செய்து கொண்டிருக்கும் 
மயில் போலும் சாயலையுடையவளைக் கண்டான் இந்திராணி 
நாயகனாகிய தேவேந்திரன் என்றவாறு . 


கண்டவ னுவகை கூர்ந்து கருதினான் மனது தன்னில் 
தண்டுடன் கரக மேந்துஞ் சகத்துள முனிவ ராவி 
கொண்டநன் வடிவி னாளைக் குறைவிலாவுறுப்பி னாளை 
விண்டெனுங் குழலி னாளை விழியடர் குழலினாளை , 11 


( இ - ள் ) : அகலிகையைக் கண்டு தேவேந்திரன் மகா இன்பத்தை 
அடைந்து மனதிலே இச்சை வைத்து அவளைப் பார்த்துச் 
சொல்லுகிறான் . சகலத்தையுமிழந்து தண்டு கமண்டலந் தரித்த 
முனியீசுரருடைய ஆவியைத் தரித்துக் கொண்ட 
ரூபமுமுடையவளே ! அவையங்களிலே தாழ்ச்சியில்லாதிருக்கும் 
வடிவுடையவளே . மேகம் போலும் கூந்தல் உடையவளே. 
செவியினைத்தாவும் விழிகளை 

யுடையவளே 
பின்னையும் வருணிக்கின்றான் இந்திரனென்றவாறு . 


யென்று 


தனுவெனு நுதலி னாளே சந்திர முகத்தி னாளே 
வினியெதிர் தோன்று மத்த மிசைந்திடுங் கபோலத் தாளே 
மனமது வுருகுந் தந்த மாம்மிகு வரிசை யாளே 
வனமதிற் செழிக்கு முல்லை மலரெனு நகையி னாளே . 12 


( இ - ள் ) : வில்போலும் நுதலுடையவளே ! பூரண சந்திரன் போலும் 
முகத்தை உடையவளே ! பார்க்கிறவர்களுக்குத் தனது ரூபந் 
தெரியுங் கண்ணாடி போலுங் கன்னமுடையவளே ! மனதுருகும் 
பல் 

வரிசையுடையவளே ! நந்தவனங்களில் 
செழிப்புடனிருக்கும் முல்லை புஷ்பம் போலும் 
யுடையவளேயென்று பின்னுஞ் சொல்லுகிறானென்றவாறு . 


மகா 


நகை 


168 


மலரின் மேல் மலர்ப்பூத் தென்ன வரிவிழி காவி யொப்பா 
ளிலகுமாந் திலத புஷ்ப மிசைந்திடு நாசி யொப்பாள் 
லவிய தோளி ரண்டுங் கூறிய வேயி னொப்பா 
ளலர்வடங் களபக் கொங்கை யைம் பொன்மா மேரு 

வொப்பாள் . 13 


( இ - ள் ) : புஷ்பத்தின் பேரிலே புஷ்பம் புஷ்பித்தாப் போலொளிரும் 
நேத்திரமுடையவளே ! பிரகாசமாகிய எள்ளின் புஷ்பம் போலும் , 
நாசினை உடையவளே ! ஓசை பொருந்திய மூங்கில் போலு 
மிரண்டு தோள்களை உடையவளே ! மலர்ந்த புஷ்பங்களும் களப் 
சுகந்தாதிகளும் , ஆபரணாதிகளுமிலங்கும் ஸ்தன்னியங்களானது 
செம்பொன் மகாமேருவுக்குச் சமானமுடையவளே யென்று 
பின்னும் சொல்லுகிறான் இந்திரன் என்றவாறு . 


மின்னெனு மிடையி னாளே மிகுந்தபின் றட்டி னாளே 
கன்னியின் றொடையொப் பாளே கழலுடன் கரமுங் 

கஞ்சங் 
கன்னலின் சொல்லி னாளைக் கருது மெவ்வனங் காட்டி 
வன்னமோ கினியை யொப்பா ளதரமும் தொண்டை 

யொப்பாள் . 14 


( இ - ள் ) : மின் போலும் இடையுடையவளே ! கனத்த 

பின் 
தட்டுடையவளே ! வாழை போலும் தொடையுடையவளே! 
தாமரை போலுங் கையும் பாதமுமுடையவளே! கரும்பு போலும் 
சொல்லுடையவளே ! எவ்வனமாகிய வனத்திலன்ன மோகினி 
போலிருப்பவளே! கொவ்வைப் பழம் போலும் இதழுடையவளே 
யென்று பின்னுஞ் சொல்லுகிறான் தேவேந்திரன் என்றவாறு . 


மதியெனு மிரவிற் றோன்று மணியினா லழகி னாளைப் 
பதிதிரு வுமையொப் பாளைப் பனிமொழி ரதியொப் பாளைத் 
துதிபெறு மதனுங் கண்டு சோகம் தடைவா னன்றோ 
கதிபெறு முனிவன் சேருங் கற்புடை யாளே யென்றான் . 15 


( இ - ள் ) : இராத்திரி காலத்திலே பூரணச் சந்திரனுதையுமானது 
போல் பிரகாசிக்கு முத்தாபரணத்தினாலும் அழகுடையவளே ! 
விஷ்ணு மார்பிலிருக்கும் லட்சுமிக்கும் பார்வதிக்கும் சமான 
மானவளே ! பனிமொழியுடைய ரதிக்குச் சமானமானவளே ! 
யாவரும் துதிக்கப்பெற்ற மன்மதனுமிவளைக் கண்டு 
மோகத்தினாலே சோகமடைவான் . மோக்ஷம் பெறும் கௌதம 


வல்லம் தலபுராணம் 

169 
மகாமுனிவன் சேருங் கற்புடையவளாகிய அகலிகையே யென்று 
சொன்னான் என்றவாறு . 


16 


காரிகை யுருவ மெல்லாங் கருதிய மகவான் றன்னை 
மாரனு நோக்க முற்றான் மாழ்கையி லழுந்திப் போகி 
தாருவு மிருக்கு மந்தத் தமனிய வுலக மெய்திச் 
சீரிலா முகத்த னாகிச் சிந்தையுள் விதனங் கொண்டான் . 
( இ - ள் ) : அகலிகையின் சொரூபமெல்லாங்கண்டு , மனதிலே 
இச்சையை வைத்த தேவேந்திரன் றன்னை மன்மதனும் பார்த்து 
நோக்கம் செய்தானப்போது தேவேந்திரனும் அந்த மாய்கையிலே 
மூழ்கி ஆகாச மார்க்கத்திலே யிருந்தவன் கற்பகத் தருவிருக்கும் 
பொன்னுலகம் 

போய்ச் சேர்ந்து லட்சுமிகரமில்லாத 
முகத்தவனாகி மனதிலே விதனத்தை யடைந்தான்ெறவாறு . 


17 


கொண்டவ னொருவ ரோடு வாய்மலர்ந் துரையே கூறான் 
சென்றுநா மங்கே செல்வோ மென்செய்வோஞ் சிந்தை கூர 
வொண்டொடிச்சி யிந்தி ராணி யுரைத்தசந் தனம்பூ மாலை 

யுண்டியுந் துயர மேற்று வடைந்தனன் மார கோமான் . 
( இ - ள் ) : தேவேந்திரனானவன் மகா விதனத்தையடைந்து வாய் 
திறந்து ஒருவருடனேயும் பேசான் . இந்த விதனத்துக்கு நாமெங்கே 
போவோம் . என்ன செய்வோம் . நம்முடைய விதனமெப்படி 
தீருமென்றிருக்கையில் இந்திராணியானவள் அரைத்த சந்தனமும் 
புஷ்பமாலையுங் கொண்டு வந்து சாத்த அதையும் பாராததால் 
மிகவும் விதனத்தை அடைந்தான் தேவராசன் ஆகிய தேவேந்திரன் 
என்றவாறு , 

பகலவன் மதியின் காலம் பரமனா ரிகலான் றாக்கும் 
நெகிழியால் நரரை யொத்தா னிறைந்தசந் தனமுங் குங்கும 
மகிழ்பெறுஞ் சுகந்தஞ் சேர்ந்த மணங்கம ழிடப முற்றுஞ் 

சுகம்பெறு தனமும் பத்ம துணைபதத் தோகை கண்டான் . 18 
( இ - ள் ) : இரவும் பகலும் பரமசிவன் பகைவனாகிய மன்மதன் 
தேவேந்திரன் பேரிலே தாக்குகிறபோது அந்த விரகாக்கினி 
யினாலே , மனிதரெப்படி அவதிப்படுவார்களோ , யப்படி 
யானவனிந்திரன் . அதெப்படியென்றால் சந்தனம் குங்குமஞ் சுகந்த 
வாடைகள் சேர்ந்த உடலுக்கு முத்தாரமுஞ் சேர்ந்து சுகத்தைக் 
கொடுக்கும் ஸ்தன்னியம் இரண்டு தாமரைப் புஷ்பம் போலும் 
பாதத்தையுடைய ஸ்ரீகளைக் கண்ட பேர்களென்றவாறு 


170 


19 


மனிதரு முனிவர் தேவர் மயங்குவ தல்ல தன்ற 
புனிதமன் மதனால் நொந்தெம் மனோர்தம் பொருது 

மெப்போ 
வனிதைகற் புடையி னாளை வஞ்சனை புரிவ தெப்போ 

முனிவனார் தவத்தி னாலே சகலமுந் தோன்று மன்றோ, 
( இ - ள் ) : அட்டி யலங்கிருதமாயிருக்கிற ஸ்ரீகளைக் கண்ட 
மனிதராகிலும் முனியீசுரர்களாகிலும் , தேவர்களாகிலும் மயங்கிப் 
போவார்களேயல்லாமல் மனதை நிறுத்த மாட்டார்கள் . மகா 
புனிதமாகிய மன்மதனாலே மெத்த நொந்தேன் . என்னுடைய 
மனோதர்மம் எப்போது நிறைவேறும் . 

ஸ்ரீகளில் 
கற்புடையவளாகிய அகலிகையை வஞ்சனையினாலே 
சேருகிறதெப்போ ? அப்படி வஞ்சனை பண்ணினாலும் கௌதமர் 
தவத்தினாலேயும் ஞானத்தினாலேயுஞ் சகலமும் அவர்க்கு 
தெரியுமேயென்று சொன்னான் தேவேந்திரன் என்றவாறு . 


வேளவன் கணையி னாலே மிகுந்தொரு கருமஞ் செய்யில் 
நாளைவா னவரும் நகைப்பார் நான்புரி பவத்தி னாலே 
பாளைசூ ழுலகு காவல் பண்புவெப் படியுண் டாகுங் 
கோளெனு பவத்துக் கஞ்சு மேவலால் மனமுங் குன்றான். 20 
( இ - ள் ) : மன்மதனுடைய பாணத்தினாலே நான் வருத்தப்பட்டு ஒரு 
காரியஞ் செய்தால் நாளை தேவர்களெல்லாரும் இந்தத் 
தேவேந்திரன் இன்னக் 

காரியத்தைச் செய்தானென்று 
நகைப்பார்களே. நாம் பாவ காரியத்தைச் செய்தால் பாளைதாவும் 
சோலை சூழ்ந்த சொர்க்கலோக ராச்சியம்மனக் 
கெப்படியுண்டாகும் . கோளாகிய பாவத்துக்குப் பயந்து யிருந்தால் 
மன்மதன் விரகாக்கினியுண்டு பண்ணி மனது ஒறுக்காதபடிக்கி 
சந்தோஷமாய்த்தானே செய்கிறானென்றவாறு . 


21 


சத்துரு வான மாரன் றான்வெளிப் படுவ தானான் 
மித்துரு வான சொர்க்க மியற்றியங் கிருப்ப தெப்போ 
குத்திர மதனை வெல்லுங் குணமெனக் கில்லை யன்றோ 
புத்துரு நேயஞ் சார்ந்த பொருங்கனல் விருத்தி யானான் , 
( இ - ள் ) : சிவனுக்குச் சத்துருவான மன்மதன் நம்முடனே 
பிரத்தியட்சமாய் வந்து போராடினான் . நாமிந்த விதனத்திலே 
அகப்படாதபடியினாலே இந்த விதனத்தை விட்டு நமக்கு 
சுகிர்தமாயிருக்கிற சொர்க்கலோகத்தையாண்டு கொண்டிருக்கிற 
தெப்போ ? மகாசூத்திரம் பொருந்திய மன்மதனை வெல்லுகிற 


வல்லம் தலபுராணம் 


171 


Wா 


புத்தி நமக்கில்லை . அதனாலே மன்மதனானவனெப்படி 
யானானென்றால் அன்று உருக்கிய நெய்யை அக்கினியிலே 
விட்டால் அந்த 

அந்த அக்கினி எப்படி விருத்தியடையுமோ 
அப்படியானான் மன்மதனென்றவாறு . 


வேறு 


அவனியி னிடையே செம்பொன் 

னாடைதா னியங்கள் தோகை 
புவனியி லொருவர்க் காமெனப் 

புகன்றனூல் விதிய தாமே 
தவமதிற் றிடவான் றானுந் 

சமர்த்தன்கை கொள்வான் போலச் 
சிவன்விடுங் கனலுள் ளானை 
வொருவரால் செயிக்கொண் ணாதே . 

22 
( இ - ள் ) : பூலோகத்திலே திரவிய வஸ்திரம் , தானியங்களிதுகளெல்லா 
மொருவருக்கு ஒத்திருக்க வேணுமென்று தர்மசாஸ்திரம் 
சொல்லுகிறதற்கும் 

தவத்தினாலே இதுகளெல்லாஞ் 
சேர்ந்திருந்தாலும் தைரியமில்லாதவனிடத்திலே யிருந்தென்ன ? 
சமர்த்தனாயிருக்கிறவன் அபகரித்துக் 

கொள்ளுவன் 

. 
அப்படிப்போலே நாம் தேவதைகளுக்கெல்லாம் ராசாவா 
யிருந்தாலும் தைரியமில்லாததினாலே இப்படியாகியது . சிவன் 
விடப்பட்ட அக்கினிக்குள்ளாகிய மன்மதனை ஒருவரால் 
செயிக்கக் கூடாதென்றவாறு . 

அனங்கனை மனதிற் தாக்கு 

மாகையால் களரி சார்ந்தா 
னினங்களாற் சுகத்தைச் செய்வ 

னெண்ணினா லாவ தென்ன 
தனங்களாற் றுயரா மெய்தித் 

தான்றுயி லகற்றி புஷ்ப 
வனங்களிற் றவங்க ளோங்கு 
மாமுனி பாலிற் சார்வான் . 

23 


( இ -ள் ) : மன்மதனை யாரொருவன் மனதிலே தியானிக்கிறானோ 
அவனை அவன் களரியினாலேற்றி வைப்பான் . நல்ல யின 
மாய் அவனைச் சுகத்திலே வைக்க மாட்டான் . என்னாலே 
யாவதென்ன ? அந்த அகலிகையினுடைய ஸ்தன்னியத்தைக் கண்டு 
இச்சை வைத்த துயரத்தினாலே இராத்திரி முழுதும் 


172 


நித்திரையில்லாமல் புஷ்ப வனத்திலே தபசு செய்யும் 
கௌதமருடைய ஆச்சிரமத்திற்குப் போவோமென்றெண்ணி 
இந்திரன் என்றவாறு . 


வேறு 


சசிதனா யகனப் போது தனிவனா யொருவ ரன்றி 
நிசியினிற் பாதி கண்டு நிறைந்த பொன் னகர்விட் டேகி 
சுசியுடை முனிவன் வாழுந் துலங்கு மாசிரம மடைந்தான் 

பசியெனு மாலு மான பண்பையு மறியா தன்றோ . 24 
( இ - ள் ) : இந்திராணி நாயகனாகிய தேவேந்திரன் தனியே 
ஒருவருமில்லாதபடிக்குப் பாதி ராத்திரியானவுடனே பாக்கியம் 
நிறைந்த பொன்னுலகத்தை விட்டுப் புறப்பட்டு 
ஆசாரத்துடனிருக்கும் கௌதம முனிவர் வாழும் ஆச்சிரமம் 
அடைந்தான் . அதெப்படியெனில் மெத்த பசித்தவன் இன்னதைப் 
புசிப்போம் இன்னதைப் புசிக்கப் படாதென்று தோணாதாக்கும் . 
அதுபோல் மிகவுமாசைப்பட்டவனானபடியினாலே நல்ல 
புத்தியெல்லாம் விட்டு , கொஞ்சப் புத்தியோடுங் கூடி , போய்ச் 
சேர்ந்தானிந்திரனென்றவாறு . 


மகா 


ஞமலியா ரலங்கற் கூந்த னாயகி முனிவன் றானுஞ் 
சமதையாய்த் துயிலு கின்ற தவமுனி யெழுப்ப வேண்டி 
நிமலமாய் வார ணம் போற் கூவினன் நடுநிசிநே ரத்தில் 

விமலனா ரன்பன் வைகல் விடிவதென் றெழுந்தி ருந்தான் . 25 
( இ - ள் ) : தேன்களடர்ந்த புஷ்பஞ் சூழ்ந்த கூந்தலுடைய நாயகியான 
அகலிகையும் தவமுடைத்தாகிய கௌதமரும் பன்னக சாலையிலே 
இருபேருமாய் நித்திரைப் பண்ணுகிறதைக் கண்டு தேவேந்திரன் 
இந்தக் கௌதமரை யெழுப்பி யப்பாலே போகியல்லோ நாம் 
போகவேணுமென்று யோசனை பண்ணிச் சீக்கிரமாய்த் 
தெளிவாகிய கோழி போல ரூபமெடுத்துக் கூவினான் . நடு 
ராத்திரியிற் கோழியாகக் கூவின சத்தத்தைப் பரமசிவனுக் 
கன்பராகிய கௌதமர் கேட்டு இராத்திரிக் காலம் போய் விடியற் 
காலமாச்சுதென்று எழுந்திருந்தார் என்றவாறு . 


மஞ்சன மாடுங் கால மாமென வாவி புக்கான் 
பஞ்சமா பாவி தானு மாய்கையாற் படுக்கை யில்ல 
மஞ்சியு மஞ்சான் சென்றா னகலிகை யுடனே கூடிக் 
கொஞ்சினான் கலவி செய்தான் கொடியவன் குருத்து ரோகி , 26 


வல்லம் தலபுராணம் 


173 


- 


( இ - ள் ) : எழுந்திருந்த கௌதமர் ஸ்நான காலமாச்சுதென்று 
ஸ்நானகூடத்துக்குப் போய்ச் சேர்ந்தார் . கௌதமர் போன பின்பு 
பஞ்சமா பாவியான தேவேந்திரன் மாய்கையினாலே 
கௌதமரைப் போல உரூபமெடுத்து நடுங்கிக் கொண்டு அகலிகை 
படுக்கிற பன்னகச் சாலையிலே மானத்தினாலே பயந்தும் 
ஆசையினாலே பயப்படாமலும் போய் அந்த அகலிகையுடனே 
கூடிக் கொஞ்சினான் . கலவிகளைச் செய்தான் . கொடிய குருத்து 
ரோகியாகிய தேவேந்திரன் என்றவாறு . 


கற்புடை யகலிகை தானுங் கணவனென் றிருந்த காலை 
யப்பொழு தருந்தவத் தோனவன் வாவியின் மருங்க ணைந்து 
விற்பொரு திரணத் தாலே தந்தசுத் தியுமே செய்து 
வற்புத மாக மூன்று வாசம னியமந் துடங்கி . 

27 
( இ - ள் ) : கற்புடைய அகலிகையுந் தன்னுடைய புருஷனாகிய 
கௌதமரும் போகிக்கிறாரென்றிருந்தாள் . அப்பால் ஸ்தான 
கடத்துக்குப் போன கௌதமர் விற்போலுந்திரணங்களாலே தந்த 
சுத்தி செய்து மகா அற்புதமான தீர்த்தத்தினாலே கால் கை 
மேலெங்கும் சுத்திப் பண்ணிக் கொண்டு மூன்றுதிறமாசம நியமம் 
பண்ணிக் கொண்டாரென்றவாறு . 


நாற்றிசை யெங்கு நோக்கி நாழிகை யளவுங் கண்டு 
பார்த்தன ராச்ச ரீகம் பாதிரா வதனிற் கோழி 
யேற்றிய வுரையங் கேது யென்னகா ரணத்தி னாலோ 

யேற்றுய ரிறையோன் செய்கை யின்னதென் றறிந்தி லேனே . 28 
( இ - ள் ) : அப்பால் கௌதமர் ஆசமநியமம் பண்ணிக் கொண்டு 
நாலு திக்கையும் நோக்கி , நாழிகை நிதானம் பார்க்கிறபோது மகா 
ஆச்சரியமாக இருக்கிறது . பாதி ராத்திரியாகிறது . இந்த 
வேளையிலே கோழி கூப்பிடுகிற சத்தமேது . ஆனால் 
காரணங்களினாலே கூப்பிட்டதாகும் . ரிஷப வாகனராகிய 
பரமசிவனுடைய மகிமையை இன்னதென்றறிந்திலேன் 
என்றவாறு . 


வானவர் கந்தருவர் பேய்கள் வஞ்சகம் விளைத்த தன்றோ 
தானவர் மாய்கை தானோ தளர்ந்த நித் திரையிற் சிந்தை 
வூனமாய்க் கலங்கிப் பிரமித் தோடிய மயக்க மென்றோ 
ஞானமாம் விழியா னோக்கி நடந்தவா றதனைக் கண்டான் . 


29 


174 


( இ - ள் ) : தேவர்கள் , கந்தருவர்கள் , பேய்கள் , 

இவர்கள் 
வஞ்சகமாய்க் கூவினார்களோ ? இராட்சதாளுடைய மாய்கையோ ? 
அசந்து நித்திரை செய்தபடியினாலே மனது கலங்கிப் பிரமித்துக் 
கோழி கூவினது போற்கண்டு எழுந்திருந்து ஓடி வந்தோமோ ? 
என்ன மயக்கமோ தெரியவில்லையென்று 

ஞானமாகிய 
அறிவென்னும் விழியினாலே பார்க்கிற போது நடந்த விருத்தாந்த 
மெல்லாமறிந்தாரென்றவாறு . 


வேறு 


அறிவினா லறிந்து செங்க ணங்கியுஞ் சிதறப் பொங்கிக் 
கறுவிய குரோதத் தோடுங் கடுகி யாச்சிரமம் சென்றான் 
மறுவிலா வனிதை தானு மாய்கை யாலனுப வித்த 
கிரிகையை நோக்கி யிந்திரன் கெடுத்தானென் 

றயர்ந்தாள் மாதோ . 30 
( இ - ள் ) : நடந்த வஞ்சனை அறிவினாலறிந்த கௌதமருக்குக் 
கோபம் பிரவேசித்துத் தாமரை போன்ற கண்களிலே அக்கினிப் 
பொறி சிதறக் கோபாக்கினிப் பொங்கி மகா உக்கிரமாகத் தானே 
சீக்கிரமாக ஆச்சிரமத்திற்கு வந்தார் . இவரும் வருவதற்கு 
முன்பதாகக் குற்றமில்லாதிருக்கும் அகலிகையானவள் 
தேவேந்திரன் மாய்கையினாலனுபவித்ததைக் கிரிகையினாலே 
அறிந்து அவனைத் தள்ளிவிட்டு மகாபாவியான தேவேந்திரன் 
நம்மைக் கெடுத்து விட்டானென்று மிகவுமனது நொந்தாள் 
அகலிகை யென்றவாறு . 


அன்னவ ளுலக மெல்லா நகைத்திடுங் கர்மி யானே 
னென்னவள் சிந்தை நொந்து விருந்தனள் துயரத் தோடும் 
பொன்னக ருடையான் வெள்கி பூசுரன் சாபந் தாவு 

யென்னவுந் துரிதாய் முன்றின் மேவி யோடா நின்றான் . 31 
( இ - ள் ) : அகலிகையானவள் மகா விதனத்தோடே சொல்லுகிறாள் . 
உலகமெல்லாம் நகைக்கத் தக்கதாகிய கர்மியாகினேனென்று 
அதிக துக்கத்தையடைந்திருந்தாள் . அப்பால் பொன்னுலக 
அரசனாகிய தேவேந்திரனும் நம்முடைய புரட்டு யிவளறிந்து 
கொண்டாளென்று வெட்கமடைந்து இனிமேலிங்கிருந்தால் 
கௌதமர் சபித்துப் போடுவாரென்று சீக்கிரமாக வாசலிலே வந்து 
ஓடிப்போகிறதுக்கெத்தனமாய் நின்றா னென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


175 


கடையவ னாகி மெத்த கர்மியு பிரமத் துரோகி 
யுடையவ னான போகி யோடுதல் முனிவ நோக்கி 
சடைமுடி யவிழ வுக்கிர தாமுகக் குரோத மாகிப் 

படமுடை யரவ மென்னச் சீறிப்பற் கடித்துச் சொல்வான் . 32 
( இ - ள் ) : யாவற்கும் கடையவனாகி , மெத்தக் கர்மியுமாகி , பிரம்மத் 
துரோகியாகிய தேவேந்திரன் ஓடுகைக்கு நிற்கிறபோது கௌதமர் 
கண்டு சடைகளெல்லாமவிழ்ந்து விழ மிகவுக்கிரமான 
முகத்தையுடையவராகிக் கோபாக்கினிப் பிரவேசித்துப் படம் 
பொருந்திய சர்ப்பம் போலே சீறிப் பல்லை நறநறவென்று கடித்து 
அட பொட்டைமகனே இந்திராவென்று சொல்லுகிறா 
ரென்றவாறு . 


வஞ்சனை காமி யாகி மான மில்லவனு மாகிக் 
கொஞ்சறி வுடைய னாகிக் கூவிய பாவி கேளாய் ! 
குஞ்சரஞ் சுவர்க்கஞ் செல்லக் குறிப்புவிட் டகன்று மேனி 
பஞ்சர மாகி யோனி பத்து நூறடைவா யென்றான் . 

33 
( இ - ள் ) : மகா வஞ்சகனாகியும் மகா காமியாகியு மானமில்லாத 
வனாகியும் கொஞ்சறிவுடையவனாகியும் கோழி போலே கூவின 
மகாப் பாபியாகிய தேவேந்திரனே கேளாய் . ஐராவதமும் சொர்க்க 
லோகமும் பாக்கியமும் உன்னைக் குறித்திருக்கிறப் 
பொருள்களெல்லாமிழந்து உன்னுடைய சரீரம் பஞ்சரம் போலே 
ஒரு யோனிக்கு ஆசைப்பட்ட படியினாலே உனக்குத் தாகந் 
தெளிய ஆயிரம் யோனியாய்ப் போகக் கடவாயென்று சாபத்தைக் 
கொடுத்துப் பின்னையும் சொல்லுகிறார் கௌதமர் என்றவாறு . 


பாரினின் னிந்தைக் கான பாகசா தனனே வுந்தன் 
வீரமுங் குறைந்து வண்ட பீசமு மிறப்பா யென்று 
கோரமாய்ச் சாப மீய்ந்தான் கொடியிடைக் கற்பி னாளை 
நாரியர்க் கெல்லாஞ் சின்ன நகைப்புவைத் தவளை 

நோக்கான் . 


34 


( இ - ள் ) : உலகத்தாரெல்லாரும் நிந்திக்கப்பட்ட தேவேந்திரனே ! 
உந்தனுடைய வீரிய விருத்தியும் குறைந்து அண்ட பீசமுமிறந்து 
போகக் கடவதென்று அகோரமாகிய சாபத்தைக் கொடுத்துவிட்டு 
அப்பால் கொடிபோலுமிடை போன்ற கற்புடையவளாகிய 
அகலிகையானவள் ஸ்ரீகளெல்லாம் இழிவாய் நகைக்கத் தக்க 
உடம்புண்டாக்கிக் கொண்டவளைப் பார்த்தாரென்றவாறு . 


176 


வெந்திடு துயரத் தோடு மெலிந்தமின் னாளை நோக்கி 
வந்தவன் கபடு முன்னை மணந்தவன் செயலுங் காணாய் 
சிந்தையில் ஞான மில்லாய் சிலையென வடிவ மாகத் 

தந்தனன் சாபமென்றான் றையலு நடுக்க முற்றாள் . 35 
( இ - ள் ) : விதனாக்கினியினாலே 

வெந்து மெலிந்திருக்கிற 
அகலிகையைப் பார்த்துச் சொல்லுகிறார் . வாராய் அகலிகையே ! 
கபடமாக வந்து உன்னுடலிலே சஞ்சாரம் பண்ணினவனையும் , 
உன்னை விவாகம் பண்ணினவன் கிரிகையுமிரண்டு மறியாமல் 
போனாய் உன்னிடத்தில் அறிவில்லாததினாலே . கல்ப 
ரூபமாகியிருப்பாய் என்று சாபம் கொடுத்தார் . அகலிகையும் 
பயந்து நடுங்கினா ளென்றவாறு . 


வேறு 


கஞ்சமா முகத்தா ளகலிகை தானுங் 

கணவனார் பொற்பதம் பணிந்து 
யஞ்சலி புரிந்து மனந்தடு மாறி 

நாவலர்ந் தோருரை யறைவாள் 
நெஞ்சினு ளகலா நிற்குமா முனியே 

நேர்படுங் கர்மநா னறியேன் 
வஞ்சனை மனத்து ளெள்ளள வில்லேன் 
மாய்கையுஞ் சூதையு மறியேன் . 

35 
( இ - ள் ) : தாமரை போலும் முகமுடைய அகலிகையுந் தன்னுடைய 
புருஷனாகிய கௌதமருடைய பாதத்திலே பணிந்து இரண்டு 
கையுங் கூப்பிக் கொண்டு மனம் தடுமாறி நாக்குங் குழறி ஒரு 
வார்த்தை சொல்லுகிறாள் . என் மனதை விட்டகலாமிலிருக்கும் 
முனியீசுரரே இப்படி வந்த கர்மம் நானறிந்ததல்ல . என் மனதிலே 
எள்ளளவாகிலும் வஞ்சனையில்லை . மாய்கை சூதுகளும் 
தெரியாதென்று பின்னையுஞ் சொல்லுகிறாளென்றவாறு . 


வேறு 


எந்த நாதனே உமக்குநா னின்பமாய் நடந்தேன் 
உந்த மக்கொரு குற்றமுஞ் செய்திலே னுகந்து 
தந்த சாபமுந் தகாதெனச் சரணமென் றடைந்தே 
னிந்த மானில மனத்தையு முணர்ந்ததத் துவனே . 

37 
( இ - ள் ) : என்னுடைய பிராண நாயகனே உம்முடைய மனதுக்கு 
இன்பமாய் நடந்து வந்தேன் . உமக்கு என் மனதார ஒரு குற்றமும் 


வல்லம் தலபுராண 


177 


செய்யவில்லை . அப்படியிருக்க , தாங்கள் சபிக்கலாகாது . தங்கள் 
பாதாரவிந்தத்தில் சரணமடைந்தேன் . இந்தப் பூலோகத்திலே 
நடக்கிற காரியங்களெல்லாம் அறிவினாலறிந்த 
தவத்துடையவரே யென்று பின்னும் தோத்திரம் பண்ணுகிறாள் 
அகலிகை என்றவாறு . 


மகா 


உலகில் யாவரும் பழிப்புறு முருவெடுத் தடியேன் 
மலரு நின்பதம் வணங்கினே னுன்றய வளிப்பாய் 
கலகம் யானறிந் தல்லது நின்கருத் தறியுந் 
திலக மாதவ முனிவரிற் சிறப்புடை யவனே . 

38 
( இ - ள் ) : உலகத்திலே இருக்கிற பேர்கள் பழிக்கத்தக்கதாக 
உருவெடுத்தேன் . இப்போதானால் உம்முடைய பாதத்தை யடுத்த 
வெனக்குக் கிருபா கடாக்ஷம் செய்யவேணும் . இந்தக் கலகம் 
நானறிந்ததல்ல . 

உமக்குத் தெரிய வரும் . 
சிலாக்கியமானவரே முனியீ சுபரரில் மிகவும் சிறப்புடை 
யவரேயென்று பின்னும் தோத்திரம் பண்ணுகிறாளென்றவாறு . 


மகா 


மகா 


வேத மாமுனி வோர்களில் மெய்ப்பெருந் தவனே 
பேதை யேனறியாப் பிழைபொறுத் தருளும் செய்வாய் 
நாத னேயெனைச் சபித்திட ஞாயமோ வுமக்கு 
நீத னேதுயர் தவிர்த்திடு நிறைபெருங் கடலே . 

39 
( இ - ள் ) : வேதமகா முனியீசுராளுக்கெல்லாம் 
மெய்த்தவமுடையவரே ! நான் பேதையானவள் . அறியாதபடிக்கி 
வந்த பிழையைப் பொறுத்து இருக்க வேணுமென்னுடைய 
நாதனே. என்னைச் சபித்திட ஞாயமோ ? நீர் மகாநீதியானவர் . 
என்னுடைய துயரையகற்றிவிடும் . நிறைந்த கிருபா 
சமுத்திரமேயென்று பின்னும் தோத்திரம் பண்ணுகிறாள் 
அகலிகை யென்றவாறு . 

திடுக்க முற்றவ ளிறைஞ்சிட முனிவுமே தீர்ப்பாய் 
அடுக்க வுன்பத மடைந்தவர்க் கருளது கொடுப்பாய் 
நடுக்க முற்றன சாபமு மகன்றிட நவில்வாய் 

வடுக்க ணாளகலி கையுமே வணங்கிநின் றுரைத்தாள் , 40 
( இ - ள் ) : பயந்து நடுநடுங்கி வந்து பாதத்திலே பணிந்தாள் கோபந் 
தீர்த்தருள வேணும் . உம்முடைய பாதார விந்தமடைந்த எனக்குக் 
கிருபா கடாக்ஷம் செய்யும் . நடுங்கத் தக்கதாகச் சாபம் கொடுத்தீரே 
அது அகலத் தக்கதாக அனுக்கிரகம் பண்ண வேண்மென்று 


178 


மாவடு போன்ற கண்களையுடைய அகலிகையும் பணிந்து நின்று 
அனேக தோத்திரம் பண்ணி னாளென்றவாறு . 


அகலிகை யவ்வித முரைத்திடச் சகலமு மறிந்தோன் 
புகலு கின்றவள் மனத்தையுங் குணத்தையும் பொருந்தி 
விகலு கின்றவக் குரோதமு மெளிதினி லடக்கி 

முகமு மலர்ந்துரை செய்குவன் முனிவனு மவட்கே . 41 
( இ - ள் ) : அகலிகையானவள் இந்தப் பிரகாரம் தோத்திரம் பண்ண , 
சகலமும் தெரிந்த கௌதமரு மவள் சொன்ன வார்த்தையைக் 
கேட்டு அவளுடைய மனத்தையும் குணத்தையுமறிந்து 
பகைமையாகிய குரோதமு மெளிதினிலடக்கி முகமலர்ந்து 
சொல்லுகிறார் கௌதமர் என்றவாறு . 


அன்ன மென்னுடைய நாயகி யறைகுவங் கேண்மின் 
சொன்ன வாசகம் பழுதிலை தொடர்ந்திடுஞ் சிலையா 
யின்னி லத்தினி லனேகனா ளிருந்திடும் பொழுதி 

லுன்னை விட்டது நீங்கிடும் வகையினை யுரைப்பாம் . 42 
( இ - ள் ) : அன்னம் 

போலும் என்னுடைய 

நாயகியாகிய 
அகலிகையே சொல்லுகிறேன் கேள் , நான் சொன்ன வசனம் 
பழுது போகாது , அது தொடரும் . கல்வடிவாகி இந்த நிலத்திலே 
அனேக நாளிருக்கிற போது அந்தச் சாபம் உன்னை விட்டுப் 
போகத் தக்கதாகச் சொல்லுகிறோமென்றவாறு . 


43 


திருவி நாயகன் தேவதை யிடர்களுந் தீர 
மருவு பாபிக ளாகி யவுணர்மாண் டிடவு 
பெருகு மாமனு குலத்தினிற் தசரதன் பிதுராய் 

வருகு வானவன் கோசல மாநகர் வாழ்க . 
( இ - ள் ) : இலட்சுமி நாயகனான மகாவிஷ்ணு தேவர்களுடைய 

டைஞ்சல் தீரத் தக்கதாகவும் , பாபங்கள் மருவிய இராட்சதாள் 
மடிந்து போகவும் , பெருகி வளந்தோங்கு மனு குலத்திலே பிறந்து 
தசரதனுடைய புத்திரனாக வருவார் கோசல தேசமெல்லாம் 
வாழ்க என்றவாறு . 

வந்த ராமனுங் கீர்த்தியும் யோகமும் வழங்கி 
யெந்த மன்னரு மெதிரிலா திருக்குமன் னாளிற் 
சிந்தை கூர்ந்திடக் கௌசிகன் யாகத்தைச் சிதைக்கு 
மந்த ராக்கதர் தனையழித் தவருடன் வருவான் . 

44 


வல்லம் தலபுராணம் 


179 


( இ - ள் ) : கோசல தேசத்திலே வந்து இராமனென்கிற பெயருடனே 
கூடி அனேக கீர்த்தியும் யோகமும் பொருந்தி எப்படிக் கொத்த 
மகா பராக்கிர சாலியாயிருக்கிற ராசாக்களை யெல்லாம் , 
எதிரில்லாதபடிக்குச் செயித்து இருக்கிற நாளிலே மகா 
மனமகிழ்ச்சியோடுங் கூட இருக்கிறபோது விசுவாமித்திரர் 
யாகத்தை அழிக்கும் ராக்ஷதாளைச் செயித்து வருவார்க 
ளென்றவாறு . 


கமல மாதுறை ராமனுங் கௌசிக னுடனும் 
நமது வாச்சிரம மதனிலே கருணையால் நணுகுஞ் 
சமய மீதவர் பாதத்தூ ளுன்றனை யடைய 

குமரி யாகுவை கற்புடையோ ரில் முன் கூர்வாய் . 45 
( இ - ள் ) : இலட்சுமி நாயகனாகிய இராமரும் விசுவாமித்திரரும் 
நம்முடைய ஆச்சிரமத்து வழியாக , மகா சந்தோஷத்துடனே 
வருவர் . அப்படி வருகிற சமையத்திலே இராமர் பாதத்தூள் உன் 
பேரிலே விழும் . விழுந்த மாத்திரத்திலே நீ கல் ரூபம் போய் 
சிறுபெண் 

வடிவமாகுவை . கற்புடைய ஸ்திரிகளிலே 
முதன்மையாகுவை யென்றவாறு . 


இன்ன வாறுவம் முனிவனு மியம்பிட வகலிகை 
கன்னி யாமுரு நீங்கிடக் கல்வடி வாகி 
நன்னி லத்துமீ திருந்தனள் நாயகன் மேரு 
தன்னில் மாதவம் புரிந்தவ னிருந்தனன் றனியே . 

46 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரமாகக் கௌதமர் சொல்ல , அகலிகையும் , 
ஸ்திரி ரூபம் போய்ப் பாறைக் கல்லு ரூபமாகி , நிலத்தின் பேரிலே 
தெரியத்தக்கதாயிருந்தாள் . அவள் நாயகனாகிய கௌதமரும் , மகா 
மேருவின் சார்பிலே தவஞ்செய்து 

கொண்டு 

தனியே 
யிருந்தாரென்றவாறு . 

தவம்பொ ருந்திய முனிதருங் கொடிய சாபத்தா 
லுவர்பொ ருந்திய சலங்களுஞ் சொலித்திட வூறு 
மெவர்கள் காண்கினும் பழிப்புறும் யங்கி நாற்றம் 

47 
புவியி லுள்ளவர் நிந்தனை பொருந்து பொன்னுலகோன் . 
( இ - ள் ) : மகாதவம் பொருந்திய கௌதமர் 

கொடுத்த 
சாபத்தினாலே சரீரமாதிந்தம் ஆயிரம் யோனியாகி , அந்த 
யோனித் துவாரமெல்லாம் உப்புச்சலமூறி , என்னேரமும் ஒழுகிக் 


180 ) 


கொண்டிருக்கின்றதும் , ஊத்த மூறினால்போல் ஊறலும் 
கண்டவரெல்லாம் இப்படிக்கொத்த காரியஞ் செய்தானே என்று 
நகைக்க இந்தத் துர்வாசனையினாலே - பூலோகத்திலிருக்கிற 
பேர்கள் நிந்தனை செய்ய இப்படிக்கொத்த அபகீர்த்தியைப் 
பெற்றான் பொன்னுலக ராஜனாகிய தேவேந்திரன் என்றவாறு . 


மறைபெ ருந்தவ னல் கிய சாபமு வாங்கி 
நிறைய வாயிர நிதம்பமுந் தோன்றிட நெடுமூச் 
சறைவ னிற்பல பிணிக்குமோ ராளென விருந்த 

விறைவ னிந்திர னறுயரமுந் தீயின்விழுந் திளைத்தான் . 48 
( இ - ள் ) : பிராமண சிரேஷ்டராய்ப் பெருந்தவமுடைய கௌதமர் 
கொடுத்த சாபத்தை வாங்கி ஆயிரம் யோனிகளும் பிரகாசிக்க 
நெடுமூச்செறிந்து மகாபாபம் பிணிக்குமாளாக இருந்தே னென்று 
தேவேந்திரனானவன் துக்கச் 

சமுத்திரத்திலே விழுந்து 
இளைத்திருந்தானென்றவாறு 


வேறு 


அரனருள் பெருகுஞ் சனற்குமார ரிஷியே 

அகலிகை தன்சரிதையா ரெவரும் 
பரிவுடன் படிப்போர் கேட்பவர் துதிப்போர் 

பவங்களு நெகிழிமுன் பஞ்சா 
மருவுநற் தீர்த்தம் வேள்விக டானம் 

வகையுட னியற்றிய பலனா 
மரியநற் சுவர்க்க மடைகுவ ரென்றா 
னாறிரு கரமுடை யண்ணல் . 

49 
( இ - ள் ) : பரமசிவன் கிருபை பெறுகுஞ் சனற்குமார ரிஷியே! இந்த 
அகலிகையினுடைய சரித்திரத்தை யாவராகிலும் இன்பமாய்ப் 
படித்த போர்கள் , அதைக் கேட்கிற பேர்கள் , அதைத்தியானிக்கிற 
பேர்கள் , அவர்களுடைய பாபங்களும் அக்கினியைக் கண்ட 
பஞ்சனாது எப்படித் தகித்துப்போமோ அப்படித் தகித்துப் 
போகும் . வாசனை பொருந்திய அனேக தீர்த்த யாத்திரை 
பண்ணிய பலனும் , அனேக யாகம் பண்ணின பலனும் , அனேக 
தானம் பண்ணின பலனும் அடைவார்கள் . அப்பால் அரிதாகிய 
சொர்க்கலோகம் அடைவாரென்று சொன்னார் பன்னிரண்டு 
கைகளுடைய சண்முகரென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


181 


அறிவினா லழகா மகலிகையின் சரிதை 

யறிந்தவர் படிப்பவர் கேட்போர் 
குறைவிலாச் செல்வ முத்தியும் பெறுவார் 

கோதையர் யாவர் கேட்டிடினும் 
பிறையெனுங் கற்பி னிடர்களு மகற்றி 

பிரபல மாகவென் னாளும் 
மறுவிலா மகிழ்ணன் புதல்வர் களுடனே 
வாழ்ந்து பொன் னுலகமா தடைவார் . 

50 
( இ - ள் ) : அறிவு தானே நிறைந்து அழகாய்ப் பிரகாசிக்கும் 
அகலிகையினுடைய சரித்திரத்தைப் படித்த பேர்கள் , கேட்ட 
பேர்கள் , குறைவில்லாத செல்வமுத்தியும் பெறுவர் . ஸ்திரி சாதிகள் 
கேட்டால் தங்களுக்கு மானமாகிய 

கற்புக்கு 
இடர்களாயிருக்கப்பட்டதெல்லாம் அகற்றி மகா பிரபல்யமாக 
குறைவில்லாமல் புருஷாளுடனும் , புத்திராளுடனும் வாழ்ந்து 
அப்பால் சொர்க்கலோகத்தை அடைவார்களென்ற வாறு . 


வரையினி லுயர்ந்த மேருவைத் தனுவாய் 

வளைத்தவ னிடத்தி லுறையும் 
விரைவெறி குழலா லுமையவ ளளித்த 

வேலனா ரிவ்வித மியம்பக் 
குரைகட லுக்கோர் புகழ்சனற் குமரன் 

குளிர்ந்தக மலர்ந்தகா ரணத்தைத் 
தரைமிகு தவத்தோன் சூதனு முரைப்ப 
சவுனகர் கேட்டுள மகிழ்ந்தார் . 

51 
( இ - ள் ) : பருவதங்களுக்கெல்லாம் சிரேஷ்ட மாகிய மகாமேருவை 
வில்லாக வளைத்த பரமேசுரரிடத்தில் உறையும் புஷ்பம் சூழ்ந்த 
கூந்தலுடைய பார்வதி புத்திரனாகிய சண்முகன் இந்தப்பிரகாரஞ் 
சொல்ல சத்தம் போன்ற திவலையுடைய நெடிய கடல் சூழந்த 
உலகத்தாரெல்லாரும் புகழும் சனற்குமார ரிஷி கேட்டு , குளிர்ச்சி 
பொருந்திய மனது மகாசந்தோஷம் அடைந்த கதையைப் 
பூலோகத்திலே மிகுந்த 

தவசுடைய சூதரிஷியானவர் 
நைமிசாரண்ய வனத்திலே இருந்து கொண்டு சொல்ல , அந்தக் 
கதையைச் சௌனக மகாரிஷியும் கேட்டு , மனது சந்தோஷத்தை 
அடைந்தாரென்றவாறு . 


182 


52 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெரும் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சவுனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வரும் கதையை 

யியம் பென விருப்புட னுரைப்பார் . 
( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை , பதினெண்புராணமாகிய 
காந்தப்புராணத்திலிருக்குஞ் சனற்குமாரர் சரிதையில் , 
அற்புதமாகிய இந்திர கீல பருவதத்தினுடைய மகிமையை நாம் 
அறிந்த மாத்திரஞ் சொன்னோம் . யாவரும் சொல்லுகிற தற்கால 
மகா தபசுடையவரேயென்று சூதரிஷி சொல்லக் கேட்டிருந்த 
சிறப்புடைய சவுனக மகாரிஷியு மகாசந்தோஷத்தை யடைந்து 
மெய்ப்பெருந் தவத்துடைய சூதரிஷியே ! இப்போது நீர் சொன்ன 
மகிமையெல்லாங் கேட்டு மகாசந்தோஷமடைந்தேன் . மேல் 
நடந்த கதையைச் சொல்லுமையாவென்று 

கேட்க 
சூதமகாரிஷியுஞ் சொல்லத்துடங்கினாரென்றவாறு . 


குறிப்புகள் 
4. அகலிகைச் சருக்கம் 


இச்சருக்கம் 52 பாடல்களைக் கொண்டுள்ளது . நம் 
பிரதியில் உள்ள 8 பாடல்கள் மட்டுமே மாற்றமின்றிக் 
கூத்தபிரான் பிரதியில் உள்ளன . எஞ்சிய 31 பாடல்கள் கதைத் 
தொடர்ச்சிக்காக இவர் இயற்றியதும் சிதைந்த பாடல்களைத் 
திருத்தி இவர் எழுதியதுமாகும் . 
1 . வலம்புரி - வலம்புரிச்சங்கின் ஒலி . பதம் - பாதம் . 

பொன்னுலகோன் - இந்திரன் . வானவர்தானவர்- தேவர் அசுரர் . 
3. தேவர் அரக்கர் போர் சுட்டப்படுகிறது . தரு-மரம் . 

சென்ற சருக்கத்தில் கௌதமர் இந்திரகீலம் வந்தது 
கூறப்படுகிறது . இதில் அங்கிருந்து வடதிசை நோக்கிப் 
புறப்பட்டது கூறப்படுகிறது . வனத்தின் செழுமை இதில் 
கூறப்படுகிறது . ஆண்டு முழுவதும் காய்க்கும் மரங்கள் 
இருந்தன. 


2. 


4 . 


வல்லம் தலபுராணம் 

183 
5 . விலங்குகள் , 

பறவைகள் வாழ்வதைக் கூறுகிறார் . 
திக்கயம் - சிங்கம் . 
6 . நிரந்தரம் -தினம் . மாடு - பக்கம் . கரந்தை - ஒருபூ . 
7 . தானவர் - அசுரர் ; உம்பர் - தேவர் ; அமர் - போர் . வாகை - வெற்றி . 
8 . வச்சிரம் - வச்சிராயுதம் . நாகமாம் யானை- ஐராவத யானை . 

நச்சரவம் - விஷமுடைய பாம்பு . செச்சை - வெட்சி . 
9. விந்தையேரு- விந்தைமேரு என்க . திலகனார் - கௌதமர் . 
10. மஞ்ஞைசாயலின் ஒயிலாள் 

என்பது அகலிகைக்கு 
அடைமொழி . சசி - இந்திராணி . 
11 . விண்டெனுங்குழல் - கருங்கூந்தல் . கரகம் - கமண்டலம் . 

விழி - கண் . 
12. அத்தம் - கண்ணாடி . கபோலம் - கன்னம் . நகை - சிரிப்பு 

தந்தம் - பல் , 
13. அகலிகையின் எழில் வருணிக்கப்படுகிறது . திலதம் - எள் . 

வேய் - மூங்கில் 
14. 14 முதல் 15 வரை இந்திரன் புலம்பலாகக் கூறப்படுகிறது . 
16. மகவான் - இந்திரன் . மாரன் - மன்மதன் . தமனியம் 

பொன்னுலகம் . விதனம் - கவலை. 
17. சிந்தை உர- மனம் வருந்த 
18. 18 முதல் 20 வரை மன்மதபாணத்தின் வலிமை பேசப்படுகிறது . 

இந்திரனின் விரக வேதனையும் காண்கிறோம் . 
21. சத்துரு- எதிரி . மித்துரு - உறவு ; குத்திரம் - வஞ்சனை மதன் , 

மாரன் , வேள் - காமனன் பெயர்கள் , 
22. மன்மதனை யாரும் வெல்ல முடியாது என்கிறார் 
23. மாமுனி - கௌதமன் . 
24. சசிதநாயகம் இந்திராணி கேள்வன் ; நிசி - இரவு . சுசி -அகலிகை. 

இறுதிவரி பொருள் விளங்கவில்லை. 
25. ஞமலியாரலங்கற் கூந்தல் நாயகி- அகலிகை . சமதை - ஜோடி 

வாரணம் - கோழி . ஞமலி - தேன் . ஆர் - மிகுந்த 
26. மஞ்சனம் - நீராடல் . வாவி - குளம் . இந்திரன் , கௌதமர் 

வடிவெடுத்து அகலிகையுடன் கலவி புரிந்தான் . 


184 


27. அருந்தவத்தோன்- கௌதமன் . 
28. நாழிகை- கால அளவு 2-1 / 2 நாழிகை 1 மணி . 
29. தானவர் - அரக்கர் . மாய்கை - மாயை . 
30. அங்கி- நெருப்பு , கறுவி - சினந்து . கிறிகை- கிரிகை . 
31. கர்மியானேன் - பாவியானேன் . துரிதாய் -விரைவில். 
32. கௌதம முனிவனின் சினத்தைப் பார்க்கிறோம் . போகி 

இந்திரன் . 
33. 33 ஆம் பாடல் முதல் 34 வரை கௌதமன் சாபம் தந்த 

நிகழ்வுகள் . 
35. அகலிகைக்குச் சாபம்தந்தது காண்கிறோம் . சிலை - கல் . 
36. 36 ஆம் பாடல் முதல் 40 வரை அகலிகை சாமவிமோசனம் 

வேண்டிக் கூறும் சொற்களாகும் . 
41. இகல் - பகை . புகலுகின்றவள் - அகலிகை. 
42. 42 முதல் 45 வரை சாபவிமோசனம் பெறுவது கூறப்படுகிறது . 
46. அகலிகை கல்லான விபரமுள்ளது . மேரு - மேருமலை. 
47,48 , இந்திரன் சாபம் பெற்றபின் அவனடைந்த மேனியின் 

இழிவு வருணிக்கப்படுகிறது . 
49. பரிவு -விரும்பி . ஞெகிழி - தீ . 
50. புராணம் படிப்பதன் பயன் கூறப்படுகிறது . 

வரை - மலை . தனு - வில் . விரை - மணம் . வேலனர் - முருகன் . 

வேலை ஏந்தியவன் வேலன் . 
52. கதை கேட்பவர் வேண்டுதல் . 


ST . 


கூத்தபிரான்கையெழுத்துப் பிரதியில் உள்ள கூடுதலான 
பாடல்கள் வருமாறு . 
கரியாளி யிவுளிநாய் கரடிகேழல் கடம்பைநற் 

கவரிமான் கவிகள் மேதி 
வரிவேங்கை விடைபசுக்கள் சிறுத்தையோடு மான் முதல் 

விலங்கினங்கள் மகிழ்ந்து வாழும் 
கிரியரவம் கிளிமஞ்ஞை யெகினம் கூகைபுறா முதல் 

பறவையினங் கெழுமி வாழும் 
வரைவளமும் நதிவளமும் மகிழ்ந்துநோக்கு 
மாதவனும் காதலொடு வின்னசெய்தான் . 

1 


வல்லம் தலபுராணம் 


185 


அன்ன காலை வரைசிற கரிந்தவடலாயுதந் திருவில் வீசவு 
மின்னு மாமணி குயிற்று மோயொளி வெயிலவன் விழி 

சுழிக்கவும் 
துன்னு வெள்ளி மலையல்ல பாற்கடலி றோன்று 

யானரிபவச் சின்மேல் 
மன்னு பொன்னகர மன்னன் விந்தகிரி மாடுவந்தனன் 

மகிழ்ந்தரோ. 2 


நேயத்தாற் கணவ னெஞ்சினைப் பறிந்தோ கண்மற்றுங் 
காயத்தாற் மனத்தால் வாக்கால் கற்பரி யாமையென்று 
வாயத்தா னமைந்த நூலினாற் றோடு மெழுகு வாளை 
தேயத்தார் போற்றுந் தெய்வத் திருவென வுருவி னாளை . 


3 


கைசெழுங் கமலம் முகநிறை மதியங் 

கால்சினை வரால் தொடைக் கதலி 
மைகுழற் கயற்கண் மலைமுலை யிடையின் 

வயரிலை யகிபட மல்குல் 
மெய்மயி லன்ன நடைமது பிலிற்று 

மிகுமலர் பூத்தக்கொம் பனைய 
தையல்ர்க் கரசைச் சசிமண வாளன் 

றன்விழிக் களிப்புறுக் கண்டான் . 


4 . 


அண்டர்கள் வருந்திக் கடைந்து முன் னடந்து 

வழுதினைப் பழித்திடு மழலைக் 
கொண்டசொ லணங்கைக் கற்பக நிழல்வாழ் 

கோமகன் கண்டுள மகிழ்ந்து 
பண்டுதற் குள்ள பயனெலா மிவடன் 

பார்வையால் பகல்மதி யெனலாய் 
விண்டுவும் பொழிலும் நதிகளும் வெளியும் 

விளங்கிழை யுருவமே கண்டான் . 


5 


பிறைவடஞ் சுமந்த விளமுலை மயிலைக் கண்டனன் 

பேதுறு காலை 
சிறையணி நாணி கழைகுழைத் தென்ற றேரவன் 

சிலகணை தொடுத்தான் 
நிறைதவ முடைய முனிவனை மனதினில் 

நினைதொறும் நினைதொறு மகிழ்ந்து 
மறைபடு மின்னற் கொடியிடை மிளிரு 

மாதரை நிறைதொறு மருள்வாள் . 


6 


186 


தையலின் மையல் விஞ்சத் தளர்வுறுங் காலை மாலைப் 
பையவே முனிவன் வாழும் பன்னக சாலை மாடே 
வெய்யனுஞ் சென்றிருந்து விளங்கிழை நலங்கொள் வானாய் 
மொய்யிரு நடுயா மத்துக் கோழியாய் முழக்கஞ் செய்தான் . 


7 


பொய்கழி மாமுனி பொய்கையி னாட 
வைகறை போன்மென நீங்கினன் வஞ்சன் 
நெய்கமழ் கூந்தலந் நேரிழை முன்பு 
செய்தவ மாமுனி யுருவொடு சென்றாள் . 


8 


சுடர்விடு மிளநகைத் துவரிதழ்க் கனிவாய்க் 
குடநிகர் வனமுலை கொடிபுரை யிடையின் 
மடவரல் கலவியின் மருவுதற் கமளி 
யிடுகடி தெனவவ ளெதிரிது மொழிவாள் . 


9 


ஒருநாளு மொழுகாத வொழுக்க மருந்தவ வென்னே 

யொழுகப் புக்காய் 
முருகாரு மலர்ப்பொய்கை புனலாடி சந்திசப 

முறையி னாற்றிப் 
பெருகார்வத் தொடுங்கடவுட் பூசைபுரி காலத்துப் 

பிழையே சாலத் 
தருகாமப் பொருள்விழைதற்கேது நுமக்கென்ன 

சாற்றின னாளால் . 


10 


பட்டிமையிற் கௌதமனார் வடிவெடுத்துப் படர்ந்த 

பெரும்பாவி செய்கை 
கட்டழகி யறியாதுதன் கணவனென விதனைக் 

கரைந்த வெல்லை 
சட்டமக வான்மொழி வான்றையலாய் நீராடச் 

சார்ந்தே னாங்கு 
வட்டமுலை யொருமாது துகிலின்றி நீராடு 

வனப்புகக் கண்டேன் . 


11 


உள்ளமழிந் தெழுந்தபெருங் காமத்தா 

லுஞற்றலுறுங் கருமந் தன்னி 
லெள்ளளவு மனஞ்செல்ல வில்லையினி 

யுயிர்வழ்வு மெய்தா தாகுங் 
கள்ளொழுகு மலர்க்கோதாய் கலவிதரல் 

வேண்டுமது கடிந்தா யாகிற் 
பொள்ளென நின்னுயிர் மாய சபிப்ப 

னென்றான் கேட்டபூவை யன்னாள் . 


12 


வல்லம் தலபுராணம் 


187 


அது 


கைப்பிடித்துக் கனல் வளைந்த காதல்மிகும் 

கணவர்மனம் களிக்கு மார்க்க 
மெப்படியோ வப்படியே யிசைந்திடுத 

லேழையர்க்கா மியல்பை யெண்ணி 
யப்படியே யாகவென விசைந்தமளி தன்னை 

யடுத்தா னமரர் கோமான் 
மைப்பிடி நின்விழிக் கடையா லுயர்ந்தேனென் 

றவளுடனே மருவி னானே . 


13 


நன்னர் முறுவல் வறிதரும்ப நயனஞ் சிறிதே முகிழ்ப்ப 
மன்னு மமளி மிசையின்ப வசமாய்க் கிடந்தமட மாது 
மின்னி னுடங்கி யிடைதளர மெல்ல வெழுந்துதுகி லுடுத்தி 
யன்னமலர் நீத்தெனக் கட்டிலகன் றங்கிதனைத் துணிந் 

ரைத்தாள் . 14 


வடிவே முனிவன் போன்றதிவன் 

வடிவிற் கமழுமியல் மணமுங் 
கடியா வின்பக் கலைத்தொழிலுங் 

கருதின் வேறேயிவன் கள்ளன் 
முடிவா சவனேயெனத் துணிந்து 

முனிபோ லுடுத்தோய் நீயாரே 
நொடிவாய் திறவா விடிற்சபிப்பே 

னென்றாள் புருவநுத லேற . 
மாது வினவிக் கேட்டலும் மற்றும் பெறலா மின்பமெனத் 
தீது விளைவ தறியாதே திகழ்தன் னுருவமெதிர் தோற்றி 
போது செருகு நறுங்கூந்தல் புணர்பூண் முலையாள் துறக்க 
மீது பொலம்பூந் தவிசிருக்கும் வேந்தனென மற்றிது சொன்னான் . 

16 


15 


இன்று பொருத மதுவீர னின்னும் பகழி விடுந்தோறும் 
பொன்றுஞ் சியதண் களபமுலை பூவாய் நினது விழிக்கருணை 
மன்ற வழங்கி யெனைத்தாங்கு மனமுமுயிரு மொன்றான 
பின்றை வேறு நினைவதெல்லாம் பிழையே யன்றோ 

வெனவிரந்தான் . 


17 


பதியி னடுத்த மாபாவி பகரக் கேட்ட மாதுழன்று 
மதியிற் களங்க மெனவென்று மானக் களங்க மென்குலத்துப் 
பொதிவித் தெனது கற்பினையும் பொதிர்த்தாய் முனிவன் 

திருவுள்ளம் 
கொதிவித் தெனையும் கெடுத்தாய்நீ கோவேவென்னு 

மமையத்தில் , 

18 


188 


- 


துன்னிருள் கழிய தூநீ ராடிப் புகுந்த நல்லோன் 
தன்னகம் வந்தான் றாரு நீழலிற் றரணி தாங்கும் 
மன்னவன் மறைய ஞால மதிகதிர் வாழு மட்டும் 
துன்னிய பழிசு மந்த தோகையு மெதிரில் நின்றாள் . 


19 


வருகதிர் தோன்ற மாண்ட வொளிகெடு மதிய மென்ன 
முருகழி முகத்தி னாளை முனிவனும் முனிவின் நோக்கி 
யரிவையிங் கடுத்த தென்னே வழகழி முகத்தி னோடு 
யெரிபடு கமல மென்ன வாடினை யியம்ப வென்றான் . 20 


மாரியின் கருணை யான மாமுனிவரே கேளுந்தன் 
சீரிய வடிவத் தோடு தேவர்க ளரச னெய்திப் 
பாரினி லெவற்கும் வாயார் பகரவு மனங்கொள்ளாத 
நேரறு வினையங் கண்டா னறிந்தில னிசமி தென்றாள் . 


21 


தொல்லைமா ஞாலந் தன்னி றுகள்பல ரூப மாக 
வல்லவா தோன்றுஞ் சாய வறிவன்றே மதிக்க வாகு 
மில்லறம் பலநா ளெம்மோ டியற்றினா யுணர்வி லாதாய்க் 
கல்லெனக் கிடக்க வென்றான் காரிகை வொன்று 

சொல்வாள் . 22 


கோமுனி வரனே கொண்ட கொழுநனை யேதிலார்முன் 
றாகமுங் கவிழச் செய்த தைய்யலா ருய்யு வாரே 
தீமையே யெனினு நெஞ்சந் தெரிந்து நான் செய்ய வில்லை 
தாமுள தாகின் றீர்வு சாற்றுதி யெனவி ரந்தாள் , 

23 


24 


சூரனார் குலத்து யெய்த்த யானைமுன் னோற்று மூலப் 
பேரனார் தசரதன் செய்பெருந் தவப்பயனாய் வந்து 
மாரனார் தெவ்வின் சாப மொடித்திட மிதிலை மூதூர் 
சாரணார் கமலத் தூளிச் சார்ந்திடத் தீர்ந்தி டும்மால் . 
இவ்வகை யருளி மாமுனி யிருப்ப 

யிந்திர னலமறு முளத்தன் 
கவ்வைசெய் யாமற் பூசையாய்ப் போக 

கண்ணுத லனையமா தவனும் 
திவ்விய மாகக் கண்டனன் செல்வே 

னாரடாவெனத் திறலழிந்து 
வவ்விய வடிவமொழி நின்றான் 

வானநா டாளும் வல்லாறி . 


25 


வல்லம் தலபுராணம் 


189 


கற்றன நெறிக ளிழவுற வறமும் சலித்திட கைதவ மியற்றற் 
கொற்றவற் கடுத்த போலுமிக் கொடிய குற்றம தியற்றிய குருகு 
மற்றவர் தம்மை தண்டனை புரியு வழக்கமு முன்னிட முளதே 
வெற்றறி வுடையாய் நூதன மிகுந்த விளங்கிழை யிடமெனோ 

கண்டாய் 26 


தீயவை யியற்றி தப்பினோ ருளரோ ? 

தேவர்க ளரசனே செப்பாய் 
நீயவை யறிந்தும் பிழைத்தனை மாதர் 

நிதம்பமொன் றிச்சித்து வந்தாய் 
ஆயிரம் யோனி நின்னுடன் முற்று 

மாகுக வென்றவக் கணமே 
மாயிரு விசும்பின் மன்னவன் மீதில் 

வானத்தின் மீனென வந்த 


27 


பாரினி னிந்தைக் கான பாகசா சனனே யுன்றன் 
வீரமுங் குறைந்து வண்டபீச மிறப்பா யென்று 
கோரமாய்ச் சாப மீந்தான் கொளத்தகு மறத்தை விட்டா 
னாரவ னுய்த லிங்கோ வகில வண்டத்து மில்லை . 


28 


கொத்தரம் பொருத பேழ்வாய் குலிசமார் தடக்கைக் கோமா 
னுத்தர முரையான் சென்றா னுலகொரு குடையி னீழல் 
வைத்தர சியற்றி னாலும் மங்கள வல்லி பாகன் 
வித்தக வருள்பெறாமல் விடின்கெடல் விளம்ப லுண்டோ ? 29 


நச்சர வனைய வல்குல் நங்கையின் மையலில் பட்டே 
வச்சிரம் பிடித்த கையன் வாடின னென்ப கண்டாம் 
துச்சமா யறத்தை யெள்ளி நடப்பவர் துயரத் தாழல் 
நிச்சலுங் கண்டு சலித்ததே நினைந்து பார்க்கில் . 


30 


வரையினைச் சிறகரிந் தவனகர் செலமதியான் 
தரையிடைத் தவமாற்றவு மொருவழி தணந்தா 
னரிவைகல் லெனக்கிடந்தன ளருமறை முனிவன் 
விரிசடைப் பெருந்தகமை பதம்வாழ்த்தி வீற்றிருந்தான் . 


31 


5. இந்திரன் சருக்கம் 


வில்லினு முயர்ந்த விந்திர கீல 

மேருவி னிடைத்தவ மியற்று 
நல்லறி வுடைய கௌதம முனிவன் 

நவின்றிடுஞ் சாபமே யடைந்து 
புல்லறி வுடையோன் இந்திரன் மேலும் 

புரிந்தவா றதனையு மெனக்குச் 
சொல்லுக வென்றான் சனற்குமார ரிஷியும் 

சுப்பிர மணியனு முரைப்பான் . 
( இ - ள் ) : நைமிசாரிணியவனத்திலிருந்து சூதரிஷி 

சூதரிஷி சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . பருவதத்திற் சிலாக்கியமாகிய 
இந்திரகீல பருவதத்திலே தபசு செய்யும் நல்லறிவோடும் கூடிய 
கௌதம ரிஷி கொடுத்த சாபமடைந்த புல்லறிவாகிய 
தேவேந்திரன் அப்பால் செய்த விருத்தாந்தமெல்லாம் எனக்குச் 
சொல்ல வேணுமென்ற சனற்குமார ரிஷியைப் பார்த்துச் 
சுப்பிரமணிய சுவாமி சொல்லுகிறார் என்கிறவாறு . 


1 


கேட்டிடும் பரிவா யுரைத்திடு மெமக்குங் 

கிளர்ச்சியு மிகுந்ததா தலினால் 
வாட்டம தன்றி வகையுட னியம்ப 

மகபதி வளமுடை விந்தைக் 
காட்டினி லடர்ந்து தனியனு மாகிக் 

கருத்தினை முகனைய தாக்கி 
நாட்டினி லடங்கா நகையுடல் பெற்றே 

னான்செய்த நடலையி னலமே . 
( இ - ள் ) : ஓ சனற்குமாரரே ! நீர் மகா இன்பமாகக் கேட்கின்ற 
படியினாலே நமக்கு 

சந்தோஷமாகியது . வருத்த 
மடையாதபடி வகை வகையாகச் சொல்லுகிறேன் கேளும் . 
தேவேந்திரனானவன் அனேக வளம் பொருந்திய விந்தைப் 
பருவதத்துக் காட்டிலே போய் , தனியாக இருந்து கொண்டு 
தன்னுடைய மனதைத் தானே ஏதுகையாகப் பார்த்துத் 
தன்னுடைய துயரத்தைச் சொல்லுகிறான் . நாட்டிலடங்காத 


2 


மகா 


வல்லம் தலபுராணம் 


191 


நகையுடைத்தாகிய தேகத்தையடைந்திருக்கிறேன் . அது 
எதனாலென்றால் நான் செய்த வஞ்சனையினுடைய பலனென்றவாறு 


மனமே கலங்கி வலியே தளர்ந்து 

மதனா லடைந்த பலனே 
வினியே நிதம்ப வுடலோடு சென்று 

யிமையோ ரிருந்த பதியிற் 
கனமே துறக்க மனமே மிகுந்த 

கடலுற வுற்ற வடிவே 
முனையோடு தேவர் விழியூடு காண 
முனையே னடைந்த தவமே . 

3 
( இ - ள் ) : தேவேந்திரன் மனது கலங்கித் தைரியமெல்லாம் இழந்து 
இந்தப் பலன் வந்தடைந்தது . இனி இந்த யோனி பொருந்திய 
தேகத்தோடுந் தேவதைகளிருக்கிற பொன்னுலகத்திலே எப்படிப் 
போவோம் ? நமக்குப் பெருமை எப்படி வரும் ? மகா துர்க்கந்த 
வாசனை பொருந்திய உவர்ச்சலம் ஒழுகிக் கொண்டிருக்கிற 
தேகத்தைத் தேவர்கள் .கண்களாலே எப்படிப் பார்க்கப் 
போகிறார்கள் ? நாம் செய்த தவப்பலனென்றவாறு . 


வேறு 


இவ்வுட லதனைக் கொண்டு யெவ்விடம் புகுவோ மென்றா 
னிவ்வுட லதனைக் கொண்டு வென்னுல கேகு வாறென் 
இவ்வுட லதனைக் கொண்டு விமையவர் காணு மெவ்வா 

றிவ்வுட லதனைக் கண்டா லொருவரு மெதிர்நில் லாரே . 
( இ - ள் ) : இந்தச் சரீரத்துடனே எங்கே போகுவேனென்றான் . இந்தச் 
சரீரத்துடனே தேவலோகத்துக்கு எப்படிப் போகுவேன் . நான் 
இந்தச் சரீரத்துடனே போனால் தேவர்கள் என்ன விதமாய்க் 
காணப் போகிறார்கள் . இந்தச் சரீரத்தைக் கண்ட பேர்கள் 
ஒருவரும் எதிர்நில்லாதபடிக்கி ஓடிப்போய் விடுவார்க 
ளென்றவாறு . 


5 


அரம்பையர் பழிப்பு செய்வா ரசங்கதந் தானுஞ் செய்வார் 
வரம்பெறு மாரன் தன்மை வசனிக்க வொண்ணா தன்றோ ? 
உரம்படைத் தவனைக் கர்ம மோங்கிய மனது மொன்றாய் 

நிரம்பிட நெகிழி யிட்டு தகிக்கவும் நேரா தாமே . 
( இ - ள் ) : இந்திர லோகத்து அரம்பை முதலாகிய ஸ்திரிகள் 
கண்டால் பழிப்பார்கள் . நாற்றத்தினாலே மெத்த அசங்கதம் 
செய்வார்கள் . பரமசிவனிடத்தில் வரம்பெற்ற மன்மதனுடைய 


192 


பெருமையைச் சொல்ல முடியாது . மகா பராக்கிரமத்துடனிருந் 
தாலும் கர்மமிகுந்ததானால் தள்ளக் கூடாது . அப்படிக் 
கர்மத்திலே நுழைந்த மனதை அக்கினியிலே போட்டு 
தகித்தாலென்றானென்றவாறு . 


வரும்வினைச் செயலை யாவர் மறுக்கவு மொண்ணா தன்றோ ? 
வரும்வினைச் செயலு முக்கிர மாகவந் தடைத லாலே 
வரும்வினை மனிதர்க் கெல்லா மெளியனு மாகி விட்டோம் 
வரும்வினை யரசர் தெய்வ மாமுனி யாலு மாற்றா . 

6 


( இ - ள் ) : வருங்காலத்தை யாவராலும் தடுக்கத் தக்கதாக்கும் ? 
வருங்காலமிருந்து வந்தபடியினாலே நாம் தேவராசனா யிருந்து 
புத்தி மழுங்கி மனிதர்களுக்குள் கீழ்மையாக எளிமையாகினோம். 
வருங்காலத்தை அரசராலும் தெய்வங்களாலும் , ரிஷிகளாலும் 
தள்ளக் கூடாது . எந்த விதத்திலும் காலம் பெரிதே என்றவாறு . 


எத்தனை தலங்கள் யாக மீகையும் பலங்கள் யாவு 
மற்றிடுங் காலம் வந்தா லனைத்தையும் பொசிப்ப தாமே 
குத்திர வினையஞ் செய்ய குளிர்ந்தநற் காலத் தாலாம் 

பத்திரத் திடத்தாற் கெல்லாம் பலத்தது காலந் தானே . 7 
( இ - ள் ) : எத்தனை யாகங்கள் செய்தும் , தவங்கள் , தானங்கள் 
செய்தும் , வரப்பிரசாதமடைந்திருந்தாலும் இவைகளற்றுப் 
போகத் தக்கதாகக் காலம் பலத்து வந்தால் இந்தப் பலன்களை 
யெல்லாம் புசித்துப் போடும் . நன்மை தப்பி நடந்தால் காலமானது 
அனேக வினையங்களைக் கொண்டு வந்துவிடும் . மகா பதனமாக 
எத்தனை சாக்கிரதையாகயிருந்த பலவானாலும் வரும் காலத்து 
முன்னே நிற்கமாட்டாது காலம் பலவானென்றவாறு . 


பவப்பிணிப் பெருமை நந்தம் பக்கலிற் றோன்றிற் றன்றோ ? 
நவப்புறு மதிச யங்கள் மேலுநன் றாச்சு திந்தக் 
கொவைப்பழத் தோட்டத் தோங்கும் பிறர்மனை யுணர்த லாலே 

தவப்பெரு முலகுக் கெல்லாந் தானமங் களமும் பெற்றேன் . 8 
( இ - ள் ) : வியாதியின் பெருமை நம்மிடத்திலுண்டாச்சுதல்லவோ! 
இந்தப் புதுமையாகிய அதிசயம் மெத்த நன்றாச்சுது . கொவ்வைப் 
பழம் போலுமிதழுடைய ஸ்திரியாகிய பிறர் தாரத்தைக் கூடின 
படியினாலே தவங்கள் பொருந்திய உலகத்துக்கெல்லாம் அமங்கள 
மாகிய சுகத்தை யடைந்தேன் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


193 


ப 


9 


காலங்க ளதனாற் சிந்தை கலங்கிய மூட னாகி 
ஞாலங்க டனக்கு மொவ்வா நடத்தையு மியற்ற லாலே 
கோலங்கள் கற்பக் கோடிக் கழிவிலா கொள்கை பெற்றே 

னாலங்க ளமருங் கண்டத் தண்ணல் தன் செய்கை யாமே . 
( இ - ள் ) : கால வசத்தினாலே நம்முடைய புத்தி மயங்கி மூடனாகி 
உலகத்திற்கு ஒவ்வாத காரியம் செய்தபடியினாலே இந்த யோனி 
பொருந்திய நிந்தனையான தேகங் கற்பக்கோடி காலங்களுக்கு 
அழிவில்லாதபடிக்கு உண்டு பண்ணிக்கொண்டோமானால் 
நம்முடைய செயலுமில்லை. ஆலகால விஷம் பொருந்திய 
கண்டத்தையுடைய ஈஸ்வரன் செயலினாலே நடந்த காரிய 
மென்றானென்றவாறு . 


10 


முல்லையங் கணையான் றாக்கு மோகமா மயக்கத் தாலே 
நல்லிரு ளதனிற் றேடும் நாற்றுறு மேனி யேற்கு 
வல்லிசூ ழும்பர் நாட்டால் வரும்பய னேது மின்று 
வில்லையென் றுரைத்து வெள்கி யிருவிழி முகமுஞ் 

சாய்ந்தான் . 
( இ - ள் ) : முல்லைப் புஷ்ப பாணத்தையுடைய மன்மதனால் 
தாக்கின மாய்கையினால் மயங்கி மனது கலங்கிப் பாதி 
ராத்திரியிலே போய் வஞ்சனையினாலே சம்பாத்தியம் பண்ணிக் 
கொண்ட உவர் நாற்றமும் அழல் நாற்றமும் பொருந்திய 
தேகத்தோடுமிருக்கிற யெனக்கு வல்லி சாதகக் கொடி படர்ந்து 
சூழ்ந்த தேவலோகத்தினாலே 

ஆக 

வேண்டிய 
காரியமென்னவென்று இந்தப் பிரகாரம் சொல்லி மிகவும் 
வெட்கத்தையடைந்து இரண்டு விழிகளுமுகமுஞ் சாய்ந்து 
விதனத்தை யடைந்தா னென்றவாறு . 


வங்கமால் வரையை நேரு மதியொளி தனக்கு நானும் 
பங்கய மலரை யொத்தான் யோசனை பரனு மாகி 
சிங்கமுங் கரடி பன்றி யெகினஞ்செவ் வேங்கை மேதி 
பொங்கர வுடனே நாகம் புள்ளினத் தொகுதி சூழும் . 

11 
( இ - ள் ) : தேவேந்திரன் முகம் வாடினது எப்படியென்றால் 
வெள்ளியங்கிரி போலும் பிரகாசமாகிய பூரணச் சந்திரனைக் 
கண்ட தாமரைப் புஷ்பமானது தன்னுடைய நாயகனல்ல னென்று 
எப்படி நாணிக் கொள்ளுமோ அப்படி நாணிக்கொண்டு மகா 
யோசனை பரனாகிச் சிங்கமுங் , கரடியும் , சூதசமுங் , கவரிமான் , 
செவ்வேங்கை , எருமைக்கடா , நாகங்கள் , யானைகள் அனேக 
பட்சிகள் சூழ்ந்து வனத்திலே யென்றவாறு . 


194 


ஒருவரு முயர வொண்ணா வுயர்வன மடைந்து கந்த 
மருவுறு கமல வாவி யதனிடை மத்தி பத்தில் 
பரிபுரக் கொடியி னுள்ளே பதுங்கியங் கிருந்த காலை 

யரியவன் செயலைச் சொன்னோ மப்புறங் கேண்மி னென்றான் . 12 
( இ - ள் ) : ஒருவராலுஞ் சொல்லக் கூடாத அனேக 
( ) : 

வளம் 
பொருந்திய வனத்திலே வாசனை மருவிய தாமரைத் 
தடாகத்தினடுவே அந்தத் தாமரைக் கொடியினுள்ளே பதுங்கிக் 
கொண்டிருந்தான் . சனற்குமாரரே 

சனற்குமாரரே தேவேந்திரனுடைய 
சரித்திரத்தைச் சொன்னோம் . இனிமேல் கௌதமருடைய 
சரித்திரத்தைச் சொல்லுகிறோங்கேளுமென்றார் சண்முக 
ரென்றவாறு . 


வேறு 


தண்மைபெறு மெய்த்தவ மியற்றுமுனி வன்றான் 
வண்மை பெறு விந்தையெனு மால்வரை யகன்றே 
யுண்மையொடு தென்றிசை நடந்தொரு வனுமாய் 
நன்மைதரு காவிரி நதிக்கரை கடந்தான் . 


13 


( இ - ள் ) : பெருமை மிகுந்த மெய்த்தவனாகிய கௌதமர் வளமை 
பொருந்திய விந்தைப் பருவதத்தை விட்டு உண்மையாகத் 
தெக்ஷிண திசையை நோக்கி ஒருவருமாய் நடந்தார் . வெகுதூரம் 
நடந்து காவிரி நதிக்கு வந்து கரை கடந்தாரென்றவாறு . 


பொன்னிந்தி தென்கரையின் யோசனை புறத்தி 
லன்னமயி லாடுவிளை யாடுபொழில் சூழு 
மின்னியொளிர்ந் திந்திர கீலமெனும் வெற்பில் 
தன்னக மிருந்தபர்ண சாலையு மடைந்தார் , 

14 
( இ - ள் ) : காவிரி நதிக்குத் தென்கரையில் தெற்காக ஒரு யோசனை 
தூரத்திலே அன்னங்கள் , மயில்கள் விளையாடும் சோலை சூழ்ந்த 
மின்னலைப் போலும் பிரகாசமாகிய இந்திர கீலப் பருவதத்துக்கு 
வந்து முன்னே தாமிருந்த பன்னக சாலையிலே சேர்ந்தாரென்றவாறு . 


அவ்வரை மருங்கிலுய ராலயம துள்ளே 
யெவ்வரும் வெறுங்கொள வெடுத்தவடி வாகி 
யௌவமெனு மாயிருள் பறக்கவர மெய்தி 
திவ்வியம தாகவொளி சேருநர சிங்கர் . 


15 


வல்லம் தலபுராணம் 


195 


+++++ 


++ 


( இ - ள் ) : அந்தப் பருவதத்திலேயிருக்கும் ஆலயத்துள்ளே யாவரும் 
பயப்படத்தக்கதாக மேனியும் பாவம் அக்கியான யிருளெல்லாம் 
அகல வரத்தைக் கொடுக்கும் தயாநிதியாகவும் மகாதிவ்வியமாகிய 
பிரகாசத்தோடுங் கூடிய நரசிங்கப் பெருமான் என்றவாறு . 


எப்பொழுது வாசமக லாமலிருக் கின்ற 
வற்புதரை நாடொரு மகத்தினி லிருத்தி 
செப்பரிய பூசைபல செய்தடி வணங்கி 
யொப்பரிய மாதவமு மோங்கிவளர் கின்றான் . 

16 
( இ - ள் ) : எப்பொழுதும் அந்தப் பருவதத்தை 

விட்டு 
அகலாதபடிக்கி யிருக்கும் அற்புதராகிய நரசிங்க மூர்த்தியை 
நாள்கள் தோறும் இருதையத்திலே வைத்துக் கொண்டு சொல்லு 
கிறதற்கரிதாகிய பூசை செய்து பாதார விந்தத்திலே வணங்கி 
ஒப்பில்லாத தவசு விருத்தியடைந்து யிருந்தார் 
கௌதமரென்றவாறு . 


வேறு 


17 


சஞ்சலமே மிகப்பெருகும் புலப்பகையா மிருளகலத் 

தாமே தோன்றுஞ் 
செஞ்சுடரா யக்கியானந் தெளிவித்து வடியவர் 

மேற்கிருபை செய்யும் 
பஞ்சமிர்த வாருதியாம் நரசிங்கப்பெருமாளைப் 

பணிந்து போற்றி 
செஞ்சொன்மறை முனிவனுமே சசியொடுந் தியானத்திற் 

சிறந்த காலை . 
( இ - ள் ) : சஞ்சலங்களைக் கொடுக்குஞ் சத்தம் , பரிசம் , ரூபம் , ரச , 
கந்தக மென்னும் ஐம்புலப் பகையாகிய இருளெல்லாம் அகலத் 
தோன்றிய சோதி புல்லறிவை நீக்கி அடியவர் மேல் கிருபா 
கடாக்ஷம் செய்யும் பஞ்சாமிர்த சமுத்திரமாகிய நரசிங்கப் 
பெருமாளைப் பணிந்து ஸ்தோத்திரம் பண்ணி அந்தண 
ரிஷியாகிய கௌதமர் ஆசாரத்தோடே தியானித்துக் கொண்டு 
இருந்தாரென்றவாறு . 


196 


மறைமுனிவன் செயலிருக்க வானவர்கோ னந்தமிலா 

வடிவினாலே 
பிறையிகலா மரைத்தண்டிற் போயொளித்த பெருமையினால் 

புலவர் லோக 
மிறைவனில்லா திருந்ததெப்படி யென்றாற் ககனமதி 

யில்லாத தொக்கும் 
நிறையமரா வலிகுறைய நிசாசரரும் வலிபெருத்து 
நிறைந்த தன்றே . 

18 


( இ - ள் ) : ஓகோ , சனற்குமாரரே கௌதமர் சேதியிப்படி இருக்க 
அப்பால் சொல்லுகிறோம் கேளும் , தேவராசனாகிய தேவேந்திரன் 
அங்கயீனமாகிய ரூபம் வந்தபடியினாலே சந்திரனுக்கும் 
பகையாகிய தாமரைப் புஷ்பந் தண்டிலே போயொளிந்து 
கொண்ட படியினாலே , தேவலோகத்திலே , ராசாவில்லாத 
படியினாலே எப்படி இருந்ததென்றால் சந்திரன் இல்லாத 
ஆகாசம் எப்படியோ அப்படி இருந்தது . அதனாலே இராக்ஷதாள் 
வந்து தேவர்களையடித்துத் தேவர்கள் ராச பலனில்லாத 
படியினாலே நிர்வகிக்க முடியாமல் போய் விட்டார்கள் . 
இராக்ஷதர்கள் மிகுதியும் பலமுண்டானார்க ளென்றவாறு 


ஆகையினா லிமையவர்க ளருந்துயர்ந் தானவர்தன் 

னாண்மை நோக்கி 
போகிகுரு வானவனும் நாயகனுமாம் பொன்னுலகப் 

புதுமை பார்த்து 
மேகமதி லூர்பவன்செய் விதத்தினையு முனிநினைந்து 

மேனி யெல்லாம் 
மாய்கைதரு யோனிமய மாயிருக்கு மவன்வளத்தை 
மனக்கண் ணுற்றார் .. 

19 
( இ - ள் ) : இராக்ஷதாள் மகிமை மிஞ்சித் தேவர்கள் 
இளைத்தபடியினாலே இந்த இரண்டு திரத்தையும் பார்த்துத் 
தேவேந்திரன் தேவர்களுக்குக் குருவாகிய பிரகஸ்பதி பகவான் 
தேவலோக நாயகனில்லாமல் அநாயகமாய்ப் போக வேண்டிய 
தென்னவென்றும் தேவேந்திரன் எங்கே போயிருக்கிறான் . அவன் 
சேதி என்ன ? என்றும் பார்க்கிறபோது தேவேந்திரன் செய்த 
அக்காரியமும் அதற்குக் கௌதமர் கோபம் பண்ணிச் 
சரீரமெல்லாம் மாய்கைகளைக் கொடுக்கப்பட்ட யோனி 
மயமாய்ப் போயொளித்துக் கொண்டிருக்கிறதையும் ஞான 
திருஷ்டியினாலே அறிந்தாரென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


197 


வேறு 


இமையவ ருடனே யவருடன் குருவு 

மேகமா யோசனை யியற்றி 
நமையறி யாமல் நடந்தகா ரணத்தை 

நான்முகற் குரைப்பமென் றேகிக் 
கமலவா சனத்தோ னுலகம தடைந்து 

கடவுடன் கழலிணை வணங்கி 
யமரருங் குருவு மவர்க்குரை செய்ய 
வாங்கது கேட்டினி திருந்தார் . 

20 
( இ - ள் ) : அப்பால் பிரகஸ்பதி பகவானுந் தேவர்களும் கூடி ஒரு 
இடத்திலே இருந்து கொண்டு ஆலோசனை பண்ணி 
நன்மையல்லாதபடிக்கி நடந்திருக்கிற காரியத்தைப் பிரம்ம 
தேவற்குச் சொல்வோமென்று தேறி , தேவலோகத்தை விட்டு , 
சத்தியலோகத்திற்குப் போய் , பிரம்மதேவரைக் கண்டு அவர் 
பாதத்திலே நமஸ்காரம் செய்து , தேவர்களும் பிரகஸ்பதி 
பகவானும் இந்தச் சமாசாரத்தைச் சொல்ல , பிரமதேவருங் 
கேட்டுக் கொண்டிருந்தாரென்றவாறு . 


21 


சுந்தர னருளாற் சனற்குமார ரிஷியே 

துயர்பெருங் கானக மடைந்த 
விந்திரன் சரிதை படிப்பவர் கேட்போ 

ரிணர்பிதுர் களுமுத்தி யடையு 
மந்தக னனுகா னுத்தம ராகிய 

யரியவில் லறத்தினி லிருந்து 
சந்ததம் புகழும் போகமு மாயுசுந் 

தழைத்தம ருலகம தடைவார் . 
( இ - ள் ) : சுந்தரேசுரன் கிருபாகடாக்ஷம் பொருந்திய சனற்குமார 
ரிஷியே மிகவும் வருந்தித் துயரமுற்ற பெரிய கானகத்திலொளிந்த 
தேவேந்திர ராசனுடைய சரித்திரத்தைக் கேட்பவர்களும் வாசித்த 
பேர்களுடைய 

பிதுரர்களும் முத்தி யடைவார்கள் . 
அவர்களிடத்திலே யமதர்மனு மணுகான் . அவர்களும் உத்தமராகி 
அரியதாகிய இல்லறத்திலேயிருந்து புத்திரர்களுடனே கீர்த்தியை 
யடைந்து நல்ல சுகபோகங்களை யனுபவித்து ஆயுசுந் தழைத்து 
முடிவில் தேவலோக பதவியிலேயிருந்து வாழ்வார்க ளென்ற 


வாறு . 


198 


கறையுயர் மிடற்றா னிறையுமெண் குணத்தான் 

கைலைமால் வரையினை யுடைத்தான் 
பிறையினைத் தரித்தா னுமையவ ளளித்த 

பெருங்கரு ணைக்கட லென்று 
மிறையவ னியம்பச் சனற்குமார ரிஷிகேட் 

டிருந்தக மலர்ந்தகா ரணத்தை 
மறைமுழு துணர்ந்த சூதனு முரைப்ப 
மாமுனி சவுனகர் மகிழ்ந்தான் . 

22 
( இ - ள் ) : ஆலகால விஷம் பொருந்திய கண்டத்தையுடையவர் . 
நிறைந்த வெண்குணமுடையவர் . கைலாச கிரியையுடையவர் . 
மூன்றாம் பிறையைத் தரித்த வச்ரீசுபரர் . இடப்பாகத்திலுறையும் 
பார்வதி புத்திரனாகிய பெருகிற கிருபாசமுத்திரமென்னும் 
இறைவனாகிய சண்முகக் கடவுள் இந்தப் பிரகாரஞ் சொல்ல 
சனற்குமார ரிஷி கேட்டு , மனது சந்தோஷமடைந்த கதையை வேத 
முழுமையுணர்ந்த சூதரிஷி நைமிசாரண்ய வனத்திலே இருந்து 
கொண்டு சொன்னார் . அந்தக் கதையை மகாரிஷியீசுரராகிய 
சவுனக ரிஷி கேட்டு மகா சந்தோஷத்தை அடைந்தாரென்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சவுனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வரும் கதையை 
யியம்பென விருப்புட னுரைப்பார் . 

23 
( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண்புராணத்தில் , 
காந்தப் புராணத்தில் இருக்கும் சனற்குமாரர் சரிதையில் 
அற்புதமாகிய இந்திர கீலப் பருவதத்தினுடைய , மகிமையை நாம் 
தெரிந்த மாத்திரஞ் சொன்னோம் . யாவருஞ் 
சொல்லுகிறதற்கரிதாகிய மகா அரிய தபசுடையரென்று சூதரிஷி 
சொல்லக் கேட்டிருந்த சிறப்புடைய சவுனக மகாரிஷியும் 
சந்தோஷத்தையடைந்து , மெய்ப்பெருந் தவத்துடைய சூதரிஷியே. 
இப்போது நீர் சொன்ன மகிமையெல்லாங் கேட்டு மகா 
சந்தோஷம் . மேல் நடந்த கதையைச் சொல்லுமையவென்று 
சூதமகாரிஷியுஞ் சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


199 


குறிப்புகள் 


5. இந்திரன் சருக்கம் 
இச்சருக்கம் 22 விருத்தங்களைக் கொண்ட சிறிய 
சருக்கமாகும் . நம்பிரதிகக்கும் கூத்தபிரான் பிரதிக்கும் 
இச்சருக்கத்தில் அதக அளவில் பாடபேதமில்லை . எனினும் 
கூத்தபிரான் பாடிய 5 பாடல்கள் கூடுதலாக அவர் பிரதியில் 


உள்ளது . 


4 . 


1 . இந்திரகீலமேரு - இந்திரகீலப் பருவதம் . வில்- மலை . 
2 . மகபதி - இந்திரன் . விந்தை - விந்தியமலை . நடலை - வஞ்சனை . 
3. நிதம்பம் - யோனி . விழி - கண் இமையோர்- தேவர் . 

இமையவர் - தேவர் . என்னுலகு இந்திரன் கூறுவதால் 

இந்திரலோகம் . 
5 . அரம்பையர் - தேவலோக நடன மங்கையர் . மாரன் - மன்மதன் . 

அசங்கதம்- ஒழுங்கின்மை. 
6 . வினையின் ஆற்றலைக் கூறுகிறார் . ஓசை நயமுடைய பாடல் 

இதுவாகும் . 
7 . நன்மை தப்பி , தீயவை செய்தால் தவமும் ஈகையும் கூட உதவா 

என்கிறார் . குத்திரம் -வஞ்சகம் . 
8 . பிறர்மனை நாடினால் தவப்பயனும் உதவாது என்கிறார் . 

பவம் - பிறவி . நவம் - புதுமை. 
9 . சிந்தை - அறிவு. ஞாலம் -உலகு . ஆலம் - ஆலகால விஷம் , 
10. முல்லையங் கணையான் - மன்மதன் . உம்பர் - தேவர் . 

பங்கயம் - தாமரை. வங்கமால்வரை - வெள்ளியங்கிரி. 
12. தாமரைக் கொடியினுள் இந்திரன் பதுங்கிக் கொண்டான் 

என்கிறார் . கமலவாவி - தாமரைக்குளம் . 
13. கௌதமர் காவிரி நதி யருகே நடந்தார் என்று இப்பாடலில் 

உள்ளது . விந்தையெனும்மால் - விந்திய மலை. 
14. இந்திரகீல மலையில் பர்ணசாலை அமைத்து முனிவன் 

தங்கினான் என்றுள்ளது . வெற்பு - மலை . 


11 . 


200 


-HHHMAN 


பய WH 


என்று 


15. முதல் 17. வரை நரசிம்மர் கோயிலும் அதனை வழிபடும் 

கௌதமர் சிறப்பும் கூறப்படுகின்றன. 
18. இந்திரன் தேவலோகத்தில் இல்லாததால் ராட்சதர்கள் 
பலன்கள் அடைந்தனர் 

கூறப்படுகிறது . 
நிசாசரர் - அரக்கர் . புலவர் - தேவர். 
19. வியாழபகவான் ஞானதிருஷ்டியால் இந்திரன் செய்கையையும் 

கௌதமர் சாபம் தந்ததையும் அறிந்த விவரம் உள்ளது . 

தானவர் - அரக்கர் . இமையார் - தேவர் . 
20. கமலவாசனத்தோன் - பிரமதேவன் . குரு- வியாழன் . 

அமரர் - தேவர் , 


21. அந்தகன் - யமதர்மன் . சந்ததம் - வாரிசு . 
22. கறையுயர் மிடற்றான் -நஞ்சுண்டேஸ்வரன் . எண்குணத்தான் 

எனச் சிவனைக் கூறுகிறார். திருக்குறளிலும் எண்குணத்தான் 

கூறப்படுகிறார் . 
23. கதைத் தொடர்ச்சிக்கு வரும் பாடல் . ஆகும் . 


கூத்தபிரான் பிரதியில் உள்ள கூடுதல் பாடல்கள் 
வருமாறு . 


நற்குடி பிறந்தார் பலகலை யுணர்ந்தார் 

நலந்தரு செல்வ முடையார் 
தக்கவ ரெனினும் மங்கள வல்லிதாய் 

தழூஉ வச்சிரேசு வரரை 
மிக்கவன் போடு வச்சிர தீர்த்த 

மாடினர் பணிகில ராயின் 
துக்கமே வியதம் பிறப்பர் துதிப்போர் 

தோன்றிய புகழொடு வாழ்வர் . 


1 


மனமே தளர்ந்து வலியே குறைந்து மதான லடைந்த பலனே 
யினியே நிதம்ப வுடலோடு சென்றங் கிமையோ ரிருந்த பதியிற் 
கணமே துறக்க மணமே மிகுந்த கடலூற வுற்ற வடிவே 
முனையோடு தேவ வழிகாண செல்ல முனையே னடைந்த தவமே . 2 


ஆனியாஞ் செய்கை யாலே வருந்தவ னழன்று கூற 
யோனியா மாயிரஞ்சூ ழிந்த வுடலொடு முழல கில்லேன் 
மேநில மைந்தர் காணின் மிகுநகை விளைப்ப ரன்றோ 
மானியாஞ் சகிமு னெந்த வகைமுகம் கொடுத்து வாழ்வேன் . 3 


வல்லம் தலபுராணம் 


201 


நற்றவ முடைமைக் கேற்ப வடைந்தன நலம்பே ணாதே 
மற்றவ ருடைமை வெஃகு மதியிலா றுறுதியி லாரே 
பெற்றவென் செல்வ மெல்லாஞ் தூயப் பொதியாக மன்னோ 
வற்றவே முனிவன்கோப வன்றிரு பொறியொன் றாலே . 4 


இப்பெருங் காதை வல்லமா நகர்வா 

ழியற்றமிழ் முருகவேள் மகிழ்ந்து 
செப்பிய வடைவே திருத்தியுஞ் 

சிலசொற் கூட்டியுநற் றிருவாள 
னொப்பறு புகழ்கோ விந்த சுவாமிப்பே 

ருத்தமன் சொன்னதற் கிரங்கித் 
தப்பற வெழுதித் தந்தனன் 

கூடலூர்வளர் கூத்தபி ரானே.. 


5 


6. பிரமதேவர் சருக்கம் 


சேவின்மே லொளிரும் கறைமிடற் றண்ணல் 

சேயிழை யாளுமைப் பாலா 
தேவர்தன் குருவின் வாய்மைகேட் டிருந்த 

திசைமுகக் கடவுள் செய் விதமும் 
நாவினா லுரையு மெனச்சனற் குமார 

னளினமா றுடைமுகத் தவனு 
மாவலாற் கேட்கு முனிவனை நோக்கி 
யகமகிழ்ந் துரைக்கலு மானான் . 

1 
( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலே இருந்து சூத ரிஷி சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . ரிஷப வாகனத்தில் 
எழுந்தருளி இருக்கும் கறைமிடற்றண்ணலாகிய சிவனும் உமையும் 
ஈன்ற பாலனே ! ஆறு தாமரை மலரைப் போலும் முகத்தையுடைய 
சுப்பிரமணியக் கடவுளே ! பிரம தேவர் செய்த காரியமென்ன ? 
அதைத் தங்கள் திருநாவினாலேயே சொல்ல வேணுமென்று 
சனற்குமார ரிஷி கேட்க மெத்த ஆசையாய்க் கேட்கிற , 
சனற்குமாரரைப் பார்த்து மனது சந்தோஷத்துடன் சுப்பிரமணியர் 
சொல்லுகிறார் என்றவாறு . 


குரவனுங் கமலத் தடியினைப் பணிந்த 

குருவையும் நோக்கியங் குரைப்பான் 
வருகநன் வரத்தாய் வாவெனச் சுகமோ ? 

வந்தகா ரணங்களு மேதோ ? 
வுரையெனப் பயமோ ? வுலகினி லிடறோ ? 

வுற்றபோ திவ்விடத் துரைப்பீர் 
தரைபுக ழும்பர் தானல விருப்போ 

வென்றனன் சதுர்முகக் கடவுள் . 


2 


{ -ள் ) : பிரமதேவரும் தம்முடைய பாதார விந்தத்திலே வந்து 
பணிந்த பிரகஸ்பதி பகவானைப் பார்த்துச் சொல்லுகிறார் . வாரும் 
நல்ல வரத்தினையுடைய பிரகஸ்பதியே வந்தீரா ? சுகமா 
இருக்கிறீரா ? நீர் வந்த காரணமென்ன ? இராக்ஷதர் பயமோ ? 
தேவலோகத்திலே இடர்களுண்டோ ? அப்படி இருந்ததினால் 


வல்லம் தலபுராணம் 


203 


பாயா 


HMMMMMHHH 


அல்லவோ வந்தீர் . உலகம் புகழும் தேவர்களையும் பார்த்துச் 
சுகமா இருக்கின்றீர்களோ வென்றார் பிரமதேவர் என்றவாறு . 


உரைத்திடுங் கமலா சனத்தனை நோக்கி 

வுயர்குரு மொழிகுவ னாலு 
சிரத்துடை யவனே வாணிதன் கேள்வா 

திருவுளச் செயலினாற் சிறந்தா 
ருரத்தவெண் புயனே பொன்னுலகம் வருமுன் 

உன்னுடைய கருணையி னாலே 
வருத்திடாதின்று சகலமாம் பலனும் 

வளர்ந்திடும் வானவர் தமக்கே . 


3 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் 

கேட்ட 

தாமரையாசனாகிய 
பிரமதேவரைப் பார்த்துப் பிரகஸ்பதி பகவன் சொல்லுகிறார் . 
நான்கு முகத்துடையவரே ! சரஸ்பதி பாகரே ! உம்முடைய கிருபா 
கடாக்ஷத்தினாலே வருத்தங்கள் இடறுகளெல்லாம் அகன்று சகல 
பாக்கியத்தையு மடைந்து சுகமேயிருக்கிறார்களென்றவாறு . 


மாலினாற் றவஞ்செய் வரம்பல பெற்ற 

மகபதி செயலெலாம் ஞான 
நூலினா லறிந்தே னடந்தவா றெல்லா 

நின்னிடங் கடுகிவந் தடைந்தேன் 
சீலமாய்த் தேவர் சகலருந் தழைக்கத் 

திருவுளக் கிருபை செய் தருள்வா 
யாலினா னளித்த கமலவா சனனே 

யரியவ னிடருறு களைவாய் . 
( இ -ள் ) : மன்மத விகாரத்தினாலே ஆசையே தவமாய்ச் செய்த 
அவசிலாக்கியமாகிய வரத்தையடைந்த தேவேந்திரனுடைய 
நடத்தையெல்லாம் ஞான திருஷ்டியினாலே அறிந்து சீக்கிரமாய் 
உம்மிடத்தில் சொல்ல வேணுமென்று வந்தேன் . 
ஆசாரத்துடனுங் கூடிய தேவர்கள் சகலருந்தழைக்கத் தக்கதாய்த் 
திருவுளக் கடாக்ஷம் செய்ய வேணும் . ஆலிலை மேற்பள்ளி 
கொள்ளும் மகாவிஷ்ணுவினுடைய புத்திரனாகிய தாமரை 
யாசனனே ! தேவேந்திரனுடைய துயரத்தையும் இடர்களையும் 
தீர்க்க வேணுமென்று பின்னுஞ் சொல்லுகிறார் பிரகஸ்பதி 
பகவானென்றவாறு . 


மகா 


204 


இந்திரன் வசந்தன் சிலைக்கணை வலியா 

லெழில்முனி யிடத்தி லுறையுஞ் 
சுந்தரி திருவின் கற்புடை யாளை 

நடவையிற் றோய்ந்தபா தத்தால் 
நிந்தனை பொருந்து நிதம்பமு நிரம்பி 

நெடுங்கட லுவர்ச்சலம் பெருகி 
வந்ததுர்க் கந்த மயத்தினால் வெள்கி 
வனத்தினின் மறைந்துபோ யினனே . 


5 


( இ - ள் ) : கேளுமையா ! பிரம்மதேவரே ! தேவேந்திரனானவன் 
மன்மதனுடைய பாணத்தினாலே மோகாவிகாரத்தை யடைந்து 
பெருமை பொருந்திய கௌதம ரிஷியினுடைய பெண்சாதி மகா 
அழகுள்ளவள் இலக்ஷிமிக்குச் சமானமானவள் . கற்புடைய 
ஸ்ரீயாகிய அகலிகையை வஞ்சனை பண்ணிச் 

சேர்ந்த 
பாதகத்தாலே யாவரும் நிந்திக்கத்தக்க யோனியும் நிரம்பி அந்த 
யோனி நெடிய கடலுவர்சலம் போலும் சலம் ஒழுகிக் கொண்டுஞ் 
சரீர மாதிந்தமும் அனேக துர்க்கந்த நாற்றத்தோடும் கூடி மகா 
வெட்கத்தை யடைந்து வனத்திலே மறைந்து 
போயினானென்றவாறு 
. 


நாயக னில்லாச் சொர்க்கமா நகரம் 

நாயக மாதலி னாலே 
நாயக னில்லா வனிதைதன் சிந்தை 

நற்படை கலக்கம தொக்கும் 
நாயக னில்லாப் பதியினிற் சோரர் 

நாடவு மெளிமைய தாகும் 
நாயக னில்லா நாட்டினி லிகர்வர் 

நண்ணுவ நாடோறும் நலமாய் . 


6 


( இ - ள் ) : தேவேந்திரனில்லாத படியினாலே தேவலோகம் அனாயக 
மாய்ப் போய்விட்டது . ஆகையினாலே தேவலோகம் எப்படி 
இருக்கிறதென்றால் புருஷனில்லாத பெண்சாதி மனம் போலவும் , 
சேனாதிபதியில்லாத தளங்கள் போலவும் , காவலில்லாத 
பட்டணத்திற் திருடர் வந்து கொள்ளை யிடுவதற்கு 
இலகுவாயிருக்கும் . அரசனில்லாத பட்டணத்தில் பகையரசர்கள் 
நாள்தோறும் வந்து இடைஞ்சல் செய்வார்களென்றார் பிரகஸ்பதி 
பகவான் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


205 


பாட 


வேறு 


காவல னில்லாப் பாடி கதிரிலா வான மொக்குங் 
காவல னில்லாப் பாடி கணவனுஞ் சூதனு நேராங் 
காவல னில்லாப் பாடி கர்மமு மிகுதி யாமாங் 

காவல னில்லாப் பாடி கண்டவர் பழிப்பர் தாமே , 7 
( இ - ள் ) : அரசனில்லாத பட்டணம் எப்படியிருக்குதென்றால் 
சூரியனில்லாத ஆகாயம் போலவுமிருக்கும் . அரசனில்லாத 
பட்டணத்தில் பிள்ளை ; புருஷாளென்கிற வரம்புயிராது . 
அரசனில்லாத பட்டணத்திலே தர்மம் தப்பிக் கர்மம் மிகுதியாக 
நடக்கும் . அரசனில்லாத பட்டணமிப்படி அலைந்து போய்க் 
கண்டபேர் நகைப்பார்களென்றவாறு . 


மகபதி சாபந் தீர்த்து வானுல கோரைக் காக்கு 
முகபதி யாக வைப்பாய் வைத்திடு முமக்கே நன்மை 
செகபதி யோர்கொண் டாடுந் திறமிதற் கைய மின்றிக் 

ககபதி யோரும் யாமும் கடுகிவந் தடைந்தோ மென்றான் . 8 
( இ - ள் ) : இப்படித் தெய்வலோகம் அனாயகமாய்ப் போன 
படியினாலே தேவேந்திரனுக்குச் சாபந் தீர்த்துத் தேவர்களைக் 
காத்து இருக்கத்தக்கதாகப் பட்டங் கட்டி வைக்க வேணும் . 
இதனால் உமக்கு வெகு நன்மையுண்டு . சகலலோகத்தாரும் 
உம்மைத் தோத்திரம் பண்ணுகிறதற்குச் சந்தேகமில்லை . 
இதற்காகத் தேவர்களும் யானும் சீக்கிரமாக வந்தோமென்றார் 
பிரகஸ்பதி பகவான் என்றவாறு ! 


தமக்கொரு பொருளு மின்றிச் சரணமென் றடைந்த பேர்க்கு 
மெமக்குமே பெருமை யாகு மிப்பொழு துதவி செய்வாய் 
சமக்கொணாப் பாபந் தன்னைத் தொலைத்திடும் வழியே 

செய்வாய் 
நிமைக்கு முன் னடக்கு மென்றே நின்றிருக் கருணை தன்னால் . 


( இ - ள் ) : ஒன்றுமில்லாமல் அவதிப்பட்ட பேரும் உம்முடைய 
பாதார விந்தத்திலே வந்து சரணமென்றடைந்த பேர்க்கும் 
எனக்குங் கீர்த்தி வரத்தக்கதாய் இப்போது நீர் உதவி செய்ய 
வேணும் . தேவேந்திரனானவன் ஒருவராலும் சுமக்கப் படாத 
சாபத்தைப் பெற்றவனுக்குச் சாபம் நிவர்த்தியாகிய வழி செய்ய 
வேணும் . நீர் பார்த்து நினைத்தால் எப்படிக்கொத்த சாபமும் 
க்ஷணப் பொழுதிலே நிவர்த்தியாகும் . உம்முடைய கிருபா 


ஸ் 


HHMA 


206 
கடாக்ஷம் செய்ய வேணுமென்றார் பிரகஸ்பதி பகவான் 
என்றவாறு . 


10 


குருவுரை யதனைக் கேட்டுக் குரவனுஞ் சிந்தை யுற்றுப் 
பரிவுசெய் குதலே நன்றி யாமெனப் பண்பு பொங்கி 
யிருவரை கடிகை மட்டும் யோசனை யியற்றி தானும் 

புரிகுவ மியன்ற செய்கை யெனப்புகன் றேது செய்வான் . 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் பிரகஸ்பதி பகவான் சொல்லக் 
கேட்டிருந்த பிரம தேவர் மனதுகந்த இந்த ஆபத்துக்கும் காத்து 
இருக்கிறதே நன்மை நல்லதென்று ஆசை பொருந்தி ஒரு 
முகூர்த்தம் இரண்டரை நாழிகை வரைக்கும் யோசனைப் பண்ணி 
ஆனாலிதற்கு அந்தக் கௌதமரிடத்திலே போய் இயன்ற 
உபகாரஞ் செய்வோமென்று பிரயாண மானாரென்றவாறு . 


வங்கமால் வரையை நேரு மெகினவா கனத்தி லேறி 
புங்கவா குருவுந் தன்றன் புகழ்பரி வாரத் தோடுஞ் 
சங்கரன் கிருபை பெற்ற கௌதம முனிவன் வாழும் 

பங்கயத் தடஞ்சூழ் வல்லம் பதிமருங் கூடு சார்ந்தான் . 11 
( இ - ள் ) : கைலாசப் பருவதம் போலும் பிரகாசமாகிய அன்ன 
வாகனத்தின் பேரிலே பிரமதேவ ரேறிக்கொண்டு தேவர்களும் 
பிரகஸ்பதி பகவானுந் தம்மைப் புகழ்ந்து வரும் பரிசனங்களோடும் 
பிரம்மலோகத்தை விட்டுப் புறப்பட்டுப் பரமேஸ்வரன் கிருபா 
கடாக்ஷம் பெற்ற கௌதம ரிஷி வாசமாயிருக்குந் தாமரைத் 
தடாகஞ் சூழ்ந்த வல்லமா நகரத்து மருங்கிலே எழுந்தருளினா 
ரென்றவாறு . 


12 


யோகமு மதிக சிந்தை யுடையவ னொடுக்க மிக்கோன் 
யாகமு மியற்றா நின்ற அந்தணர் திலகன் சுத்தன் 
றாகமாய்த் தவங்கள் செய்யுங் கௌதம முனிவன் றானும் 

வேகமா மெகினத் தூரும் வெண்கம லோனைக் கண்டான் . 
( இ - ள் ) : யோக நிஷ்டையுமதிகமாயிருக்கிற வறிவும் 
வணக்கமும் பொறுமையும் அனேக யாகங்களைச் செய்யும் 
பிராமண சிரேஷ்டரானவர் மகா ஆசாரமுடையவர் மனோ 
வாக்குக் காயங்களினாலே தவஞ் செய்யும் கௌதம ரிஷியானவர் 
தம்முடைய ஆச்சிரமத்திலிருக்கிறபோது சமீபத்திலே அதிக 
வேகம் பொருந்திய அன்னவாகனத்தின் பேரிலெழுந்தருளி வரும் 


மகா 


m 


வல்லம் தலபுராணம் 

207 
வெண்டாமரை யாசனனாகிய பிரமதேவரைக் கண்டார் 
கௌதமரென்றவாறு . 


கண்டிடு முனிவன் றானுங் கடுகவே யெழுந்து கட்டிக் 
கொண்டனன் கரங்கள் கூப்பிக் குனிந்தக மலர்ந்து நின்றா 
னண்டருங் குருவும் சூழ வமிசவா கனத்தி னூடு 

புண்டரீ கனுமப் போது புகழுமாச் சிரம மடைந்தான் . 13 
( இ - ள் ) : பிரம தேவர் வருகிறதைக் கண்டு கௌதமரும் சீக்கிரமாக 
எழுந்திருந்து கைக்கட்டிக் கொண்டு பின் இரண்டு கரங்களும் 
அஞ்சலியஸ்தமாகக் கூப்பிக்கொண்டு மனது மகா சந்தோஷத் 
துடனே நின்றார் . அந்தச் சமையத்தில் தேவர்களும் பிரகஸ்பதி 
பகவானுஞ் சூழ அன்னவாகனத்தின் பேரிலெழுந்தருளிய பிரம 
தேவருடனே யாவரும் புகழப்பட்ட கௌதமருடைய 
ஆச்சிரமத்திலே வந்து சேர்ந்தார்களென்றவாறு . 


மகா 


வீசிய கமலப் பாதம் விரும்பியஷ் டாங்க மாக 
மாசிலா முனிப ணிந்தா னானந்த மகிழ்ச்சி பொங்கி 
மாசிலா அர்க்கிய பாத மாசனியமங் கொடுத்துப் 

பூசையு மொருபா னாறு புரிந்துப் சாரஞ் செய்தான் . 14 
( இ - ள் ) : வாசனை வீசிய வெண்தாமரைப் புஷ்பம் போன்ற பிரம 
தேவருடைய பாதார விந்தத்திலே 

அன்புடனே 
அஷ்டாங்கமாகக் குற்றமில்லாதிருக்குங் கௌதமரும் நமஸ்காரம் 
பண்ணி ஆனந்தப் பரவச மேலிட ஆசார உபசாரமாக அர்க்கிய 
பாதமாசனியமம் கொடுத்து , சோடச உபசாரத்துடனே பூசை 
செய்தாரென்றவாறு . 

ஆசனத் திருக்கும் வேத னருளொளி கருணை பொங்கி 
பூசுரற் குரியோன் றன்னை நோக்கியே புகலு கின்றான் 
றேசுடை வணக்கத் தோடுஞ் சிறந்தமா முனிவ னாரே 
வீசுரன் செயலை யாரா லென்ன முடியா தன்றோ ? 

15 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரங் கௌதமர் பூசை பண்ண ஆசனத்திலே 
எழுந்தருளியிருக்கும் பிரம தேவரும் கிருபா கடாக்ஷம் செய்து 
பிராமணாளுக்கு உரிமையாகிய கௌதமரைப் பார்த்துச் 
சொல்லுகிறார் . மகா கீர்த்தியும் வணக்கமும் பொருந்திய 
கௌதமரே ! பரமேஸ்வரருடைய செயலை யாவராலும் அறியப் 
போகுமோ ? ஒருவராலுமறியப் போகாதென்றார் பிரம்ம 
தேவரென்றவாறு . 


208 


நலந்திகழ் நிதம்ப நான்கும் நல்கிய பிறவி யேழி 
லிலங்குமெண் பத்து நான்கு நூற்றினி லியங்கு சோதி 
துலங்குமுன் வினைத்தொ டர்ந்தாற் துன்பமுஞ் சுகத்தை நல்கும் 
புலன்களு முடையார் தன்னாற் செய்வினை பொருந்தா தன்றோ 

16 


( இ - ள் ) : நன்மை பொருந்திய நால்வகை யோனியிற் செனிக்கும் 
ஏழு பிறப்பையுடைய 

எண்பத்து நான்கு லக்ஷம் 
சீவாத்துமாக்களுக்குள்ளே விளங்கியசைவுடனே நிற்குஞ் 
சோதியானது பிரகாசித்திருக்கும் ஈஸ்வரனானவர் அந்தந்த 
ஆத்துமாக்கள் செய்யும் முன் ஊழ்வினைத் தொடர்ச்சியாலே 
துன்பமுஞ் சுகமுங் கொடுப்பார் . ஐம்புலாதிகளுடனே இருக்கிற 
பேர் செய்கிற காரிய மொன்றும் நடவாதென்றா ரென்றவாறு . 


ஊழ்வினை யதனா லெய்து முறுபவ மறமி ரண்டும் 
வாழ்வுறு மொருவன் செய்தல் சுகமுடன் சுகம தாகும் 
தாழ்விலா வறிவி னாலே தினந்தினங் கர்மஞ் சாரும் 

போழ்தினி லிதமு மகிதம் பொருந்திய பலத்தைச் சேர்வன் . 17 
( இ - ள் ) : ஊழ்வினைப் பயனாலே 

வருகிறதாக்கும் 
புண்ணியமும் ஒருத்தனால் உண்டு பண்ணிக் கொள்ளுகிறதல்ல . 
சுகமும் , அசுகமும் ஈசுவரச் செயல் வருகிறதாக்கும் . ஒருவன் 
தனக்குச் சம்மதியானபடிக்கி முன்பின் பாராமல் ஒரு காரியஞ் 
செய்வான் . அதனாலே தினந்தினம் கொஞ்சம் கொஞ்சமாய்க் 
கர்மஞ் சேரும் . அகிதம் செய்தவனுக்கு அகிதம் சேருமென்றார் 
என்றவாறு . 


தவமுனி வோர்கள் நல்ல தர்மமும் பொல்லாக் கர்மம் 
பவமதை யறிந்தி டாமற் பனிமொழி யார்கண் மாயை 
யவநதி லழுந்திய தானா லரனது செய்கை யாமே 
நவமுறு தர்மிக் கல்லா கர்மிக்கு நவிலவொண் ணாதே . 


18 


( இ - ள் ) : நல்ல அறம் பொருந்திய ரிஷியீசுராள் தர்மத்தையும் 
கர்மமாகிய பாவத்தையு மறியப்படாமற் செய்யும் அவம் 
பொருந்திய பொய்கையிலே அழுந்தினால் அது ஈசுரச் 
செயலாகும் . ஆனால் இந்த வார்த்தை யெல்லாந் தர்மவானுக்குச் 
சொல்லலாம் . அவனுக்குத் தெரியும் . கர்மியாய் இருக்கிறவனுக்குச் 
சொல்லலாகாது என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


209 


தரையினிற் தருமச் செய்கை தானது கடின மாமென் 
றறைகுவ ராத லாலே காரிய அகாரி யங்கள் 
தெரிபல னடக்கு மாகிற் சிந்தையில் விபர முள்ளோ 

னரியவன் செய்தல் செய்யா தரணருள் கிருபை யன்றோ, 19 
( இ - ள் ) : உலகத்திலே தர்மத்துடனே நடக்கிறது 
கடினமென்று சொல்வார்களாகையால் காரியம் 
அகாரியமிரண்டுந் தெரிந்து நடக்கிறவன் மகா புத்திசாலி , அவன் 
தர்மவான் . அதுவும்வன் செய்கிறதல்ல . அவன் முன்னிலைக்கு 
ஈசுரன் செய்கிற தென்றவாறு . 


மகா 


20 


ஈசனார் செய்கை யல்லா லிவன் செய் லேது மில்லை 
ஈசனே பலவா னாகு மிவன்பல னேது மில்லை 
ஈசனே கிரிகை யெல்லா மிவனுட கிரிகை யில்லை 

ஈசனே வுயிர்கள் யாவு மிலங்கியு மிலங்கா நின்றான் . 
( இ - ள் ) : ஈசுரச் செயலினாலே சகல காரியமும் நடக்கும் . 
இவனாலே நடக்கிற காரியமொன்றுமில்லை. ஈஸ்வர பலனே 
பெரியது . இவன் பலனொன்றுமில்லை. ஈஸ்வரனே நடக்கிற 
கிரிகை யெல்லாமிவன் கிரிகையொன்றுமில்லை. ஈஸ்வரனே சகல 
வுயிர்களிலேயும் பிரகாசித்து விளங்கிக் கொண்டிருக்கிறா 
ரென்றவாறு . 

எப்பெருங் கிரிகை யெல்லா யீசுர னிறியு மன்றோ 
தப்புறு கர்மஞ் செய்யில் தானவ னறியா னென்றே 
மெய்ப்புறு கருமந் தன்னை மேதினிக் கேற்கச் சொல்வான் 

செப்புறு தின்மை நன்மை திருவுளத் தறியு மன்றே . 21 
( இ - ள் ) : எந்தக் காரியங்களும் ஈசுரன்அறிந்து நடக்கிறதல்லாமல் 
அறியாமல் நடக்கிறதல்ல. தப்பிதமான காரியமென்று செய்தால் 
ஈசுரனறிந்திருப்பார் . ஒருவன் மற்றொருவனுக்குத் தர்ம 
சாஸ்திரமும் சொல்லுவான் ; தான் நடக்க மாட்டான் . இவன் 
சொல்லுகிறதும் அவன் கேட்கிறதுமிரண்டும் ஈஸ்வரனுக்குத் 
தெரியுமென்றா ரென்றவாறு . 


பவமது வுடைய கர்மம் நகைப்பெழும் பார்க்குங் காலை 
யவமது பெருகித் துக்கத் தழுகையோ டனுப விப்ப 
னெவர்களு மறியாச் செய்த தீங்கிதை பெற்ற பேறும் 
சிவனருள் பலனு மன்றோ வென்றனன் திசைமு கத்தான் . 


22 


210 


( இ - ள் ) : யாதாமொருவன் பாவ கர்மத்தைச் செய்கிறபோது 
சந்தோஷமாய் நகைப்பாயிருக்கும் . அப்பாலதனாற் வருத்த 
முண்டாகித் துக்கமும் அழுகையு மனுபவிப்பான் , யாவர்களு 
மறியாமற் செய்த காரியமும் அதனாலே வந்த இம்சையு மிரண்டும் 
ஈசுவரச் செயலினால் நடந்த காரணமென்றார் பிரமதேவர் 
என்றவாறு . 


இந்தநற் பிராணி யாவு மீசுராக் கிணையி னன்றி 
முந்தொரு கர்மத் துக்குப் பலனையு முகர லாகா 
சிந்தையுந் தெளிந்து கண்டோன் திருவுளச் செயலாம் யாவும் 

சந்ததி விதன நோக்கான் தக்கன னவனு மாமே ! 23 
( இ - ள் ) : சகல வுயிர்களு மீசுராக்கிணை தப்பி , ஒரு பலனையும் 
புசிக்கத் தக்கதில்லை . அறிவாளியாயிருக்கிற வனெல்லா மீசுரச் 
செயலென்று 

அறிவன் . 

சந்தோஷமும் விதனமுஞ்சரி 
யென்றிருப்பான் . அவனே பெரியவனென்றவாறு . 


வேறு 


அறிவி லாதவன் சகலமு மவரவ ருடைய 
கிரிகை யாமென மகிழ்ச்சியுங் கிளர்ச்சியு மெய்தி 
பிறகு யாவினுங் கடையனாய்ப் பெரும்பவ மடைவ 

னுறுதி யப்பவப் பயனையும் புசிப்பனென் றுரைத்தான் . 24 
( இ - ள் ) : அறிவில்லாதவன் நடக்கிற கிரிகையெல்லாம் அவரவர் 
செய்கிற கிரிகையென்று சந்தோஷ மகிழ்ச்சிகளையுமடைந்து 
பிறகு யாவினுங்கடையனாகிப் பெரும் பாதகத்தை யடைந்து 
அந்தப் பலத்தையும் அனுபவிப்பான் என்றவாறு . 


தெருண்ட சிந்தையன் யாவருக்கும் யாது செய்திடினு 
மிருண்ட மாமிடத் திறையரு ளெனமகிழ் வெய்தி 
வெருண்டு வோடிட வஞ்சனை விளைப்பினும் வெகுளா 
தருண்ட வற்கொரு தீங்கு செய்தில னவன்றனே . 

25 


( இ - ள் ) : அறிந்த விவேகியாயிருக்கிறவன் யாவருக்கும் 

யாது 
காரியஞ் செய்தாலும் திருநீலகண்டம் பொருந்திய ஈசுரச் 
செயலினாலே நடந்ததென்று மகா சந்தோஷத்தையடைவன் . 
அவனுக்கு ஒருவன் பிராணன் போகிற மட்டும் இடுக்கண் 
செய்தாலும் அந்த விதன மனதிலே வைக்க மாட்டான் . இடுக்கண் 
செய்தவனுக்கு இடுக்கண் செய்ய மாட்டான் . அவனுக்குபகாரமே 
செய்வான் . அவனே தர்மவானென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


211 


வேறு 


மறைபொருந் தவராகிய மாமுனி திலகா ! 
நிறைபெருங் குணவாசனெனுங் கௌதம நேயா ! 
குறைவிலா நெடுமுனியினாற் குளிர்மனங் கலங்கி 

பிறைபொருந்தவர் சகித்திடாச் சாபமும் பிடித்தான் . 26 
( இ - ள் ) : வேதபெருந்தவராகிய ரிஷியேசுராளிற் சிலாக்கியமுள்ளவரே . 
மகா நிறைந்த தன்மையுடையவரே . அடங்காத கோபத்தினாலே 
மனங்கலங்கி மானத்துடனேயிருக்கிற பேர் சகிக்கப்படாத 
சாபத்தை யடைந்தான் இந்திரனென்றவாறு . 


27 


துக்க மேவிய மனத்தினா லிந்திரன் துயராற் 
சொர்க்க மாநக ரெய்திடாக் கானகத் துறைந்தான் 
றக்க மூன்றுல கினுக்கதி பதியிலாத் தளர்வாற் 

சக்கிரிக் கருள்செய்குவை சான்றமா தவத்தி னீரே . 
( இ - ள் ) : அனேக துக்கத்தையடைந்த மனதுடைய தேவேந்திரன் 
விதனத்தினாலே சொர்க்கத்தை விட்டு , கடூரமான வனத்திலே 
அடைந்தான் . ஆகையால் அந்தர - சொர்க்க - பாதாள மூன்று 
லோகத்திற்கும் அதிபதி யாயிருக்கிற இந்திரனில்லாத படியினாலே 
தேவர்களெல்லாம் இராட்சதாளிடைஞ்சலினாலே மெலிந்து 
போனார்கள் . ஆகையால் தேவேந்திரனுக்குக் கிருபை செய்யும் 
மகா தன்மையுடையவரே மகா தவமுடையவரே யென்றவாறு . 


இந்த வாசகஞ் சதுர்முகக் குரவனு மியம்பக் 
கந்த வார்க்குழ லகலிகைக் கணவனு முரைப்பா 
னிந்தி ராதிபர் இமையவர் முனிவர்க ளிறைஞ்சு 

சுந்த ரப்பதக் கடவுளின் சொல்லினுக் குரியேன் , 28 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சதுர்முகக் கடவுளாகிய பிரமதேவர் 
சொல்ல வாசனை பொருந்திய கூந்தலுடைய அகலிகைக் 
கணவனாகிய கௌதமரும் கேட்டுப் பிரதி உத்தரஞ் 
சொல்லுகிறார் . சுவாமி பிரமதேவரே ! தேவேந்திரன் தேவர்கள் , 
ரிஷயேசுராள் , சகலரும் பணியும் அழகு பொருந்திய பாதாரவிந்த 
முடைய கடவுளே ! நீர் சொன்ன காரணம் எனக்குச் 
சரிதானென்றவாறு . 

அன்ன வாகனக் கடவுளின் அனுக்கிரகத் தடியேன் 
றன்னை யுமொரு பொருளெனச் சாற்றிய வுரைக்கே 
யென்ன யோசனை யாகினு முலகவர்க் கியல்பாய்ப் 
பன்னு வேனென முனிவனும் பகரலுற் றனனே . 


29 


212 


( இ - ள் ) : அன்னவாகனமுடைய தேவரீர் ! உம்முடைய கிருபா 
கடாக்ஷத்தினாலேயிருக்கிற அடியேனை ஒரு பொருளாக 
வெண்ணி வந்து சொன்ன காரியஞ் சரியாகிலும் உலகத்தார்க்கு 
யேற்கத் தக்கதாயெனக்குத் தோன்றின காரியஞ் சொல்லுகிறேன் 
என்று கௌதமரும் , சொல்லுகிறார் என்றவாறு . 


நந்தி நாயகன் வேணியி னமர்ந்திடுங் கங்கை 
இந்த வாச்சிரம மிலங்கவே வரவழைத் தியல்பாய் 
இந்த மாநதி தனிலழுந்தி யுமரி யானை 
யிந்திரன் றுதிபூ சையுங் கடிதனி லியற்றி . 


30 


( இ - ள் ) : நந்தி நாயகனாகிய பரமேசுரன் சடையிலே தரித்திருக்கும் 
கங்கையை இந்த வாச்சிரமம் பிரகாசிக்கத்தக்கதா யழைப்பித்த 
இந்தக் கங்கையிலே ஸ்நானம் பண்ணி விஷ்ணுவையும் 
பரமசிவனையும் குறித்து இந்திரன் சீக்கிரமாகப் பூசை பண்ணி 
தியானிக்க வேணுமென்றார் என்றவாறு . 


அரிய நற்றவ மியற்றிட வாதியு மரியு 
முரிய பூசனை யுயர்ச்சியா லும்முட னவர்கள் 
பரிவி னாலெதிர் தோன்றிட வாச்சிரமம் பணைத்து 
மருவு மிந்திரன் சாபமு மகலுமென் றுரைத்தான் , 

31 
( இ - ள் ) : இந்திரனானவன் இந்தப் பிரகாரம் அரிதாகிய தபசு 
செய்து விஷ்ணுவையும் சிவனையும் குறித்துப் பூசனை செய்தால் 
உம்முடனே அவர்களும் சீக்கிரமாய் - பிரத்தியக்ஷமாகி இந்த 
ஆச்சிரமுந் தழைத்து , தேவேந்திரனுடைய சாபமும் அகலுமென் 
றுரைத்தான் . 


32 


முனிவ னிவ்வுரை வழங்கலுங் குரவனு மொழிவா 
னினிய காரியம் யாவுநீ வேண்டிய தெய்து 
மெனவி யம்பினன் றேசிகன் றன்னையு மேவி 

வனம டைந்த இந்திரனையு வரவழை யென்றான் . 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கௌதமர் சொல்லக் கேட்டிருந்த 
பிரமதேவரும் சொல்லுகிறார் . நீர் சொன்ன காரியம் நல்லது . சரி 
தான் . உம்முடைய மனதிலே எது காரியமிருந்தாலும் அது 
சித்திக்கும் , என்று அனுக்கிரகம் பண்ணி , அப்பால் பிரகஸ்பதி 
பகவானைப் பார்த்து வனத்திலே மறைந்து போயிருக்கிற 
தேவேந்திரனை வரவழைத்து வாருமென்று உத்தரவு பண்ணினார் 
பிரமதேவர் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


213 


வேறு 


வேதனா ருரைத்த வாய்மைகேட் டெழுந்த 

விண்ணவர் தேசிகன் கடிதில் 
மாதினால் வெள்கி வனத்தினில் மறைந்த 

மகமதி தன்னையு மழைத்து 
பாததா மரையில் பணிந்த விந்திரனைப் 

பதுமனு நோக்கியங் குரைப்பான் 
சூதினா னிதம்பத் துடற்சியாற் கலங்குஞ் 
துயரம்விட் டொழிகுவை யென்றான் . 

33 
( இ - ள் ) : பிரமதேவர் சொல்லக் கேட்டிருந்த பிரகஸ்பதி பகவா 
னெழுந்திருந்து சீக்கிரமாக ஸ்ரீமாய்கையினால் வெட்கப்பட்டு 
வனத்திலே மறைந்து போயிருந்த தேவேந்திரனை அழைத்து வந்து 
பிரமதேவருடைய பாதார விந்தத்திலே பணிய வைத்தார் . பணிந்த 
தேவேந்திரனைப் பார்த்துப் பிரமதேவர் சொல்லுகிறார் . பூர்வ 
வினையென்னும் 

சூதினாலே சரீரமெல்லாம் யோனி 
மயமாயடைந்தோமென்று மனது கலங்கி யடைந்த துயரத்தை 
யொழித்தருள்வா யென்றா ரென்றவாறு . 

இன்னவா றெனக்கிங் கிசையுமா வென்று 

விளைத்திடுந் துயரினை விடுப்பா 
யன்னவா றொருவன் பரவச மடைந்து 

யிருவினை தனையனு பவிப்பன் 
சொன்னவி வேகன் றுக்கம தகற்றி 

துலங்கிய கீர்த்தியே தொடுப்பான் 
தன்னுடை பதியும் பாக்கிய மடைவன் 
றானி னியுரைப்பதே தென்றான் . 

34 
( இ - ள் ) : தேவேந்திரனே இப்படி துர்க்கந்தமாகிய யோனித் 
துவாரம் நமக்கு வருமோ வென்று மனதில் இளைத்த துயரத்தை 
விட்டு விடு . அறிவில்லாதவன் தனக்கொரு துக்கம் வந்தால் அந்தத் 
துக்கத்திலே அழுந்தி அந்தப் பரவசமடைந்து முன் வந்த 
துக்கமுந்தான் விதனப்படுகிற துக்கமும் இரண்டையும் 
அனுபவிப்பான் . விவேகனாயிருக்கிறவன் , வந்த துக்கத்தை யகற்றித் 
தைரியம் விடாமல் துக்கம் ஒழிகிற வழியெப்படி யுண்டோ 
அப்படிச் செய்வன் . கீர்த்தி தேடுவான் . அது போல நீயும் நடந்தால் 
ன்னுடைய துக்கமும் நீங்கிச் சொர்க்க லோகத்தையும் உனது 
பாக்கியத்தையுமடைவாய். இதைவிட உனக்கு நானென்ன சொல்ல 
வேண்டியதென்னவென்றார் என்றவாறு 


214 


வேறு 


சுந்தரி கணவா கேண்மின் வெட்கமுந் துயரும் நீங்கி 
விந்தநற் கீர்த்தி வேண்டி யிற்றின மியற்று மாகி 
லுந்தனுக் கடிதி லாங்கு மங்கள முயற்சி யுண்டாம் 

வந்தவிவ் வளவில் மட்டும் விதனமும் மகற்று மென்றான் . 35 
( இ - ள் ) : இந்திராணி 

தேவேந்திரனே கேள் . 
உன்னுடைய வெட்கத்தையும் துயரத்தையு நீக்கி விடு . நல்ல கீர்த்தி 
வரத் தக்கதாய்ப் பிரயத்தினஞ் செய்தாயாகில் உனக்குச் சீக்கிரமாக 
மங்களமுண்டாகும் . நீ நம்மிடத்திலே வந்தபடியினாலே உம் 
விதனத்தை அகற்றி விடுவேன் என்றார் என்றவாறு . 


கணவனான 


எப்பெரும் பொருளு ணர்ந்த விந்திரா வுரைக்கக் கேண்மின் 
செப்பெருந் தவங்கள் பெற்ற கௌதம க்ஷேத்திரந் தன்னில் 
மெய்ப்புடன் கங்கை தன்னை விருப்புடன் வரவழைத்துத் 

தப்பிலா ஸ்நானம் பண்ணி சந்தியு முடித்துக் கொண்டு . 36 
( இ - ள் ) : சகல பொருள்களுமறிந்த தேவேந்திரனே கேள் . மகா 
அரிய தவங்களைப் பெற்ற கௌதமருடைய க்ஷேத்திரத்திலே 
மெய்யாகிய கங்கா நதியை வரவழைத்து அந்தக் கங்கையிலே 
ஸ்நானம் பண்ணி , சந்தியாவந்தனம் முதல் நித்தியக் கருமங்களை 
முடித்துக் கொண்டு வா என்றவாறு . 

ஏகநா யகனா நின்ற விறைவனை யரியைப் பூசைத் 
தாகமாய்ப் புரிந்து நல்ல தவமது செய்வா யாகில் 
மோகமா யடைந்த சாப முன்னையும் விட்டு நீங்கும் 
போகிவா சவனே யென்று புண்ட ரீகனும் மறைந்தான் . 

37 
( இ - ள் ) : பின்னுந் தேவேந்திரனைப் பார்த்து , பிரம்மதேவர் 
சொல்லுகிறார் . சகலபுவன கர்த்தராயிருக்கிற பரமேஸ்வரரையும் 
விஷ்ணுவையும் அன்பாகப் பூசை செய்து நல்ல தவஞ் 
செய்தாயாகில் மோக வசத்தினாலே யடைந்த சாபமும் உன்னை 
விட்டு நீங்கும் தேவேந்திரனே யென்று சொல்லிப் பிரமதேவரும் 
மறைந்து சத்தியலோகத்திற்குப் போய் விட்டார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


21 : 5 


வேறு 


பொன்னுல குடையோன் றனக்குமே யுதவி 

புரிந்திடும் வேதனா சரிதை 
இன்னிலந் தனிலே படிப்போர் கேட்போ 

ரேந்திழை யிறைவனா யிடினும் 
பன்னுநற் றிருவின் பத்தினி வுடைத்தாய்ப் 

பாலனும் பாக்கியம் பெருகிக் 
கன்னல்வில் லிகலான் றன்னுடை பதியிற் 
கண்டுவீற் றிருப்பரென் றுரைத்தான் . 


38 


( இ - ள் ) : இந்திரனுக்கு உதவி செய்த பிரமதேவர் சரித்திரத்தை 
இந்தப் பூலோகத்திலே படிக்கிற பேர்கள் , கேட்கிற பேர்கள் , 
ஸ்ரீகளாகிலும் புருஷராகிலும் நல்ல பதிவிரதை 
யுடையவர்களாய்ப் புத்திரனைப் பெற்று , பாக்கியம் பெருகி , 
மன்மதனுக்குப் பகைவனாகிய பரமேஸ்வரருடைய கைலாசத்திலே 
வீற்றிருப்பாரென்றார் சண்முகக் கடவுள் என்றவாறு . 


39 


நகம்பறித் தாங்கு நாயக னறியா 

நாயக னிடத்தி லுறைந்து 
செகம்பறித் தாங்கு முமையவ ளளித்த 

செல்வனா ருரைத்தநற் சிறப்பின் 
சுகம் பரிந் தோங்குஞ் சனற்குமார ரிஷியுஞ் 

சுரந்தருள் பொழிந்தகா ரணத்தை 
மகம்புரிந் தோங்குஞ் சூதனு மியம்ப 

சவுனக மகாமுனி மகிழ்ந்தான் . 
( இ - ள் ) : கோவர்த்தன கிரியைக் கையினாலே தாங்கிய விஷ்ணு 
வறியாத பரமேசுவரரிடத்திலுறைந்து ஜெகமெல்லாந் தாங்கப் 
பட்ட உமையவள் புத்திரனாகிய சண்முகக் கடவுளிந்தப் பிரகாரஞ் 
சொல்லிய சிறப்பை யுணர்ந்து சுகத்தை யடைந்த சனற்குமார 
ரிஷியும் கருணாசமுத்திரமாகப் பொழிந்து அனேக யாகங்களைச் 
செய்யுஞ் சூதரிஷியானவர் நைமிசாரண்ய வனத்திலே யிருந்து 
கொண்டு சொன்னார் . அந்தக் கதையைச் சௌனக மகாரிஷி 
கேட்டு , சந்தோஷத்தை யடைந்தார் என்றவாறு 


216 


- 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந்தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


40 


( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண்புராணமாகிய 
காந்த புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 
இந்திரகீலப் பருவதத்தினுடைய மகிமையை நாமறிந்த மாத்திரஞ் 
சொன்னோம் . யாவருஞ் சொல்லுகிறதற்கரிய தபசுடையவரே 
யென்று சூத ரிஷி சொல்ல கேட்டிருந்த சிறப்புடைய சௌனக 
மகாரிஷியும் , சந்தோஷத்தையடைந்து மெய் , பொருந்திய 
தவத்தினையுடைய சூதரிஷியே இப்போது நீர் சொன்ன 
மகிமையெல்லாம் கேட்டு , மகாசந்தோஷமானேன் . மேல் நடந்த 
கதையைச் சொல்லுமையா வென்று கேட்க , சூத மகாரிஷியுஞ் 
சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


குறிப்புகள் 
6. பிரம்மதேவர் சருக்கம் 
இச்சருக்கம் 40 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . நம் 
பிரதிக்கும் கூத்தபிரான் கையெழுத்துப் பிரதிக்கும் வேறுபாடுகள் 
குறைவாகும் . கூடுதலாக 5 பாடல்களை அவர் பாடிச் 
சேர்த்துள்ளார் . 


1 . 


2 . 


சேவின் - ரிஷபத்தின் . திசைமுகக்கடவுள் - பிரமன் . 
குரு- வியாழன் . தரைபுகழும் - உலகம் புகழும் 
நாலுசிரத்துடையவன்- வாணிகேள்வன் . பிரமன் என்க , 
ஆலினால் அளித்த - ஆலிலை மேல் பள்ளி கொண்ட விஷ்ணு 


3. 


4 . 


ஈன்ற . 


5 . 


6 . 


வசந்தன்- மன்மதன் . எழில்முனி- கௌதம முனிவன் . 
நாயகன் என்ற சொல்லையே பலபொருட்களில் ஆசிரியர் 
பயன்படுத்தியுள்ளார் . அநாயகம் - தலைமையின்மை. 
சோரர் - கள்ளர் . 


வல்லம் தலபுராணம் 


217 


7 . காவலன் என்ற சொல் அடிதோறும் வரப் பாடப்பட்டுள்ளது . 
8. மகபதி - இந்திரன் ; செகபதி -உலகத்தார் . ககபதி - தேவர் . 
9-10 பாடல்கள் பிரகஸ்பதி , பிரமதேவர் உரையாடல் என்க . 


71. வங்கமால்வரை- கைலாயமலை . புங்கவா - முனிபுங்கவர் என்க . 


12. வெண்கமலோன் - வெள்ளைத்தாமரையில் இருப்போன் . 
பிரமன் . 


13. அண்டரும் குருவும் - தேவர்களும் வியாழனும் . 


வீழ்ந்து 


14. அஷ்டாங்கம் - அஷ்டாங்கமாகத் தரையில் 

வணங்குதல் . மாசிலாமுனி- கௌதம முனிவன் . 
15. தேசு - புகழ் . பூசுரர் - பிராமணர் . 
16. நிதம்பம் நான்கும் - நால்வகையோனியும் . பிறவி ஏழினைஎச் 

சிவபுராணத்திலும் காணலாம் . 
17. ஊழ்வினையின் வலிமை கூறப்படுகிறது . வாருதி - கடல். 
18. பொல்லாக் கர்மம் - தீவினை. பவம் - பாவம் இனி , பிறப்புமாம் . 
19. உலகில் தருமச் செய்கை கடினம் என்றாலும் புத்திசாலி விட 

மாட்டான் என்க . அரன் -சிவன் . 
20. யாவும் ஈசன்செயல் என்கிறார் . கிரிகை - செயல் . 
21. உலகில் நடைபெறும் செயல்கள் யாவும் இறைவனுக்குத் 

தெரியும் என்கிறார் . தின்மை - தீமை . திரு - ஈசன் . 
22. பவம் - பாவம் . அவம் - தீமை . திசைமுகத்தான் - பிரமா . 


23. ஆக்கிணை- கட்டளை. சிந்தை -அறிவு. 
24. அறிவில்லாதவன் நினைப்பைக் கூறுகிறார் . 
25. விவேகியின் எண்ணத்தைக் கூறுகிறார். 
26. நெடுமுனிவு - பெருங்கோபம் . 
27. சக்கிரி - இந்திரன் . 
28. சதுர்முகக் குரவன் - பிரமன் . கந்த - வாசனை . 
29. பகரல்-கூறுதல் . உலகவர்- உலகத்தார் . 
30. நந்திநாயகன் - ரிஷபவாகனர் . கடிதினில் - விரைவாக . 


218 


31. இந்திரனுக்கு முனிவர் சாபவிமோசனம் வழங்குகிறார் . 

ஆதி - சிவன் , 


பிரமா 


32. இந்திரனை வரவழைக்குமாறு 

தேசிகன் - குரு . 


கூறுகிறார் . 


33. பிரமதேவன் இந்திரனுக்கு 

ஆறுதல் கூறுகிறார் . 
மகபதி - இந்திரன் . 
34. 34 முதல் 37 வரை இந்திரன் சாபவிமோசனம் பெற 

என்னென்ன செய்ய வேண்டும் என்கிறார் . 
35. இற்றினம்- பிரயத்தனம் ? 


38. இச்சருக்கம் படிப்பதின் பயன் கூறப்படுகிறது . 
39. நகம்பறித் தாங்குநாயகன்- கோவர்த்தன கிரியைக்குடையாகப் 
பிடித்த ஸ்ரீ கிருஷ்ணன் . ஸ்ரீ கிருஷ்ணன் வரலாற்றை 

பதிப்பாசிரியரின் கிருஷ்ணநாடகத்தில் காண்க ( 2006 ) 


கூத்தபிரான் பாடிய பாடல்கள் வருமாறு . 


ஆய காலையி லந்தண ரருகிருந் தவரை 
மேய யிந்திர தனையிவண் கெணர்கென விட்டான் 
தூய தேசிகன் றன்னொடு சென்றனன் றுயர 
மேய மன்னனைக் கண்டன ரிவையிவை விளம்பும் . 


1 


இந்திரா அன்பிற் கேண்மோ வெய்திடு மின்ன றன்னை 
யுந்திடு வுமையாட் பாக னுயர்திரு வடிபூ சித்து 
விந்தவுன் சாப நீக்கி பொன்னுல கடவை வையம் 
தந்தவ னழைக்கின் றானால வருகநீ சடுதி யென்றான் . 


2 


குருமொழி கேட்டு வந்த கொற்றவன் விரைவி னெய்தி 
மரைமலரா தனத்தன் மலரடி பணிந்து நின்றான் வேதியன் 
கருணைசெய்து விந்திர வல்ல மூதூ ராதியை 
மறைக்கு மெட்ட வழகனை யனைத்து மான . 


3 


ஏகநா யகனை யெங்க ளிறைவனை நரசிம் மத்தை 
தாகமாய்ப் புரிந்து பூசைத் தவமது செய்வை யாயின் 
மோகமாய்த் தேடி பெற்றச் சாபமு முடியு மென்று 
வாகவா சவனே யென்னு வையனு மவணி மறைந்தான் . 


4 


வல்லம் தலபுராணம் 


219 


பொன்னுல குடையோற் கயனருள் புரிந்த 

புகழினை முருகவே டானும் 
சொன்னசெந் தமிழ்ப்பாச் சுவைபெறத் திருத்திச் 

சிலகவி கூட்டியு முடித்தான் 
மன்னிய புகழலான் கோவிந்த சுவாமி 

வாத்தியார் மனங்களி துளம்ப 
நன்னார்கற் றுடையனாகிய பொன்னு 

நடராச னென்னுநா வலனே . 


5 


7. இந்திரன் சாபந் தீர்ந்த சருக்கம் 


நந்திநா யகனார் பங்கி னாயகி வீன்ற பாலா 
விந்திரன் சாபந் தீர்ந்த தெவ்வித மியம்பு மென்றே 
சிந்தையுங் கூர்ந்த ஞானந் திகழ்சனற் குமாரன் கேட்க 

கந்தனு மகிழ்ந்து மந்தக் காரணஞ் செப்ப லுற்றான் . 1 
( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலே இருந்து சூதரிஷி சவுனக மகா 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . ரிஷபவாகனராகிய 
பரமேஸ்பரனிடத்திலுறையும் பார்வதி புத்திரனாகிய சண்முகரே ! 
தேவேந்திரனுக்குச் சாபந் தீர்ந்த விதத்தை எனக்குச் சொல்ல 
வேணுமென்று 

மனது சந்தோஷத்தையடைந்து 

ஞான 
சமுத்திரமாகிய சனற்குமார ரிஷி கேட்க , சண்முகரும் மகா 
சந்தோஷத்தையடைந்து சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


வேதனார் மறைந்த போது மேகவா கனனும் வாணி 
நாதனா ருரையைக் கேட்டு நல்லறி வுடைய னாகிக் 
கோதிலாக் கெளத மன்றன் குளிர்ந்தவாச் சிரமந் தன்னில் 
தீதிலாக் கங்கை யெய்த சிந்தையுற் றிருந்த காலை . 

2 
( இ - ள் ) : பிரமதேவரும் மறைந்து தமது சத்திய லோகத்துக்குப் 
போன பிறகு , மேகவாகனனாகிய தேவேந்திரனுஞ் சரஸ்வதி 
நாயகனாகிய பிரமதேவர் சொல்லிய வார்த்தையைக் கேட்டு நல்ல 
புத்தி வந்து குற்றமில்லாதிருக்கும் கௌதமருடைய குளிர்ச்சி 
பொருந்திய ஆச்சிரமத்திலே தீவினையெல்லா மகற்றுங் கங்கா 
நதி வரவேணுமே 

மனதிலே தியானித்துக் 
கொண்டிருந்தான் என்றவாறு . 


யென்று 


செச்சைசூழ் நதியிற் ஸ்நான 

மெப்படிச் சிறக்கு மென்றே 
உச்சிதன் குருவை யோசித் 

தவனுடை கிருபை யாலே 
வச்சிரா யுதம்வந் தெய்து 

மனத்தினி னினைத்த போது 
வச்சமை யத்திற் சொர்க்க 

மருந்தவப் படையைக் கண்டான் . 


3 


வல்லம் தலபுராணம் 


221 


( இ - ள் ) : விருட்சி புஷ்பஞ் சூழ்ந்த கங்காந்தியிற் ஸ்நானம் எப்படி 
யெனக்கு இலபிக்குமென்று யோசித்துத் தம்முடைய குருவாகிய 
பிரகஸ்பதி பகவானை யோசித்து அவருடைய கிருபையாலே தேவ 
லோகத்திலிருக்கிற வச்சிராயுதம் வரவேணுமென்று மனதிலே 
தியானித்தவளவில் அந்த க்ஷணமே வச்சிராயுதம் வந்தது . அந்த 
வச்சிராயுதத்தைக் கண்டான் தேவேந்திரன் என்றவாறு . 


வேறு 


4 


கண்டு விந்திரன் விசும்பிடை யேகியே கடிதிற் 
கொண்டு கையினா லிந்திரக் கீலமுங் குறுகி 
யண்டர் விண்ணிடை யகமகிழ்ந் திருக்கவு நோக்கி 

விண்டெ னும்புயன் வச்சிரா யுதத்தையும் விடுத்தான் . 
( இ - ள் ) : வச்சிராயுதம் வருகிறதைக் கண்டு தேவேந்திரன் 
சீக்கிரமாக ஆகாசத்திலே கிளம்பி வச்சிராயுதத்தைக் கையிலே 
வாங்கிக் கொண்டு மறுபடி இந்திரகீலப் பருவதத்திலே 
இறங்கினான் . அப்போது தேவர்களுக்கெல்லாம் இனி நல்ல 
காலம் வருமென்று ஆகாசமார்க்கத்திலே சந்தோஷத்துடனே 
இருந்தார்கள் . அவர்களையும் கண்டு 

போலும் 
புசத்தையுடைய தேவேந்திரன் கங்கா நதியை யழைத்து வரச் 
சொல்லி , இந்திரகீலப் பருவதத்தின் பேரிலே வச்சிராயுதத்தை 
விடுத்தான் என்றவாறு . 


மலை 


இருவர் கூவினுந் தூரமா மிடம்பல வளைத்து 
மொருவர் கூவினுந் தூரமா முன்னித முடைய 
பருவ முள்ளன வாகினுந் தன்குலப் பகையா 
லுருவம் யாவினு நிலத்தினி லொளித்தது வோங்கல் . 

5 
( இ - ள் ) : இரண்டு கூப்பிடு தூரம் விலாசமாய்ப் பணைத்தும் ஒரு 
கூப்பிடு தூரமுன்னிதமும் பொருந்திய இந்திரகீல பருவதந் 
தன்னுடைய இனத்தார்க்கும் தேவேந்திரனுக்கு முன்பகையான 
படியினாலே பயந்து தன்னுடைய சரீர மாதந்தமும் பூமிக்குள்ளே 
மறைந்து கொண்ட தென்றவாறு . 


பிளக்கு மென்றது வெருக்கொளு மருப்பினைப் பேதித் 
திளக்க மாக்கிய பாதலத் தளவுமே யிரங்கி 
களக்க மில்லதோர் கங்கையைக் கொடுவந்து கடிதில் 
விளக்க மாகிய வச்சிர மேல்வர விரும்பி . 

6 


222 


* 


( இ - ள் ) : நம்மைப் பிளந்து போடுமென்று பயந்து பூமியிலே 
ஒளிந்து கொண்ட இந்திரகீலப் பருவதத்தின் பேரிலே 
வச்சிராயுதம் பாய்ந்து பிளக்கிறபோது இது அந்த வழியே போய்ப் 
பாதாள பரியந்தம் இறங்கிக் களங்கமில்லாமலிருக்கும் 
கங்கையைச் சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு பிரகாசமாகிய 
வச்சிராயுதமும் இந்திரகீலப் பருவதத்தின் பேரிலே வந்தது . 
கங்கையையும் வச்சிராயுதத்தையுங் கண்டான் தேவேந்திரன் 
என்றவாறு . - 


இமைய லோக மெய்திட வனுப்பியிந் திரனும் 
சமையந் தன்னில் கங்கையிற் படிந்துசாஸ் திரத்தால் 
நமையு மாளுடைய நாதனை நதி வட கரைமே 

லுமையோர் லிங்கமுந் தாபனம் புரிந்துகந் திருந்தான் . 7 
( இ - ள் ) : அப்பால் வச்சிராயுதத்தை தேவலோகத்திற்கு அனுப்பி 
விட்டு , தேவேந்திரனும் அந்த க்ஷணமே வச்சிர கங்கையில் 
ஸ்நானம் பண்ணி , சாஸ்திரப் பிரகாரம் நம்மையாண்டருளிய 
பரமேஸ்வரனை அந்த வச்சிரகங்கைக்கு வடகரையிலே 
பார்வதியாரோடுங் 

ஸ்தாபனஞ் செய்து 
சந்தோஷித்திருந்தான் என்றவாறு . 


கூட 


வேறு 


அண்டர்நா யகனும் வச்சிர தீர்த்தத் 

தரும்புன லாடிநீ றணிந்து 
பண் 

டைநான் மறையின் விதிக்கட னியற்றி 
பரிந்துநல் லாகம வித்தால் 
வண்டணி குழலா லுமையவ ளோடு 

மருவிய சிவனையர்ச் சித்து 
தொண்டர்நா யகனே போற்றியோ போற்றி 
தொழுதுமெப் பொழுதுமே துதித்தான் . 

8 
( இ - ள் ) : தேவராசனாகிய தேவேந்திரனும் வச்சிர தீர்த்தத்திலே 
ஸ்நானம் பண்ணி , விபூதி தரித்து , ஆதியாகிய தேவ விதிப்படி 
சந்தியனுஷ்டானம் செய்து , அன்பாக ஆகம சாஸ்திரப் பிரகாரம் 
வண்டுகள் சூழ்ந்த கூந்தலுடைய பார்வதியாரோடு மருவிய 
சிவலிங்கத்தை அர்ச்சனை பண்ணி 

அடியார்களுடைய 
நாயகனாகிய பரமேஸ்வரனைப் போற்றி ! போற்றி ! யென்று 
வணங்கி எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


223 


- 


ஆதிநா யகனே ! வடிவயவர்க் கெளிய 

யத்தனே! வகிலநா யகனே ! 
சோதிநா யகனே ! மங்கள வல்லி 

துணைமுலைக் குவடுதோய்ந் தவனே! 
பாதிமா மதியுங் கடுக்கையு மறுகும் 

பாகீரதி புனைந்தவே ணியனே ! 
கோதிலா வமுதே! யறிவிலேன் செய்த 
கொடும்பவந் தவிர்த்தெனை யாள்வாய் , 

9 
( இ - ள் ) : பின்னுந் தேவேந்திரன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான் . ஆதி 
நாயகனே ! அடியவர்க் கெளியவரானவரே ! தந்தையானவரே ! 
அகிலாண்ட நாயகரே ! ஜகஜோதி நாயகரே ! மங்களவல்லி 
இரண்டு முலைக்குவடு அழுந்து மார்பினரே ! மூன்றாம் பிறையும் , 
வில்வ மாலையும் , அறுகும் கங்கையுந் தரித்த சடையையுடையவரே ! 
மறுவில்லாத அமிர்தமானவரே ! அடியேனறிவில்லாது செய்த 
கொடியதாகிய பாவத்தைத் தவிர்த்து ரெக்ஷியும் சுவாமியென்று 
ஸ்தோத்திரம் பண்ணினா ரென்றவாறு . 


என்றுமிப் படியே இந்திரன் துதித்து 

யேகநா யகனுமை யிருக்கு 
மன்றினுக் கப்பால் வாயுவின் திசையில் 

மருவிய நரசிம்ம மூர்த்தி 
முன்றினின் மேல்பாற் றிருமக ளுடனே 

மொய்குழல் புவிமடந் தையுமே 
நன்றிசெய் யரியைத் தாபனஞ் செய்து 

நயந்துபூ சனைபுரிந் திருந்தான் , 
( இ - ள் ) : எத்தேசக் காலமும் இந்தப் பிரகாரம் பூசை பண்ணி , 
தோத்திரம் பண்ணி , ஏகநாயகனாகிய வச்சரீஸ்பரனும் மங்கள 
நாயகியாருக்கு மேல்புறமாக இலக்ஷ்மியும் பூதேவி யுடனும் 
தேவநாயகப் பெருமானைப் பிரதிஷ்டை பண்ணி , இன்பமாகப் 
பூசை செய்து சொண்டிருந்தான் இந்திரன் என்றவாறு . 


10 


இசையடர் கமல வாசனத் திருக்கு 

மிறையவன் கழலினைக் கருதித் 
திசைமுகக் கடவு ளுரைத்த படியே 

தேவநா யகனையர்ச் சித்து 
தசைபொரும் விழியாள் மங்கள வல்லி 

சமேதனைக் காலங்க டோறு 
மசைவிலா திருந்து வஞ்செழுத் துன்னி 

யனுதினந் தவமியற் றினனே . 


224 


( இ - ள் ) : வண்டுகள் சூழ்ந்து இசை பாடுகின்ற கமலாசனத் 
திலிருக்கும் பிரமதேவருடைய பாதார விந்தத்தை மனதிலே 
தியானித்து அவர் சொன்ன பிரகாரம் , விஷ்ணுவையும் பூசை 
பண்ணி , அப்பால் கெண்டை போலும் விழியுடைய மங்களவல்லி 
பாகனார் பரமேஸ்வரனைக் காலங்கள் தோறுமிருந்து 
அசைவற்றுப் பரவசமடைந்து , பஞ்சாக்ஷரத்தைக் கருத்திலே 
யிருத்தி இவ்விதமாக அனதினமுந் தியானம் பண்ணி , தவம் 
பண்ணினான் என்றவாறு . 


இந்தன மிரையாய்க் கொண்ட வக்கினி 

ஐந்தின்நடு விருந்தனஞ் சிலநா 
ளந்தரத் துளிவீழ் தனிலுஞ் சிலனா 

ளரும்பனிக் காலநீர் நடுவில் 
வந்திருந் தவங்கள் புரிந்திடும் சிலநாள் 

வாயுவைப் புசித்திடுஞ் சிலநாள் 
சிந்தைநைந் துருகிச் சருகினைப் புசித்துத் 
திகழ்புனற் புசித்திருந் தனனே . 

12 
( இ - ள் ) : அப்பால் தேவேந்திரன் எப்படித் தவம் பண்ணினான் 
என்றால் காட்டகங்களைத் தானே யிரையாகப் புசிக்கும் 
பஞ்சாக்கினி யுண்டு பண்ணி அந்தப் பாஞ்சாக்கினி நடுவிலே சில 
நாள் தபசு செய்தான் , விருஷ காலத்திலே ஜல நடுவினிலே நின்று 
சிலநாள் தபசு செய்தான் . பனிக்காலத்திலே தண்ணீர் நடுவே 
இருந்து சில நாள் தபசு செய்தான் . வாயு பட்சணம் பண்ணி , 
சிலநாள் தபசு செய்தான் . மனமுருகச் சருகு பக்ஷணம் பண்ணியும் 
சில நாள் சலபக்ஷணம் பண்ணியும் சிலநாள் என்றவாறு . 


வெகுதன மியற்றி வீசனைப் பூசை 

விதியினாற் புரிந்துவீற் றிருக்கும் 
மகபதி துயரை யவ்வரை யுள்ள 

மாமுனி வோர்கள்மற் றெவரும் 
நலமுடன் பறவை விலங்கின முதலாய் 

நல்லறி வுடையது மிலதும் 
சுகமதி லமரர் கண்டதி சயிப்ப 
கனதவ மியற்றிடு நாளில் , 

13 
( இ - ள் ) : இப்படி வெகு தவங்களைச் செய்து வச்சரீஸ்பரனையும் 
பூசாவிதிப் பிரகாரமாகப் பூசை செய்து கொண்டிருக்கிற 
தேவேந்திரன் வருத்தத்தை அந்தப் பருவதத்திலே இருக்கப்பட்ட 
மகாரிஷி யீசுபராள் மற்றுமுண்டாகிய பேருமந்தப் பருவதமும் , 


வல்லம் தலபுராணம் 


225 


படி 


புசாதிகளும் , மிருகசாதிகளும் , அறிவுடைய ஆத்மாக்களும் , 
அறிவில்லாத ஆத்மாக்களும் , ஆகாச மார்க்கத்திலேயிருக்கும் 
தேவர்களும் , சகலரும் , பார்த்து அடா ! இந்தத் தேவேந்திரன் 
அரிய தவம் பண்ணுகிறானென்று அதிசயப்பட அரிதாகிய 
தவத்தைப் பண்ணினான் தேவேந்திரன் என்றவாறு . 


அரிதினு மரிதாய்க் குலிசனு முமையா 

ளீசனைப் புரிதவ மாற்றிப் 
பரிவுறு மனத்தால் வாக்கினா லுருவாற் 

பத்தியா லுயர்தவ மியற்றி 
வரியவ னயனு மமலனு மகிழ்ந்து 

வன்னமுங் கருடனும் விடையும் 
வரிமயி லாகு வாகன மேறி 
வந்தனர் வல்லமா நகரில் . 

14 
( இ - ள் ) : அரிதிக்குமரிதாய் , தேவேந்திரன் 

பார்வதி 
பரமேஸ்வரனைப் பூசை செய்து பரிவுடனே மனோ வாக்குக் 
காயங்களினாலே , பத்தி விசுவாசத்துடனே தபசு செய்கிறதைப் 
பார்த்து , பிரம்மாவும் , விஷ்ணுவும் , பரமேஸ்பரனும் மகிழ்ந்து , 
அக்கணமே அன்னவாகனம் , கருடவாகனம் , இடபவாகனம் , 
மயில்வாகனம் , ஆனைவாகனம் ஏறி வல்லமா நகரத்திற்கு 
வந்தார்களென்றவாறு . 


மறைமுழு துணர்ந்த சனற்குமார ரிஷியே 

யவரவர் வாகன மேறி 
யிறைவனு முமையும் விடையின்மே லேறி 

யானுமச் சிகண்டிமே லிருப்ப 
பிறையெனு மெகினத் தினில் விதி யுடனும் 

பெருகிய கருடன்மே லேறியும் 
நிறைபெரும் பிள்ளை யாகுவாக னத்து 
நிரம்பினர் வல்லமா நகரில் . 

15 
( இ - ள் ) : நாலு வேதங்களுங் கரைகண்ட சனற்குமாரரே கேளும் . 
அவரவர் வாகனத்தில் பேரிலேறினர் . பிரகாசமாகிய அன்ன 
வாகனத்தின் பேரில் பிரமதேவரும் , கருட வாகனத்திலே 
விஷ்ணுவும் , பெருச்சாளி வாகனத்திலே கணேசரும் , இந்தப் 
பிரகாரமாக சர்வத்திராளும் வல்லமா நகரம் வந்து சேர்ந்தார்கள் 
என்றவாறு . 


226 


நந்திகேச் சுரனு திசைக்கதி பாலரு 

நாகரு முருத்திர ருடனே 
தந்தைதாள் கடிந்த சாரியுங் குருவுஞ் 

சாரணர் விஞ்சையர் சித்தர் 
சிந்தையா லுயர்ந்த சிவகணத் தவருஞ் 

சிறந்தகின் னரருடன் முனிவர் 
கந்தரு வித்தியா தரருட னனைவோர் 
கௌதம நகரில்வந் தடைந்தார் . 

16 
( இ - ள் ) : அப்பால் நந்திகேசுரரும் திக்குப்பாலகரும் , தேவர்களும் , 
ஏகாதசிருத்திரரும் , தகப்பன் காலைத் தறித்த சண்டேசுர 
நாயனாரும் , பிரகஸ்பதிபகவானும் , சாரனாள் , விஞ்சையார் 
சித்தர்கள் , அறிவுடைய ஞானமடைந்த சிவகணங்களுஞ், 
சிறப்புடைய கின்னராள் , ரிஷியீசுராள் , கந்தருவாள் , வித்தியாதரர் , 
சர்வத்திராளுங் கௌதமக்ஷேத்திரம் வந்து சேர்ந்தார்கள் 
என்றவாறு . 


வேறு 


பொங்கு வெங்கரிக் கதிபனும் புரிந்திடுந் தவத்தால் 
மங்கை பாகனு மாலுட னான்முகன் மகிழ்ந்து 
வங்கு தோன்றினர் முனியரி செய்தபாக் கியத்தால் 
வங்க மாமலை யொத்தது வல்லமா நகரம் . 

17 
( இ - ள் ) : மும்மதங்களும் பொழிகின்ற வெள்ளை யானைக்கதிபதி 
யாகிய தேவேந்திரன் 

செய்த 

தவத்தினாலே பார்வதி 
பரமேஸ்பரரும் மகாவிஷ்ணுவும் பிரமதேவரும் சந்தோஷ 
மடைந்து வல்லமா நகரமாகிய கௌதம க்ஷேத்திரத்தில் தபசு 
பண்ணும் தேவேந்திரனும் கௌதமரும் செய்த பாக்கியத்தினாலே 
மும்மூர்த்திகளும் சர்வத்திராளுடன் பிரத்தியமானார்கள் . 
அதெப்படியென்றால் கைலாயமலைக்குச் சமானமாச்சுது 
வல்லமா நகரம் என்றவாறு . 


அன்ன வாகன னரியரன் பிரத்தியக்ஷ மாக 
முன்னந் தோன்றிட விந்திரன் காணுமுன் னெழுந்து 
பன்னு மிப்படி மீதினி லடிக்கடி பணிந்து 

முன்ன வனுடன் மூவர்க்கும் பூசனை முயன்றான் . 18 
( இ - ள் ) : பிரமதேவரும் விஷ்ணுவும் பரமேஸ்வரனும் 
பிரத்திக்ஷயமாக 

முன்னே தோன்றிட , தேவேந்திரனுங் 
காணுகிறதற்கு முன்னமேயெழுந்து பூமியிலே அடிக்கடி 


வல்லம் தலபுராணம் 


227 


வந்து 


நமஸ்காரம் செய்துகொண்டு , சமீபத்தில் 
மும்மூர்த்திகளுக்குப் பூசை செய்தான் என்றவாறு . 


வேறு 


இப்பெருங் கணநாதரு மூவரு மெதிரே 
வொப்புடன் பிரத்தியக்ஷமா யொளிவிடும் போதிற் 
செப்பிடும் புலனைந்தையும் தீர்க்குமா முனிவன் 

மெய்ப்புடன் பணிந்தேத்தியும் பூசனை வியந்தான் . 19 
( இ - ள் ) : இப்படி சிவகணங்களுடன் மும்மூர்த்திகளும் எதிராக 
வந்து பிரத்தியக்ஷ மாய்ப் பிரகாசித்திருக்கிறபோது 
ஐம்புலாதிகளையும் தள்ளி விட்டுக் கௌதமரும் சீக்கிரமாக வந்து 
நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் செய்து மும்மூர்த்திகளைப் 
பூசை செய்தாரென்றவாறு . 


போதார் புயனிந் திரனும் புரிவான் 
வேதா சரணம் ! விமலா சரணம் ! 
நாதா சரணம் ! அடியார் நவிலும் 
பாதா சரணம் ! பரனே சரணம் ! 


20 


( இ - ள் ) : புஷ்பங்களார்ந்த புயத்தையுடைய இந்திரனும் 
பிரமதேவற்கு நமஸ்காரம் பண்ணி , அப்பால் விஷ்ணுவுக்கும் 
நமஸ்காரம் பண்ணி , பரமேஸ்வரரைப் பார்த்து ஸ்தோத்திரம் 
பண்ணி , நமஸ்காரம் பண்ணுகிறான் . ஜகந்நாதா சரணம் ! அந்த 
ரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ணும் பாதார விந்தமுடையவரே 
நமஸ்காரம் ! பரப்பிரம சொரூபரே உமக்கு நமஸ்காரமென்று 
பின்னும் ஸ்தோத்திரம் பண்ணி , நமஸ்காரம் பண்ணுகிறான் 
என்றவாறு . 


விடைமே லொளிரும் விகிர்தா சரணம் ! 
சடைமே லறுகும் புனலாய் சரண 
முடையாய் சரண மொருவா சரணம் ! 
படையாய் சூலப் பரனே சரணம் ! 

27 
( இ - ள் ) : இடப வாகனத்தின் பேரிலே பிரகாசிக்கப்பட்டவரே 
உமக்கு நமஸ்காரம் . சடையிலே கங்கையுமறுகுந் தரித்தவரே 
நமஸ்காரம் ! சகலத்திற்குமுடையவரே சரணம் ! ஒருவரானவரே 
சரணம் ! சூலப்படை தரித்தவரே சரணம் ! சரணமென்றவாறு . 


228 


கா 


M* 


வேறு 


நந்தியு முதற்கணங்களு ஸ்தோத்திர நவிலு 
மந்தி யின்பிறை யணிந்திடு மமலனே சரணஞ் 
சிந்தை கூர்ந்தடி யார்களும் செழித்திட வருளுங் 
கந்தன் தந்தையே சரணம்பூங் கமலமே சரணம் . 


22 


( இ - ள் ) : நந்திகேசுரர் முதல் சிவகணங்களும் ஸ்தோத்திரம் செய்யும் 
மூன்றாம் பிறையணிந்த அமலனே சரணம் ! மனதுகந்து 
தியானிக்கும் அடியவர்கள் செழித்திருக்கத் தக்கதாக அருளுங் 
கந்தருடைய தந்தையே சரணம் ! தாமரை மலர் போன்ற பாதமே 
சரணமென்றவாறு. 


கையில் மான்மழு தரித்திடுங் கடவுளே சரணம் ! 
தையல் பாகனே வடியன்செய் பிழைதவிர்த் தாள்வாய் 
பொய்யர் தங்களுக் கருமையு மாகிய புனிதா! 

மெய்யர் சிந்தையுள் விளங்கிய விமலனே சரணம் ! 23 
( -ள் ) : பரமேஸ்பரனே மான் மழுவுந் தரித்த கடவுளே 
நமஸ்காரம் . பார்வதி பாகனே அடியேன் செய்த பிழை தவிர்த்தாள 
வேணும் . பொய்யரான பேர்களுக்கு அருமையாகிய புனித 
மூர்த்தியே மெய்யராகிய பேர்களுட சிந்தையுள் பிரகாசமானவரே 
சரணம் என்றவாறு . 


வேறு 


கமலக் கண்ணா சரணஞ் ! சரணம் ! 

கமல யோனி சரணஞ் ! சரணம் ! 
வமலக் கண்ணா சரணஞ் ! சரணம் ! 

அடியார் துயரங் களைவாய் சரணம் ! 
விமலா கமலப் பதனே சரணம் ! 

மேலா மூவர் தயவே புரிவாய் 
குமரன் மும்மூர்த் திகளே சரணம் ! 
குமர வரியே குணனே சரணம் ! 

24 
( இ - ள் ) : கமலக் கண்ணனாகிய மகாவிஷ்ணுவே சரணம் ! சரணம் ! 
கமலயோனியாகிய பிரமதேவரே 

சரணம் ! 
அந்தரனாகியும் ஆனந்த ரூபராகிய சாம்பசிவனே சரணம் ! 
சரணம் ! அடியார்கள் துயர்களை அகற்றி இரக்ஷிக்கப்பட்டவரே 
சரணம் ! சரணம் ! பரமேஸ்பரரே உம்முடைய தாமரைப் பாதமே 
சரணம் ! சரணம் ! நீங்கள் மேலாகிய மும்மூர்த்திகளும் அடியேன் 


சரணம் ! 


வல்லம் தலபுராணம் 


229 


பேரில் தயவு செய்ய வேணும் . உங்கள் பிள்ளையானவனைக் 
காப்பாற்ற வேணும் மும்மூர்த்திகளே சரணம் ! பிரமதேவரே ! 
விஷ்ணுவே ! பரமேஸ்பரனே சரணம் என்றவாறு . 


வேறு 


அரியவ னுருவ மான வமலனே போற்றி ! போற்றி ! 
கரியவ னுருவ மான கமலவா சனனே போற்றி ! 
விரிசிவ ரூப மான விஷ்ணுவே போற்றி ! போற்றி ! 

பெருகுமும் மூர்த்தி ரூப மாகிய பிரானே போற்றி ! 25 
( இ - ள் ) : மகாவிஷ்ணு சொரூபமாகிய பரமேஸ்பரனே போற்றி ! 
போற்றி ! மகாவிஷ்ணு சொரூப மாகிய பிரம தேவரே போற்றி ! 
போற்றி ! விரிந்த சிவசொரூபமாகிய விஷ்ணுவே போற்றி ! போற்றி ! 
மும்மூர்த்தி சொரூபமாகிய பரமேஸ்பரரே போற்றி ! போற்றி ! 
என்றவாறு . 


வேறு 


உருவம் யாவையும் விதிக்குமண் ணுடையவா சரணம் ! 
பருவ மாயுயிர் யாவையும் பரிப்பவா சரணம் ! 
தருகு மாமுயிர் யாவையுந் தகிப்பவா சரணம் ! 

உருகி நைந்துநெக் குருகியுஞ் சரணென வுரைத்தான் . 26 
( இ - ள் ) : சகலமான உயிர்களையுமுண்டாக்கும் பிரமதேவரே 
சரணம் ! சகலமானவுயிர்களையும் இருக்கும் விஷ்ணுவே 
சரணம் ! சகலமான உயிர்களையும் பக்ஷிக்கும் உருத்திரமூர்த்தியே 
சரணமென்று இந்தப் பிரகாரம் உருகி உருகி மனதுகந்து சரீரம் 
பரவசத்தையடைந்து சரணஞ் சரணமென்று ஸ்தோத்திரம் 
பண்ணினார் என்றவாறு . 


தெருண்ட ஞானிக ளிடத்துறை தேவனே சரணம் ! 
மருண்ட சிந்தையற்கு வகப்படா வள்ளலே சரணம் ! 
திரண்ட மூவரு மொருவராந் தெய்வமே சரணம் ! 
மருண்ட சிந்தையென் றுயர்தவித் தாண்டவா சரணம் ! 

27 
( இ - ள் ) : சகல சாஸ்திரங்களையும் அறிந்துணர்ந்த மெய்ஞ்ஞானி 
களிடத்துறையுந் தேவனே சரணம் ! மாய்கை பொருந்திய 
மனமுடையவற்கு அகப்படாத வள்ளலே சரணம் ! மும்மூர்த்தி 
களுமேகமா யொருவராகிய தெய்வமே சரணம் ! அரண்டு பயந்த 
அடியேன் துயர் தவிர்த்தாண்டவா சரண மென்றவாறு . 


230 


பக்தர் தன்னிடர் தீர்த்தவர் வேண்டிய பலனும் 
புத்தி வித்தையும் புகழுடன் வேண்டிய தளிக்கு 
மத்த னேயெவ ராலும் ! தாங்கொணாச் சாபம் 

பெற்ற வென்னையு நின்னருள் பெற்றிட வேண்டும் . 28 
( இ - ள் ) : பக்தர்களுடைய இடர்களைத் தீர்த்தவரே ! வேண்டிய 
பொருள்களும் புத்தியும் , வித்தையும் , கீர்த்தியும் , தேவையான 
மட்டும் கொடுக்கப்பட்டவரே ! எவர்களாலும் தாங்கப்படாத 
கொடியதாகிய சாபமடைந்த 

அடியேன் சுவாமிகள் 
கிருபாகடாக்ஷம் பெற வேண்டினேன் என்றவாறு . 


வேறு 


தேவர்நா யகனு மிவ்விதம் துதிப்ப 

திசைமுகக் கடவுணா ரணனுஞ் 
சேவநா யகனு மூவரு மகிழ்ந்து 

திருமுக மலர்ந்துரை செய்வார் 
காவுநா யகனே வருவினை யதனா 

னிந்தனை பொருந்திய காயம் 
பாவமு மகலுங் கீர்த்தியும் பெறுவா 

யுன்னுடைய பதியும்வந் தடைவாய் . 29 
( இ - ள் ) : ஓகோ , சனற்குமாரே இந்தப் பிரகாரந் தேவராசனான 
தேவேந்திரன் ஸ்தோத்திரம் 

பண்ண , 

பிரம்மாவும் , 
மகாவிஷ்ணுவும் , பரமேஸ்பரரும் சந்தோஷத்தையடைந்து 
திருமுகமலர்ந்து தேவேந்திரனைப் பார்த்துச் சொல்லுகிறார்கள் . 
கற்பகத்தருவுக்கு இராசாவான இந்திரனே ! ஊழ்வினைப் 
பயனினாலே யாவரும் நிந்திக்கப்பட்ட காயமும் நீ செய்த 
பாபமும் அகலும் . அவகீர்த்தியும் போய் நல்ல கீர்த்தியை 
அடைகுவாய் , உன்னுடைய சொர்க்கலோகம் உனக்கு வந்து 
சேருமென்றார்கள் என்றவாறு . 


கருணையால் மூவ ரிவ்வித முரைத்து 

கௌதம முனிவனை நோக்கி 
வரமுனி யவர்கள் பூசித னான 

வள்ளலே விந்திரன் றனக்கு 
மருவிய தனது வாக்கினை யாலே 

வழங்கிய சாப மதற்குப் 
பரிமறு சாபம் கொடு முமக்கும் 

பலித்திடு நினைத்தவை யாவும் . 


30 


வல்லம் தலபுராணம் 


231 


( இ - ள் ) : கிருபையுடனே பிரம்மா , விஷ்ணு , பரமேஸ்வரர் மூவரும் 
இந்தப் பிரகாரம் சொல்லி அப்பால் கௌதம ரிஷியைப் பார்த்துச் 
சொல்லுகிறார்கள் . ஓகோ கௌதமரே ! வரம் பெற்ற ரிஷியீசுராள் 
பூசிகரான வள்ளலே ! இந்தத் தேவேந்திரனுக்குத் தனது 
ஆக்கினையினாலே கொடுத்த சாபத்திற்குச் சீக்கிரமாகப் பரிகார 
சாபங்கொடும் . உமக்கு நினைத்த 

காரியமெல்லாம் 
பலிக்குமென்றார்களென்றவாறு . 


31 


பண்ணவர் முனிவர் பணிந்து நின் றேத்தும் 

பங்கயன் மாலர னுரைப்ப 
மண்ணவர் புகழுங் கௌதமன் கேட்டு 

மலரடிச் சரணெனப் பணிந்து 
வண்ணலே ! வரியே ! யமுசவா கனனே ! 

வுங்க எனுக்கிரக மதனால் 
விண்ணவர் கோன்றன் மேனியாம் யோனி 

விழியெனக் கிளர்வதென் றறைந்தான் . 
( இ - ள் ) : தேவர்கள் , ரிஷியீசுபராள் , பணிந்து ஸ்தோத்திரம் 
பண்ணப்பட்ட மும்மூர்த்திகளும் சொன்ன வார்த்தையைப் 
பூலோகத்தார் புகழும் கௌதமரிஷி கேட்டு மும்மூர்த்திகளுடைய 
பாதார விந்தத்தை நினைத்து நமஸ்காரம் பண்ணிச் 
சொல்லுகிறார் . உங்களுடைய அனுக்கிரகத்தினாலே தேவேந்திரன் 
மேனியெல்லாம் யோனிமயமாயிருக்கிறது நேத்திரங்களாய்ப் 
பிரகாசிக்கக் கடவதென்றார் கௌதமர் என்றவாறு . 


சதுர்மறை யுணர்ந்த முனிவரிற் றிலகம் 

றவம்பெறு கௌதம னுரைப்ப 
மதம்பெறும் யோனி மாறியும் விழியாய் 

மலர்ந்ததா மரையென வயங்க 
வதிகநன் மேனி யாகி யிந்திரனு 

மாயிரம் கிரணங்க ளுடைய 
கதிரையு மொத்தான் பொன்னுலக வரும் 
கண்டக மகிழ்ந்திருந் தனரே . 

32 
( இ - ள் ) : நாலு 

வேதங்களுமுணர்ந்த ரிஷியீஸ்பராளிற் 
சிலாக்கியமாகிய தவம் பெற்ற கௌதம ரிஷி இந்தப் பிரகாரம் 
சொல்ல , தேவேந்திரனுடைய சரீரமெல்லாம் மலம் பொருந்திய 
யோனி மயமாயிருந்தது போய் , மலர்ந்த தாமரைப் புஷ்பம் 
போலே பிரகாசிக்க நல்ல சரீரமாய் , திவ்வியதேகமாகியது 


232 


அப்போ தேவேந்திரன் எப்படி இருந்தானென்றால் ஆயிரங் 
கிரணங்களோடும் கூடிய சூரியனைப் போல் இருந்தான் . 
அதுகண்டு தேவர்களும் மகிழ்ச்சியடைந்தார்கள் என்றவாறு . 


விண்டர்நா யகனு மெத்தவு மகிழ்ந்து 

விரும்பிய வணக்கமும் பெருகிக் 
தொண்டர்நா யகனைக் கருடவா கனனைத் 

துலங்கிய வெகினவா கனனைத் 
தெண்டனிட் டிருப்ப மூவரு மகிழ்ந்து 

சிந்தைகூர்ந் தவனையு மெழுப்பி 
யெண்டிசை முதல்வா பராக்கிரமத் தோடும் 
இமையவர் தம்மைக்கா வென்றார் . 

33 
( இ - ள் ) : தேவேந்திரன் மகா சந்தோஷத்தை யடைந்து மெத்தவும் 
வணக்கம் பெருகி , பரமசிவனையும் மகாவிஷ்ணுவையும் 
பிரமதேவரையும் நமஸ்காரம் பண்ணினபடி இருந்தான் . 
அப்பொழுது மும்மூர்த்திகளும் சந்தோஷத்தை அடைந்து 
கிருபாகடாக்ஷம் பண்ணி , தேவேந்திரனை எழுந்திருக்கச் சொல்லி 
எழுந்திருந்தவனைப் பார்த்துச் சொல்லுகிறார்கள் . ஓகோ ! 
தேவேந்திரனே ! நீ எப்போதும் போலே அஷ்டதிக்குப் 
பாலகர்களுக்கு முதன்மையாகி அனேக பராக்கிரமத்தோடுங் 
கூடத் தேவர்களுக்கு இராக்ஷதாள் இடைஞ்சலில்லாதபடிக்குக் 
காப்பாற்றிக் கொண்டிருவென்றார்கள் என்றவாறு . 


அப்பொழு திமையோ ரலர்மழை பொழிய 

வார்த்தன தேவதுந் துபிக 
ளெப்பொழு திருக்குங் கட்டியக் கார 

ரிருபுறந் தோத்திர மியம்பச் 
செப்புறு முலையாள் மலைமகள் கேள்வன் 

திருமகள் கேள்வனா ருடனே 
மைப்படி கண்ணி கலைமகள் கேள்வன் 
மகிமையா லிந்திரன் மகிழ்ந்தான் . 


34 


( இ - ள் ):இந்தப்பிராகரம் மும்மூர்த்திகளுஞ் சொன்ன 
வார்த்தையைக் கேட்டிருந்த 

கேட்டிருந்த தேவர்கள் , புஷ்ப மழை 
வருஷித்தார்கள் . தேவ துந்துபிகள் முழங்கின . எப்பொழுதும் 
இருக்கிற கட்டியக்காரர்கள் வந்து இரு புறத்திலும் இருந்து 
ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் . செப்புப்போன்ற ஸ்தன்னியத்தை 
யுடைய மலைமகள் கேள்வனாகிய பரமேஸ்பரருடைய கிருபா 


வல்லம் தலபுராணம் 


233 


கடாக்ஷத்தினாலும் , இலக்ஷ்மி கேள்வனாகிய விஷ்ணு கிருபா 
கடாக்ஷத்தினாலும் , மை பொருந்திய கண்ணுடைய சரஸ்வதி 
கேள்வனாகிய பிரமதேவர் கிருபாகடாக்ஷத்தினாலும் 
தேவேந்திரன் மகா சந்தோஷத்தை யடைந்தான் என்றவாறு . 


சூலபாணியனுந் திகிரிபா ணியனுந் 

துலங்கிய தண்டுபா ணியனு 
நூலுபா ணியனை வச்சிரபா ணியனை 

நோக்கியங் கோருரை செய்வார் 
சீலமா முனிவா! தேவர்கள் தலைவா! 

சிந்தையி லுதித்திடுங் கருமஞ் 
சாலவே யியம்பு தருகுவ மென்றான் 

றவமுனி இந்திரன் மொழிவான் . 


35 


( இ - ள் ) : சூலந்தரித்தருளிய பரமேஸ்வரனும் , சக்கரந் தரித்தருளிய 
மகாவிஷ்ணுவும் , தண்டு தரித்தருளிய பிரம்மதேவருங் 
கௌதமரையும் இந்திரனையும் பார்த்து ஒரு வார்த்தை 
சொல்லுகிறார்கள் . ஓகோ முப்புரி நூலணிந்த கௌதமரே ! 
வச்சிராயுதந் தரித்த தேவேந்திரனே ! உங்கள் மனதிலே இருக்கிற 
காரியத்தைக் கேளுங்கள் . தருகிறோமென்றார்கள் . அப்பொழுது 
கௌதமருந் தேவேந்திரனுஞ் சொல்லுகிறார்கள் என்றவாறு . 


கயிலைவா சவனே ! கமலைவா சவனே ! 

கமலவா சனத்திருந் தவனே ! 
கயல்விழி யுமையா டிருமக ளுடனுங் 

கலைம கடம்மொடுங் கருதி 
இயல்புடன் றனது பரிசனத் துடனே 

யெவ்யுக முடிவினு மாறா 
மயில்விளை யாடும் வரையைவிட் டகலா 

மகிழ்ந்தினி திருந்திட வேண்டும் 


36 


இ - ள் ) : கைலாச வாசகரான பரமேஸ்வரரே ! இலக்ஷ்மி வாசகரான 
மகாவிஷ்ணுவே ! தாமரைப் புஷ்பத்திலிருக்கும் பிரமதேவரே ! 
சேல்போலும் விழிகளையுடைய பார்வதியாரும் இலக்குமியும் 
சரஸ்வதியும் கூடி அவரவர் பரிசனத்துடனே எத்தனை யுகாந்த 
காலங்கள் வந்தாலும் மயில்கள் விளையாடும் இந்த இந்திரகீலப் 
பருவதத்தை விட்டு அகலாதபடிக்கு சந்தோஷத்துடனே வாசஞ் 
செய்ய வேண்டுமென்று பின்னுஞ் சொல்லுகிறார்கள் என்றவாறு . 


234 


இந்தநற் தீர்த்தத் தெழிற்புன லழுந்தி 

யிருகரங் குவித்து நின் றிறைஞ்சி 
வந்தனை செய்வோர் நின்திரு மலர்த்தாள் 

மனிதருந் தேவர்மா முனிவோர் 
எந்தநல் லுயிர்கள் யாவ ராயிடினு 

மிடர்பிணி வறுமையு மகற்றி 
புந்தியி னினைத்த பொருளெலா முதவி 

புகழ்பெறு முத்தியும் புரிவாய் . 


37 


( இ - ள் ) :இவ்விடங்களிலிருக்கிற தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ணி 
இரண்டு கரங்களும் குவித்து நின்று உங்கள் பாதார விந்தங்களிலே 
வணங்கி எவர்கள் தோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் 
மனிதர்களாகினும் , தேவர்களாகினும் , ரிஷிசுராகிலும் , எந்த 
உயிர்களானலும் , அவர்களுடைய இடர்கள் , பிணிகள் , 
தரித்திரமெல்லாம் அகற்றி அவர்கள் மனதிலே நினைத்த 
பொருள்களெல்லாம் கொடுத்துக் கீர்த்தியையும் , மோக்ஷத்தையுங் 
கொடுக்க வேணுமென்றார்கள் என்றவாறு . 


வேறு 


இந்த மால்வரை தன்னி லிருப்பவர் 
வந்தி றங்கி வழிவசம் செல்பவர் 
புந்தி யராம்பு கன்றயா வர்க்கும் 
சிந்தை கூர்ந்தருள் செய்குவை யென்றான் . 


38 


இ - ள் ) : இந்தப் பருவதத்திலே வாசமாய் இருக்கிறபேர்களுக்கும் 
புறம்பே இருந்து போகிற பேர்கள் , இறங்கி ஒரு இராத்திரி இருந்து 
போகிற பேர்களுக்கும் மனதினாலே சந்தோஷத்துடனே 
தியானிக்கிறபேர்களுக்கும் உங்கள் கிருபாகடாக்ஷம் செய்ய 
வேணும் என்றார்கள் ( எ - று ) . 


தேங்கு பூகஞ் சிறந்த வரையினின் 
வேங்கை யாவு மிகுந்த பறவையு 
மோங்கு தாவர மற்ற வுயிர்களு 
மேங்கி டாமல் இனிதருள்செய் யென்றார் . 


39 


( இ - ள் ) தென்னை விருக்ஷம் , கமுகு விருக்ஷங்கள் சூழ்ந்த இந்தப் 
பருவதத்திலே வேங்கைப்புலி முதல் மிருக சாதிகள் மிகுந்தும் 
புசாதிகள் வளர்ந்தோங்கும் . தாவரசாதிகள் மற்றவுயிர்களும் 
அறிவில்லாதபடியினாலே ஏங்கிப் போகாதபடிக்குக் கிருபா 
கடாக்ஷம் செய்ய வேணும் சுவாமி என்றார் எ - று . 


வல்லம் தலபுராணம் 


235 


இந்தப்பிர காரம் மிப்படிச் செய்யென 
இந்திர னோடு முனிவ னியம்பவே 
நந்தி நாயகன் நாரண ஆரணன் 
தந்தனந் தந்தன மென்றுரை சாற்றினார் . 


40 


( இ - ள் ): இப்போது நாங்கள் சொன்ன பிரகாரம் வரப்பிரசாதம் 
கொடுக்க வேணுமென்று தேவேந்திரனும் கௌதமரும் சொல்லக் 
கேட்டிருந்த சாம்பசிவனும் , மகாவிஷ்ணுவும் , பிரமதேவரும் 
ஆகிய மும்மூர்த்திகளும் நீங்கள் கேட்ட வரமெல்லாம் 
தந்தோமென்று சொன்னார்கள் என்றவாறு . 


வேறு 


வேதன் மாலவன் வெள்ளியங் கிரியனும் விரைந்து 
தீதி லாதமர் கௌதம முனிவனைச் சிறந்து 
வோது வார்முனி பூசிதை யாகியு முயர்ந்த 
மாது கற்புடை யாளுமே கடிதில்வந் திடுவாள் . 


41 


இ - ள் ) அப்பால் கேளுஞ் சனற்குமாரரே ! பிரமாவும் விஷ்ணுவும் 
வெள்ளியங்கிரியரான பரமேஸ்வரனும் , மும்மூர்த்திகளுந் தீதான 
காரியத்தை யகற்றி , நன்மை பொருந்திய கௌதமரிஷியைப் 
பார்த்துச் சொல்லுகிறார்கள் . 

ஓ 

கௌதமரே ! ரிஷியீசுராள் 
பூசிதையாகிய உயர்ந்த கற்புடைய அகலிகையுஞ் சீக்கிரத்தில் 
உம்மிடத்திலே வந்து சேருவாள் என்றார்கள் என்றவாறு . 


என்று ரைத்தவ ரெகினமுங் கருடனு மிடபக் 
குன்றி லேறிய தேவர் வாசனையுங் கொடுபோய் 
பொன்றி யங்கிய நகரினும் புகழர சிருத்தி 
யன்ற டைந்தன ரவரவர் பதியினு மப்பால் . 


42 


( இ - ள் ):இந்தப் பிரகாரங் கௌதமருக்கு ஆசிர்வாதம் 
பண்ணியிருக்கச் சொல்லிவிட்டு , அன்னவாகனத்தின் பேரிலுங் , 
கருடவாகனத்தின் பேரிலும் , வெள்ளிமலை 

போன்ற 
இடபவாகனத்தின் பேரிலும் , ஏறிக்கொண்டு தேவர்களுடைய 
தேவேந்திரனையும் அழைத்துக் கொண்டு தேவலோகத்திலே 
போய் இந்திரனுக்குப் பட்டம் கட்டி வைத்து விட்டு அப்பால் 
அவரவர் லோகங்களுக்குப் போய்ச் சேர்ந்தார்கள் . அப்பால் 
சனற்குமார் ரிஷியே கேளுமென்றார் சண்முகர் என்றவாறு . 


236 


- 


அந்த முள்ள வகலிகை யன்றுசா பத்தால் 
விந்த மால்வரை மருங்கினிற் சிலையென விருந்து 
வந்த ராமனால் தீர்ந்து தன் னிடம் வரு மளவு 
மிந்த மாவரை தனிற்தவ மியற்றியங் கிருந்தான் . 


43 


( இ - ள் ) : அழகு மிகுந்த அகலிகையன்னாள் , கௌதமர் 
சாபத்தையடைந்து விழுந்த பருவதத்தினருகிலே பாறைக்கல்லாக 
யிருந்தவள் , மறுபடி ஸ்ரீராமருடைய பாதத்தூள் பட்டு , 
சாபந்தீர்ந்து கன்னியாகித் தம்மிடத்திலே வருமளவும் இந்த 
இந்திரகீலப் பருவதத்திலே தவசு பண்ணிக் கெண்டிருந்தார் 
கௌதமர் என்றவாறு . 


விளங்கு தீர்த்தம திரண்டினும் விடிவள வழுந்தி 
யுளங்கு ளிர்ந்திடச் சந்தியின் கடன்களு முணர்த்தி 
விளம்பிறை தரித்த யிறைவனைப் பூசனை யியற்றி 
வளம் பொருந்திய கௌதமன் வணங்கி வீற் றிருந்தான் . 


44 


( இ - ள் ) :பிரகாசமாகிய கௌதம தீர்த்தம் , வச்சிர தீர்த்தம் , 
இரண்டிலுஞ் சூரியன் உதையமாகிறதற்கு முன்னமே எழுந்து 
ஸ்நானம் பண்ணி , மனது குளிர சந்தியனுஷ்டான நித்தியக் 
கடன்கள் 

யாவும் செய்து மூன்றாம் பிறையைத் தரித்த 
வச்சரீஸ்பரனைப் பூசை செய்து நமஸ்காரம் பண்ணி , 
ஸ்தோத்திரம் பண்ணிக் கொண்டிருந்தார் கௌதமர் என்றவாறு . 


வெங்க ராவினுக் கரண்டுகரி கூவிட விரைவாய்க் 
கங்கை யின்கரை திகிரியன் றருளிய கடவுள் 
சிங்க ரூபனைத் தேவநா யகனையுந் தினமும் 

பொங்கு பூசனை புரிந்தபடி பணிந்துவீற் றிருந்தான் . 45 
( இ - ள் ) : ஆதி காலத்திலே முதலை வந்து விழுங்க அந்த 
வருத்தத்தினாலே ஆனை வந்து ஆதி மூலமேயென்று கூப்பிட , 
சீக்கிரமாக அந்தக் கங்கைக் கரையிலே சக்கரத்தோடும் எழுந்தருளி 
அந்த யானையைக் காப்பாற்றி இரக்ஷித்த நரசிங்கப் 
பெருமானையும் , தேவநாயகப் பெருமானையும் நித்தியஞ் 
சந்தோஷத்துடனே பூசை பண்ணி வணங்கி இருந்தார் கௌதமர் 
என்றவாறு . 

இன்ன வாறுடைக் கௌதம முனிவனு மியற்று 
மன்ன தீர்த்தமுங் கௌதம தீர்த்தமென் றறைவா 
மென்ன மாதவமியற்றினு மியற்றிய படியே 
இன்னி லத்தவர் புகழ்வந்திட வந்துமெய் திடுமாம் . 46 


வல்லம் தலபுராணம் 


237 


( இ - ள் ): இந்தப் பிரகாரந் தவம் பண்ணிக் கொண்டிருந்த 
கௌதமருண்டாக்கிய தீர்த்தத்திற்குப் பெயர் 

கௌதம் 
தீர்த்தமென்று சொல்லாகும் . அந்தத் தீர்த்தத்திலே யாரொருவர் 
மனதில் ஏது காரியங்களைக் குறித்துத் தவம் பண்ணுகிறார்களோ 
அவர்களுக்கு உலகமெல்லாம் புகழத்தக்கதாக நினைத்த வரம் 
பெற்று , சுகமே இருப்பார்கள் என்றவாறு . 


வேறு 


மகா 


நவமணி கொழித்துப் புசபலன் பெருத்து 

நானிலத் தவர்களும் புகழ 
வுவமையொன் றில்லா வளங்களும் பொருந்தி 

வுன்னித முடையமா வரையைத் 
தவமது புரிதற் காகவிந் திரனுந் 

தன்கையிற் படையினாற் பிளப்ப 
யெவர்களுந் தவங்கள் செய்து பேர்பெறலா 
லிந்திர கீலமென் றிசைப்பாம் . 

47 
( இ - ள் ) : நவரத்தினங்களும் விளைந்து அனேகப் புயபலன் 
பெருத்து உலகமெல்லாம் புகழ , ஒப்பில்லாத வளங்களும் , 
பொருந்தி உன்னிதமுடைய பர்வதத்திற் 

தவசு 
செய்கிறதற்காகத் தேவேந்திரன் தன் கை வச்சிராயுதத்தினாலே 
பிளந்து தீர்த்தமுண்டாக்கி அதிலே தவசு செய்து வரமடைந்து 
பின்னும் யாவர்களும் தவசு செய்து பேறு பெற்றபடியினாலே 
அந்தப் பருவதத்திற்கு இந்திரகீலப் பருவதமென்ற பெயராயிற்று 
என்றவாறு . 

கேசவன் சுதனா மாரணன் றனது 

கிருபையாற் றேசிக னருளால் 
மாசிலா திருக்கும் வச்சிரா யுதத்தால் 

வந்திடுங் கங்கையாந் தீர்த்தந் 
தேசுடைத் தாகிச் சகலவல் வினையின் 

றிரளெலா மகற்றிடு மதனால் 
வாசவ னிமையோர் முனிவரு மனிதர் 
வச்சிர தீர்த்தமென் றறைவாம் . 

48 


( இ - ள் ):விஷ்ணு 

பிள்ளையாகிய பிரமதேவருடைய 
கிருபையினாலேயும் , குருவாகிய பிரகஸ்பதி பகவான் 
ஆசிர்வாதத்தினாலேயும் , அனேகப் பிரகாசமாகிய சகல 
பாபங்களையு மகற்றியபடியினாலேயும் தேவேந்திரன் , தேவர்கள் , 
ரிஷியேசுராள் , மனிதர்கள் , சகலமந்த கங்கைக்கு வச்சிரதீர்த்தம் 
என்று சொல்லுவார்கள் என்றவாறு . 


238 


திங்கள்மா முகத்தா ளகலிகை கணவன் 

செப்பிய சாபமே யடைந்து 
பங்கமும் பெருகி வச்சிர னிந்தப் 

பருவதந் தனில் தவம் புரிந்து 
பொங்கமாய்ப் பூசை யியற்றிடச் சாபம் 

போக்கிவித் தருளிய வீசன் 
மங்கள வல்லி யுடனம ருதலால் 

வச்சிர லிங்கமென் றுரைப்பாம் . 


49 


( இ - ள் ) : பூரணச்சந்திரன் போலுமுகாரவிந்தமுடைய அகலிகை 
புருஷரான கௌதமர் கொடுத்த சாபத்தையடைந்து அனேக 
பங்கமான மேனியையுடைய தேவேந்திரன் இந்த இந்திரகீலப் 
பருவதத்திலே தனியே தபசு செய்து , சிவலிங்கப் பிரதிஷ்டைப் 
பண்ணி , பிரகாசமாய்ப் பூசை செய்தபடியினாலே அவனுடைய 
சாபத்தை நிவர்த்திப்பண்ணி , மங்களவல்லியுடனும் 
எழுந்தருளியிருக்கும் சிவலிங்கத்திற்கு வச்சரீசுரனென்று 
நாமதேயம் வந்தது என்றவாறு . 

நிறைபெருந் தீர்த்த மிரண்டினும் படிந்து 

நேமியைத் தரிசனம் புரிந்து 
மறைதுதித் தேத்தும் வச்சரீஸ் வரனை 

மங்கள வல்லியை வணங்கி 
இறைவனுக் கமுது யீபவர் தீப 

தூபமெழில் விளக்கி டுவோர் 
நறைமலர்த் தொடைய லணிபவர் கயிலை 
தண்ணி வீற் றிருப்பரென் னாளும் . 

50 


( இ - ள் ): நிறைந்து பெருகிய கௌதம தீர்த்தம் , வச்சிர தீர்த்தம் 
இரண்டினும் ஸ்நானம் பண்ணி நரசிங்கப் பெருமாள் , 
தேவநாயகப் பெருமானையுந் தரிசனம் பண்ணி அப்பால் வேதந் 
தோத்திரம் பண்ணும் வச்ச ரீசுபரன் மங்களநாயகியையும் பணிந்து 
அவருக்கு அமுதுபடி கொடுப்போர் , தூபதீபம் பிரகாசமாய்த் 
திருவிளக்கு வைப்பவர் . வாசனை பொருந்திய புஷ்பத்தாலே 
மாலை கட்டி , சாத்தின பேர்கள் , கைலாசத்திலே போய் 
எத்தேசக்காலமும் அகலாமல் வாசம் பண்ணுவார்கள் என்றவாறு . 

மருவுநற் பொழில் சூழ் வச்சிர தீர்த்த 

மாநதி தோய்ந்துநீ றணிந்து 
முருகலர் குழலாள் மங்கள வல்லி 

முதல்வனா ராலயத் தோறுந் 


வல்லம் தலபுராணம் 


239 


திருவிளக் கிடுவோர் திருமெழு கிடுவோர் 

திருந்து நந் தவனஞ் செய்வோர் 
அருளது பெருகிச் சகலவல் வினையும் 
அகற்றியே கயிலைவீற் றிருப்பார் . 

51 
( இ - ள் ) வாசனை பொருந்தும் சோலை சூழ்ந்த வச்சிர 
தீர்த்தத்திலே யாரொருவர் ஸ்நானம் பண்ணி , விபூதி தரித்து , 
தேன்களுடைய மலர்களணிந்த கூந்தலுடைய மங்களவல்லி 
பாகனாகிய வச்சரீசுபரன் ஆலயந்தோறும் திருவிளக்கிட்டு 
மெழுகிடுவோர் , நந்தவனமமைத்த பெயர்கள் , யாவர்களும் 
கிருபாகடாக்ஷம் பெற்று , சகல பாப வினைகளையும் அகற்றிக் 
கைலாசத்திலே இருப்பார்கள் என்றவாறு . 

மங்கள வல்லி யுடனுகந் துறையும் 

வச்சரீ சுரனுட கோவில் 
செங்கல்மண் முதலாய்க் கருங்கல்லி னாலே 

திருப்பணி மடப்பணி செய்து 
வங்குமோ ராவு மந்தணர்க் கடியார்க் 

கடும்பசி யகற்றுவோர் தமக்கு 
மெங்கணா யகனார் கயிலைமால் வரையி 
லெழிற்றிரு வுடனமர்ந் திருப்பார் . 

52 


( இ - ள் ) : மங்கள நாயகியோடுகந்துறையும் வச்சரீசுரருடைய 
ஆலயத்திலே செங்கல்லினாலாகட்டும் , மண்ணினாலாகட்டும் , 
கருங்கல்லினாலாகட்டும் , திருப்பணி செய்த பேர்கள் அங்கே ஒரு 
மடம் கட்டி அவ்விடத்திலே பசுக்களாகிலும் , பிராமணர்களுக் 
காகிலும் , சிவனடியார்களுக்காகிலும் பசியாற்றுதல் செய்பவர்கள் , 
எங்கள் நாயகனாகிய பரமேஸ்பரன் கைலாச கிரியிலே வாசம் 
பண்ணிக் கொண்டிருப்பார்களென்றவாறு . 

முல்லையின் பொழில்சூழ் கௌதம நகர 

முயர்வரை யிந்திர கீலம் 
வல்லமா நகரந் தபசித்தி நகரம் 

வயங்குநாற் பெயருடைத் தலத்தின் 
வல்லிமங் களநா யகியுட னமரும் 

வச்சரீசு பரனையென் னாளும் 
நல்லறி வுடனே துதிப்பவர் கயிலை 
நற்றிரு வுடனமர்ந் திருப்பார் . 

53 


( இ - ள் ) : முல்லை புஷ்பஞ் சோலை சூழ்ந்த கௌதம நகரமெனும் 
உயர்ச்சி பொருந்திய இந்திரகீலப் பருவதமென்னும் தபசித்தி 


240 


நகரம் என்றும் வல்லமா நகரமென்றும் நான்கு பெயருடைய 
ஸ்தலத்திலே மங்கள நாயகியாருடன் அமரும் வச்சரீசுரனை நல்ல 
அறிவுடனே தியானித்த பேர்கள் கைலாசத்திலே அவர்கள் 
ஸ்ரீகளுடனே வாசம் பண்ணுவார்களென்றவாறு 


மல்லிகை மருவு வில்வமுந் துளசி 

மாசிலா சண்பக நீல 
முல்லையுங் கோங்கும் பாரிசா தகமு 

முகிழ்விரி மகிழமா லைகளால் 
நல்லமங் களநா யகியுட னமரு 

நாதனைப் பூசனை புரிவோர் 
இல்லறந் தனிலே எழிற்பெற விளங்கி 

இன்பமாய்க் கயிலைவீற் றிருப்பார் . 


54 


( இ - ள் ):மல்லிகை , மருவு , வெட்டிவேர் , வில்வம் , துளசி , 
செண்பகம் , நீலோற்பலம் , முல்லை , கோங்கு , பாரிசாதம் , மகிழம்பூ 
இப்படிக் கொத்த புஷ்பசாதிகளால் மாலை செய்து மங்களநாயகி 
வச்சரீஸ்வரனுக்கும் பூசை செய்கிற பேர்கள் , இல்லறத்திலே 
பிரபலமாய் வாழ்ந்து அனேக பிரகாசம் பொருந்தி , இன்பமாக 
விளங்கிய கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


இந்திரன் சாபந் தீர்ந்தவிச் சரிதை 

இயல்புடன் படிப்பவர் கேட்போர் 
சிந்தையில் நினைந்த பலன்களு மடைந்து 

செய்ததீ வினைகளு மகற்றிச் 
சந்தநற் திருவின் றனையர்க ளுடனே 

சௌக்கிய பாக்கியம் பெருகி 
நந்தியெம் பெருமா எருளது பெற்று 

நமதம் ருலகம தடைவார் . 


55 


இ - ள் ) : ஓ , சனற்குமாரரே ! தேவேந்திரனுக்குச் சாபந் தீர்த்த 
சரித்திரத்தை இயல்புடனே படிக்கிற பேர்கள் கேட்கிற பேர்கள் 
அவர்கள் மனதிலே நினைத்த பலன்களை அடைந்து அவர்கள் 
செய்த தீவினைகளையுமகற்றித் தங்கள் ஸ்ரீகளுடனேயும் , 
பிள்ளைகளுடனேயும் சௌக்கிய பாக்கியத்தைப் பொருந்தி நந்தி 
நாயகனாகிய பரமேஸ்வரனுடைய , கிருபா கடாக்ஷம் பெற்றுச் 
சொர்க்க லோகத்திலே வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


241 


MNNNN 


-thum 


உலகெலா நிறைந்து வொருவனு மான 

வொப்பிலா னிடத்தி லுறைந்து 
குலவுமா துமையாள் மகிழ்ந்தினி தளித்த 

குமரனா ரிவ்வித மியம்ப 
இலகுமா ஞானச் சனற்குமார ரிஷிகேட் 

டிருந்தக மலர்ந்தகா ரணத்தைத் 
திலகமா முனிவன் சூத னுரைப்பச் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்தார் . 


56 


( இ - ள் ) :உலகமெல்லாம் 

நிறைந்து 

ஒருவனுமாகி 
ஒப்பில்லாதவனான பரமேஸ்பரரிடத்தில் உறைந்து குலாவிய 
பார்வதியார் சந்தோஷத்துடன் அளித்த குமாரனாகிய சண்முகக் 
கடவுள் இந்தப் பிரகாரம் சொல்லப் பிரகாசிக்கப்பட்ட 
ஞானவானாகிய சனற்குமார ரிஷியும் கேட்டு ,, 
பரிபூரணமான கதையை மகாதிலகனாகிய சூதரிஷி நைமிசாரண்ய 
வனத்திலே இருந்துகொண்டு சொன்னார் . அந்தக் கதையைச் 
சிறப்புடைய சௌனகரிஷி கேட்டு , சந்தோஷத்தை அடைந்தார் . 


மனது 


th 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடும் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புடன் உரைப்பான் . 


57 


( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண்புராண மாகிய 
காந்த புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையிற் அற்புதமாகிய 
இந்திர கீலப் பருவதத்தினுடைய மகிமையை நாமறிந்த மாத்திரஞ் 
சொன்னோம் . யாவருஞ் சொல்லுகிறதற்கரிய தபசுடையவரே 
யென்று சூத ரிஷி சொல்லக் கேட்டிருந்த சிறப்புடைய சௌனக 
மகாரிஷியும் சந்தோஷத்தை யடைந்து மெய்பொருந்திய 
தவத்தினையுடைய சூதரிஷியே ! இப்போது நீர் சொன்ன 
மகிமையெல்லாம் கேட்டு மகா சந்தோஷமானேன் . மேல் நடந்த 
கதையைச் சொலலுமையாவென்று கேட்க , சூத மகாரிஷியுஞ் 
சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


242 


பா 


குறிப்புகள் 


7. இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம் 


இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம் 57 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . கூத்தபிரான் கையெழுத்துப் பிரதியில் கூடுதலாக 
அவர்பாடிய 14 பாடல்களும் சேர்ந்துள்ளன . சருக்கத்தின் தலைப்பு 
சாபவிமோசன சருக்கம் என்றுள்ளது . இருபிரதிகளுக்கும் 
வேறுபாடு குறைவாகும் . 


1 . 


நந்திநாயகனார் பங்கிநாயகி ரிஷபவாகனராகிய 
பரமேஸ்பரனிடத்தில் உறையும் பார்வதி . இனி உமையொரு 
பாகனுமாம் . 


6 . 


2 . வேதனார் - நான்முகன் . மேகவாகனன் - இந்திரன் . 
3 . செச்சை - விருட்சி புஷ்பம் . வச்சிராயுதம் - இந்திரன் ஆயுதம் 

விண்டெனும் புயம் - மலைபோலும் புஜம் என்க . 
5. ஓங்கல் - மலை. உருவம் - சரீரம் . 

பாதளத்தளவு - ஆழமாக என்க . களக்கம் - களங்கம் என்பதின் 

வலித்தல்விகாரம் . 
7 . இந்திரன் சிவலிங்கம் தாபித்து வழிபட்டான் என்கிறார் . 
8 . தொண்டர் நாயகன் - சிவபெருமான் . 
9 . பாகிரதி - கங்கை . கோது- குற்றம் . 
10. ஏகநாயகம் -சிவனுடைய உருவங்களில் ஒன்று , வாயு 

திசை - மேற்கு ; அரி - நரசிம்ம மூர்த்தி , 
தேவநாயகனைப் பிரதிஷ்டை செய்த விபரமுள்ளது . 

அஞ்செழுத்து -பஞ்சாட்சரமந்திரம் . நமசிவாய என்க . 
12. இந்திரனின் கடுமையான தவம் கூறப்படுகிறது . 
13. மகபதி - இந்திரன் . நகம் - மலை . கனதவம் - கடுமையான தவம் . 
14. குலிசன் - இந்திரன் . மும்மூர்த்திகளும் வல்லம் வந்தனர் 

என்கிறார் . 


11 . 


வல்லம் தலபுராணம் 


243 


15. மும்மூர்த்திகளுடன் கணபதியும் அவரவர் வாகனத்தில் 
வந்தனர் . ஆகு - எலி , யானும் - முருகனும் . 

யானும் - முருகனும் . சிகி- மயில் . 
எகினம் - அன்னம் .. 
16. தேவர்களுடன் சாரணர் , விஞ்சையர் சித்தர் , கந்தருவர் , 

கின்னரர் , முனிவர்கள் முதலியோரும் வந்தனர் . 
17. வெங்கரிக்கதிபன் - இந்திரன் . வங்கமாமலை - கைலைமலை . 
18. இந்திரன் மும்மூர்த்திகளுக்குப் பூசை செய்தான் . 
22-27 . மும்மூர்த்திகளுக்கான அர்ச்சனைகள் . பாடல் 25 

விஷ்ணுவாகவே சிவனும் பிரமாவும் விளங்க , சிவனாகவே 
விஷ்ணுவிளங்கினார் என்கிறார். 


28. புத்தியும் , வித்தையும் , புகழும் தேவையானவை மட்டும் 

மனிதர்க்கு இறைவன் வழங்குகிறான் என்கிறார் . 

கொடுப்பவரே என்பதே கொடுக்கப்பட்டவரே என்றுள்ளது . 
29. தேவர் நாயகன்-தேவேந்திரன் . சேவநாயகன் - ரிஷபவாகனர் . 
30. மும்மூர்த்திகளும் கௌதமனிடம் இந்திரன் சாபத்தை 

முடிவுக்குக் கொண்டு வருமாறு கேட்கின்றனர் . 
31-32 

கௌதமன் இந்திரன் மேனியில் இருந்த ஆயிரம் 
யோனிகளை விழிகளாக மாற்றுகிறான் . 
33. மும்மூர்த்திகளை இந்திரன் வணங்கி நின்றான் . அவர்களும் 

ஆசிர்வதித்தனர் . கருடவாகனர் -விஷ்ணு எகினம் - அன்னம் . 
34. அலர் மழை - பூமழை . முத்தேவியரும் கூறப்படுகின்றனர் . 
35. சூலபாணியன் - சூலத்தேவர் ; திகிரிபாணியன் - சக்கரபாணி . 

தண்டுபாணியன்-பிரமதேவன் . நூலுபாணியன்- கௌதமன் . 
36. மும்மூர்த்திகளும் வல்லத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்ற 

இந்திரன் கோரிக்கையை மூவரும் ஏற்கின்றனர் . 
37-40 வல்லம் வந்து வழிபடுபவர் பேறு பெற வேண்டும் என 

இந்திரனும் கௌதமனும் வேண்டுகின்றனர் . அவர்களும் 

வழங்குகின்றனர் . 
41. அகலிகை விரைவில் கௌதமனிடம் வந்து சேருவாள் என்று 

மூவரும் முனிவனிடம் கூறுகின்றனர் . 
42. மூவரும் தத்தம் இருப்பிடம் சேர்ந்தனர் . 


244 


43. கௌதமன் , அகலிகை வரும்வரை வல்லத்தில் இருந்து 

வந்தான் என்கிறார் . 
44-45 முனிவன் , சிவனையும் நரசிம்மனையும் தேவநாயகப் 

பெருமானையும் வழிபட்டு வந்தமை கூறப்படுகிறது . உணர்த்தி 

என்பது இயற்றி என்றிருக்கவேண்டும் .. 
46. கௌதமதீர்த்த மகிமை பேசப்படுகிறது . 
47. வச்சிரதீர்த்த மகிமை பேசப்படுகிறது . 
48. ஆரணன் - பிரமன் . வாசவன் - இந்திரன். 
49. வச்சிரலிங்கத்தின் பெயர்க் காரணம் கூறப்படுகிறது . 
50. இறைவனைக் கிரியை மூலம் வணங்குபவர் பெறும் பேறு 

கூறப்படுகிறது . கருங்கல் திருப்பணி , மாகேஸ்வர பூஜை 
புரிந்தால் நற்பேறு கிட்டும் என்கிறார் . 


54 , இறைவனுக்கு உகந்த மலர்கள் சுட்டப்படுகின்றன . 


55-57 கதை தொடர்ச்சிக்காகப் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் . 


கூத்தபிரான் பிரதியில் உள்ள கூடுதல் பாடல்கள் 
வருமாறு : 


விண்ணிடை யேக வேதியை விடுத்து 

விருநிலக் கிழத்தியின் முகமார் 
கண்ணென மிளிருங் கங்கையின் வடபாற் 

கரையிடை கனகநன் மணிகொண் 
டெண்ணிய வகையே சின்கர மாக்கி 

விமையமா மயிலொடு மெந்தை 
நண்ணிவீற் றிருப்பக் கண்டுகண் களித்தா 

நற்றவ முற்பக லுடையான் . 


1 


வள்ளியன் பெருமாதல மியற்றிய மாண்பால் 
தெள்ளுதெண் டிரைசூடிய சடைத்திரு வாளன் 
கொள்ளுமன்பொடு புடையவர் சூழத்தோன் றுதலால் 
வெள்ளியங் கிரியொத்த தவ்விந்திர கீலம் . 


2 


என்பரா வணியெந்தையு மெம்மனை யுடனே 
துன்புறா யெனத்துதி பரி யரியெதிர் தோற்ற 
முன்பினாகப் பலபிறப்பினு முயன்றமா தவத்து 
வன்பருள்ளமே யொத்ததவ் வழகிய வல்லம் . 


3 


வல்லம் தலபுராணம் 


245 


ஆய காலையவ் வலாரி செய்தவத்தினுக் காகி 
மேய மாமலை நங்கையன் பங்கனைப் புடையார் 
தூய தெய்வதக் குழுவினைக் கௌதமனை றுணைக்கண் 
னேய மிக்குறக் கண்டா னிவ்வகை துதிப்பான் . 


4 


முருகிடை பல்பொழில் சூழும்வல்ல நகரிடையிமைய 

வல்லி யோடு 
வுருகுமன வன்பருக்காய் வுருகாட்டும் பெருவாழ்வே 

யுன்னைப் போற்ற 
பருவமிலே னானாலு வரும்வகையே யுன்னாளைப் 

பழிச்சு கின்றேன் 
வருகுதலை மொழியுமிளங் குழவிமொழி யீன்றவற்கு 

மகிழ்வே யன்றோ. 


5 


மன்னமாதவ னிவ்வகைத் துதித்தக மகிழ 
பொன்னகர்க் கிறைபூசனை பயப்பட வியற்றித் 
தன்னையொப்பவர் பிறரிலாச் சங்கரனன் னாளிற் 
துன்னுகோத்திரம் பல்வகை சொற்றனன் பணிந்தே. 


6 


அண்ட மன்னுயி ரீன்றிடு மமலனே சரணம் 
கொண்டல் போல்மிலிர கொற்றவா சரணம் சரணம் 
மண்டு சூர்தடி மயிலவா நின்னடி சரணம் 
விண்டு மன்பர்கள் நெஞ்சம்வாழ் விநாயகா சரணம் . 


7 


8 


வச்சிர தீர்த்த மகிழ்ந்தன ராடி 

வாசவன் பூசனை யுகந்த 
யிச்சிவ லிங்கம் பணிந்துபி னெழில்சேர் 

மங்கள வல்லியை யேத்தி 
நிச்சலுங் கோயில் வலம்வரக் கற்றார் 

நினைப்பவை யாவையும் பெற்று 
வுச்சியி னமர்ந்த வெமதுலக மடைவா 

யென்றனன் மழவிடை யுதைத்தோன் . 
வானவற் கிறையோன் கௌதம னுரைத்த 

வாய்மையாம் சாபத்தைக் கழுவு 
மூனமிற் காதை முருக வேளான்கண் 

டுரைத்தவை யுறுபிழை யாய்ந்துந் 
தேனினு மினிய செந்தமிழ்ப் பாக்கள் 

சிலசெய்தும் சருக்கத்தை முடித்தான் 
நானிலம் புகழும் கூடலூர் வாழும் 

நாற்கவி நடராசன் 


246 


குறிப்புகள் 


7. இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம் 


1 . 


3 . 


5 . 


இந்திரன் சாபம் தீர்த்த சருக்கம் 57 விருத்தங்களைக் 
கொண்டுள்ளது . கூத்தபிரான் கையெழுத்துப் பிரதியில் கூடுதலாக 
அவர்பாடிய 14 பாடல்களும் சேர்ந்துள்ளன . சருக்கத்தின் தலைப்பு 
சாபவிமோசன சருக்கம் என்றுள்ளது . இருபிரதிகளுக்கும் 
வேறுபாடு குறைவாகும் . 

நந்தி நாயகனார் பங்கிநாயகி ரிஷபவாகனராகிய 
பரமேஸ்பரனிடத்தில் உறையும் பார்வதி . இனி உமையொரு 

பாகனுமாம் . 
2 . வேதனார் - நான்முகன் . மேகவாகனன் - இந்திரன் . 

செச்சை- விருட்சி புஷ்பம் . வச்சிராயுதம் - இந்திரன் ஆயுதம் . 
விண்டெனும் புயம் - மலைபோலும் புஜம் என்க . 

ஓங்கல் - மலை . உருவம்- சரீரம் 
6 . பாதளத்தளவு - ஆழமாக என்க . களக்கம் - களங்கமண் 58 னகன 
7. இந்திரன் சிவலிங்கம் தாபித்து வழிபட்டான் என்கிறார் . 
8 . தொண்டர் நாயகன் -சிவபெருமான் . அண்டர் - தேவர் . 

பாகிரதி - கங்கை . கோது- குற்றம் . துணை - இரண்டு . 
10. ஏகநாயகம் - சிவனுடைய உருவங்களில் ஒன்று . வாயு 

திசை - மேற்கு ; அரி - நரசிம்ம மூர்த்தி . 
11. தேவநாயகனைப் பிரதிஷ்டை செய்த விபரமுள்ளது . 

அஞ்செழுத்து -பஞ்சாட்சரமந்திரம் . நமசிவாய என்க . 
12. இந்திரனின் கடுமையான தவம் கூறப்படுகிறது . 
13. மகபதி - இந்திரன் . நகம் - மலை . கனதவம் - கடுமையான தவம் . 
14. குலிசன் - இந்திரன் . மும்மூர்த்திகளும் வல்லம் வந்தனர் 

என்கிறார் . 
15. மும்மூர்த்திகளுடன் கணபதியும் அவரவர் வாகனத்தில் 

வந்தனர் . ஆகு - எலி . யானும் - முருகனும் . சிகி - மயில் . 


9 . 


வல்லம் தலபுராணம் 


247 


16. தேவர்களுடன் சாரணர் , விஞ்ஞையர் சித்தர் , கந்தருவர் , 

கின்னரர் , முனிவர்கள் முதலியோரும் வந்தனர் . 


17. வெங்கரிக்கதிபன்- இந்திரன் . வங்கமாமலை- கைலைமலை . 


18. இந்திரன் மும்மூர்த்திகளுக்குப் பூசை செய்தான் . 


22-27 . மும்மூர்த்திகளுக்கான அர்ச்சனைகள் . பாடல் 25 

விஷ்ணுவாகவே சிவனும் பிரமாவும் விளங்க , சிவனாகவே 
விஷ்ணு விளங்கினார் என்கிறார் , 


28. புத்தியும் , வித்தையும் , புகழும் தேவையானவை மட்டும் 
மனிதர்க்கு 

இறைவன் வழங்குகிறான் என்கிறார் . 
கொடுப்பவரே என்பதே கொடுக்கப்பட்டவரே என்றுள்ளது . 


29. தேவர் நாயகன்- தேவேந்திரன் . சேவநாயகன் - ரிஷபவாகனர் . 


30. மும்மூர்த்திகளும் கௌதமனிடம் இந்திரன் சாபத்தை 

முடிவுக்குக் கொண்டு வருமாறு கேட்கின்றனர் . 


31-32 கௌதமன் இந்திரன் மேனியில் இருந்த ஆயிரம் 

யோனிகளை விழிகளாக மாற்றுகிறான் . 


33. மும்மூர்த்திகளை இந்திரன் வணங்கி நின்றான் . அவர்களும் 

ஆசிர்வதித்தனர் . கருடவாகனர்-விஷ்ணு . எகினம் - அன்னம் . 


34. அலர் மழை - பூமழை . முத்தேவியரும் கூறப்படுகின்றனர் . 


35. சூலபாணியன் - சூலத்தேவர் ; திகிரிபாணியன் - சக்கரபாணி . 

தண்டுபாணியன் - பிரமதேவன். நூலுபாணியன் - கௌதமன் . 


36. மும்மூர்த்திகளும் வல்லத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்ற 
இந்திரன் கோரிக்கையை மூவரும் ஏற்கின்றனர் . 


37-40 வல்லம் வந்து வழிபடுபவர் பேறு பெற வேண்டும் என 

இந்திரனும் கௌதமனும் வேண்டுகின்றனர் . அவர்களும் 
வழங்குகின்றனர் . 


41. அகலிகை விரைவில் கௌதமனிடம் வந்து சேருவாள் என்று 

மூவரும் முனிவனிடம் கூறுகின்றனர் . 
42. மூவரும் தத்தம் இருப்பிடம் சேர்ந்தனர் . கொடுபோய் 

கொண்டு போய் என்க . 


248 


43. கௌதமன் , அகலிகை வரும்வரை வல்லத்தில் இருந்து 

வந்தான் என்கிறார் . 
44-45 முனிவன் , சிவனையும் நரசிம்மனையும் தேவநாயகப் 

பெருமானையும் வழிபட்டு வந்தமை கூறப்படுகிறது . உணர்த்தி 

என்பது இயற்றி என்றிருக்க வேண்டும் . 
46. கௌதமதீர்த்த மகிமை பேசப்படுகிறது . 
47. வச்சிரதீர்த்த மகிமை பேசப்படுகிறது . 
48. ஆரணன்- பிரமன் . வாசவன் - இந்திரன் . 
49. வச்சிரலிங்கத்தின் பெயர்க் காரணம் கூறப்படுகிறது . 
50. இறைவனைக் கிரியை மூலம் வணங்குபவர் பெறும் பேறு 

கூறப்படுகிறது . கருங்கல் திருப்பணி , மாகேஸ்வர பூஜை 

புரிந்தால் நற்பேறு கிட்டும் என்கிறார் . 
54. இறைவனுக்கு உகந்த மலர்கள் சுட்டப்படுகின்றன. 


55-57 கதை தொடர்ச்சிக்காகப் பாடப்பட்ட பாடல்கள் ஆகும் . 


கூத்தபிரான் பிரதியில் உள்ள கூடுதல் பாடல்கள் 
வருமாறு : 


விண்ணிடை யேக வேதியை விடுத்து 

விருநிலக் கிழத்தியின் முகமார் 
கண்ணென மிளிருங் கங்கையின் வடபாற் 

கரையிடை கனகநன் மணிகொண் 
டெண்ணிய வகையே சின்கர மாக்கி 

விமையமா மயிலொடு மெந்தை 
நண்ணி வீற் றிருப்பக் கண்டுகண் களித்தா 
நற்றவ முற்பக லுடையான் , 

. 


1 


வள்ளியன் பெருமாதவ மியற்றிய மாண்பால் 
தெள்ளுதெண் டிரைசூடிய சடைத்திரு வாளன் 
கொள்ளுமன்பொடு புடையவர் சூழத்தோன் றுதலால் 
வெள்ளியங் கிரியொத்த தவ்விந்திர கீலம் 


2 


என்பரா வணியெந்தையு மெம்மனை யுடனே 
துன்புறா யெனத்துதிபுரி யரியெதிர் தோற்ற 
முன்பினாகப் பலபிறப்பினு முயன்றமா தவத்து 
வன்பருள்ளமே யொத்ததவ் வழகிய வல்லம் , 


3 
) 


வல்லம் தலபுராணம் 


249 


ஆய காலை யவ்வலாரி செய்தவத் தினுக்காகி 
மேய மாமலை நங்கையன் பங்கனைப் புடையார் 
தூய தெய்வதக் குழுவினைக் கௌதமனை றுணைக்கண் 
னேய மிக்குறக் கண்டா னிவ்வகை துதிப்பான் . 


4 


முருகிடை பல்பொழில் சூழும் வல்ல நகரிடை யிமைய 

வல்லி யோடு 
வுருகுமன வன்பருக்காய் வுருகாட்டும் பெருவாழ்வே 

யுன்னைப் போற்ற 
பருவமிலே னானாலு வரும்வகையே யுன்னாளைப் 

பழிச்சு கின்றேன் 
வருகுதலை மொழியுமிளங் குழவிமொழி யீன்றவற்கு 

மகிழ்வே யன்றோ. 


5 


மன்னமாதவ னிவ்வகைத் துதித்தக மகிழ 
பொன்னகர்க் கிறைபூசனை பயப்பட வியற்றித் 
தன்னையொப்பவர் பிறரிலாச் சங்கரனன் னாளிற் 
துன்னுகோத்திரம் பல்வகை சொற்றனன் பணிந்தே. 


6 


அண்ட மன்னுயி ரீன்றிடு மமலனே சரணம் 
கொண்டல் போல்மிலிர கொற்றவா சரணம் சரணம் 
மண்டு சூர்தடி மயிலவா நின்னடி சரணம் 
விண்டு மன்பர்கள் நெஞ்சம்வாழ் விநாயகா சரணம் , 


7 


வச்சிர தீர்த்த மகிழ்ந்தன ராடி 

வாசவன் பூசனை யுகந்த 
யிச்சிவ லிங்கம் பணிந்துபி னெழில்சேர் 

மங்கள வல்லியை யேத்தி 
நிச்சலுங் கோயில் வலம்வரக் கற்றார் 

நினைப்பவை யாவையும் பெற்று 
வுச்சியி னமர்ந்த வெமதுலக மடைவா 

யென்றனன் மழவிடை யுதைத்தோன் . 


8 


கந்தவார் குழலகலிகை காகுத்தன் பாதஞ் 
சிந்துதூ ளியாற்சாபம தகற்றுபு சிறந்து 
வந்துறு மளவிவ்வரை வாழ்ந்திட மதித்து 
வந்தவண் ணனைப்பூ சித்து யருமுனி யிருந்தான் . 


250 


மருவுநற் பொழில் சூழ் வச்சிர தீர்த்த 

மகிழ்வொடு மூழ்கி யைந்தெழுத்தி 
னுருவொடு நுதலும் விளங்கநீ றணிந்து 

வுலகுயி ரனைத்தையு முதவுந் 
திருவளர் செல்வி மங்கள வல்லித் 

தேவியாருடன் வச்சிரேசு பரரை 
யொருபகற் பணிவார் பவப்பிணி யொழிப்பா 

ருரைத்திடக் கிடப்பதொன் றிலையால் . 


10 


பெருவாழ்வு விஃதென்று பிரமன்மா லறியாதத் 
திருவாளன் திருநீறுங் கண்டிகையாந் திருவெய்திப் 
பெருவாய்மைக் கொருவனென புவியோர் கடிலதமாம் 
பெருமாளு செட்டியா ரெனும் பேர்கொள் பெருந்தகையான். 11 


வல்லத்தார் வாழ்வான சோழீச ராலயத்தி 
னல்ல செந் தமிழிலே யவன்புகழே சாற்றுமென 
சொல்லத்தான் சிறியேனு மதுசெய்தே னதுகாலை 
செல்வத்தான் மிகமலியும் செட்டிமார் புகழ்ந்தாரால் . 


12 


பொருவிடை யிவரும் புண்ணிய மூர்த்தி 

பொன்னடி தன்னிடைக் கிடந்த 
திருவுடை மனத்தான் கோவிந்த சுவாமி 

செட்டியா ரெனும்பெயர் திலகன் 
வருபுகழ் வல்லத்தல புராணத்தை 

வண்டமிழ் முருகவே எறிஞ்சன் 
திருவுள மோர்ந்து திருத்திவன்பிற் 

செப்பின னப்படிச் செய்தேன் . 


13 


வானவற் கிறையோன் கௌதம னுரைத்த 

வாய்மையாம் சாபத்தைக் கழுவு 
மூனமிற் காதை முருக வேளான்கண் 

டுரைத்தவை யுறுபிழை யாய்ந்துந் 
தேனினு மினிய செந்தமிழ்ப் பாக்கள் 

சிலசெய்தும் சருக்கத்தை முடித்தான் 
நானிலம் புகழும் கூடலூர் வாழும் 

நாற்கவி நடராசன் றானே . 


14 


8. வச்சிர தீர்த்தச் சருக்கம் 


அருந்தவம் பெருகும் சனற்குமார ரிஷியு 

மயிலுடைக் கடவுளை நோக்கி 
முருந்திழை மூரல் மங்கள வல்லி 

பொன் முலைக் கோடுகொண் டுழுது 
இருந்தமார் பகத்து வச்சரீ சுரனு 

மிலங்கிய வல்லமா நகரிற் 
திருந்திய வச்சிர தீர்த்தமான் மியத்தின் 

சிறப்பை யுரையெனப் பணிந்தான் . 


1 


( இ - ள் ) நைமிசாரணிய வனத்திலே இருந்து சூதரிஷி , சௌகன 
ரிஷியைப் பார்த்துக் கேட்கிறார் . முருக்கை மலர் போலும் சிவந்த 
இதழில் அமிர்த மூறும் மங்களவல்லி பொற்பிரகாசமாகிய வச்சிர 
தீர்த்தத்தினுடைய மகிமையுஞ் சிறப்பையும் சொல்ல வேணும் 
சுவாமியென்று நமஸ்காரம் பண்ணினாரென்றவாறு . 


அஞ்சலி புரிந்த முனிவனை நோக்கி 

முகங்களா றுடையவ னுரைப்பான் 
பஞ்சமா பவங்கள் சகலவல் வினையும் 

பறந்திடும் பரிசுத்த மாகும் 
கொஞ்சமா கிலும்சத் தினிதுடன் கேட்போர் 

குறித்தவை சகலமும் கொடுக்கும் 
வஞ்சிமங் களநா யகியுட னமரும் 

வச்சரீசு பரனரு ளாலே . 


2 


( இ - ள் ) : நமஸ்காரம் பண்ணி அஞ்சலி வந்தனம் செய்த 
சனற்குமார ரிஷியைப் பார்த்துச் சண் முகக் கடவுள் 
சொல்லுகிறார் . பஞ்சமாம் பாதகங்கள் முதலாய்ச் சகல 
வல்வினையும் பறந்து போய்விடும் . மகாபரிசுத்தமாக்கும் . இந்த 
மகிமையைச் சிறுக எவ்வளவாகிலும் கேட்ட பேர்கள் , அவர்கள் 
நினைத்த காரியங்கள் சகலமும் கொடுக்கும் . அந்தத் தீர்த்தத்து 
வடகரையில் மங்கள வல்லியோடும் கூடிச் சிறந்திருக்கும் 
வச்சரீசருடைய கிருபா கடாக்ஷத்தினாலே சகல பாக்கியங்களும் 
வரும் என்றவாறு . 


252 


இறையவ னருளால் வரமது பெருகி 

இருக்குமத் தீர்த்தமான் மியத்தை 
யறைகுவங் கேண்மின் கௌதம னியற்று 

மனேகமா பவங்களை யகற்றும் 
கரையணு காமற் றுலகமும் பொருந்தி 

கடியபா தலத்தையு மமரு 
மறைமுனி யவர்கள் வெகுதவம் புரியும் 

வளமுடைக் கௌதம தீர்த்தம் . 


3 


( இ - ள் ) : வச்சரீசுரன் கிருபாகடாக்ஷம் பெருகியிருக்கும் வச்சிர 
தீர்த்த மகத்துவத்தைச் சொல்லுகிறேன் கேளும் . கௌதமருண்டு 
பண்ணிய கௌதம தீர்த்த மகிமையைச் சொல்லுகிறேன் கேளும் . 
அனேக பாவங்களையகற்றும் குற்றமில்லாமற் பிரகாசம் 
பொருந்தி , கடிய பாதாளத்தையும் அமர்ந்திருக்கும் . பிராமணாள் , 
ரிஷிகள் அனேக தவம் புரியும் அனேக வளம் பொருந்திய 
கௌதம தீர்த்தம் என்றவாறு . 


வேறு 


அன்ன வாவியின் நிருதியின் றிசையினி லமரும் 
பன்னு வோர்கடன் வினைகளை பயத்தையுந் துரக்கு 
மின்னு மேனியன் நரசிங்க ரூபனை விரும்பி 

முன்ன தாய்த்தவம் புரிந்தனன் கௌதம முனிவன் . 4 
(இ - ள் ) : அந்தக் கௌதம தீர்த்தத்திற்கு நிருதி திசையிலே 
யமர்ந்திருப்பவரைத் தியானிக்கிற பேர்களுக்கு அவர்கள் 
வினைகளையும் பயத்தையுமகற்றுவிக்கும் . மின்னல் போலும் 
பிரகாசமாகிய நரசிங்க மூர்த்தியை விரும்பி அவர் சன்னதி 
முன்பாகத் தவஞ் செய்தார் கௌதம ரிஷியென்றவாறு . 


அரிய நற்றவ மியற்றியு நரசிங்க ரருளா 
லுரிய சத்தமா முனிவர்க ளுடையபத வியினில் 
தெரியும் வானவர் பூசிக ராகவுஞ் சிறந்தார் 
பெரிய வானதிற் தவம்புரிந் திடும்பிர பலமே . 


5 


( இ - ள் ) அரிதாகிய நல்ல தவங்களைச் செய்து நரசிங்க 
மூர்த்தியினுடைய கிருபாகடாக்ஷத்தினாலே சத்த ரிஷிகளுடைய 
பதவியினிலறிவுடைய தேவர்கள் பூசிதராகவுஞ் சிறந்தார் . மகா 
பெரியோர்கள் தபசு செய்யும் பிரபலமாகிய 

கௌதம 
தீர்த்தமென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


253 


இலங்கு தீர்த்தத் திலழுந்தித்தன் னியமங்க ளியற்றி 
துலங்கு மாம்பிதிர் தேவதை தன்னையுந் தொகுத்து 
நலங்கொ டர்ப்பனஞ் செய்து பின் னாள் மறை யவர்க்கும் 
புலன்க னீங்கிய பேர்களுக் கியன்றதும் புரிந்து . 6 


( இ - ள் ) :இப்படிப் பிரகாசமாகிய கௌதம தீர்த்தத்திலே 
யாதாமொருவர் ஸ்நானம் பண்ணி , தன்னுடைய நியமங்களை 
முடித்துக் கொண்டு தன்னுடைய பிதுர் தேவதைகளைக் குறித்துத் 
தர்ப்பனஞ் செய்து , அப்பால் பிராமணாளுக்கும் ஐம்புலாதிகளை 
யகற்றிய பெரியோர்களுக்குந் தன்னாலியன்ற தானங்களைச் 
செய்து என்றவாறு . 


மாய வன்றனைத் தரிசனம் புரிந்திடு மவற்கு 
தீய பாதக மகன்றிடும் மனோரதஞ் சிறக்குங் 
காய மீதினி லுறுபிணி கடிதில்விட் டோடும் 
நேய புத்திர மித்திர பாக்கிய நிரம்பும் . 


7 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் இயன்ற தானங்களைக் கொடுத்து மகா 
விஷ்ணுவைத் தரிசனம் பண்ணின பேர்களுக்குக் கொடிதாகிய 
பாதகந் தீர்ந்துபோம் . அவர்கள் மனோ தர்ம மீடேறும் . அவர்கள் 
திரேகத்தில் அடைந்திருக்கிற வியாதி சீக்கிரத்திலோடிப்போம் . 
இன்பமாகிய புத்திராளும் 

பாக்கியமும் 
அடைந்திருப்பார்களென்றவாறு . 


கரிய மால்பதி யடைந்தவ ரந்தக் காலத்தி 
லுரிய மாநர சிங்கற்கு வுற்சவ மியற்ற 
வரிய வன்னொரு யிரதமு மாயிர மாத்தாற் 
பெரிய தாகவுஞ் செய்தான் பேணி வைத்தனன் . 


8 


( இ - ள் ) : இப்படிப் பாக்கியமடைந்து அந்திய காலத்தில் விஷ்ணு 
லோகத்தை யடைவார்கள் . அப்பால் கேளும் ! சனற்குமாரரே ! 
உரிமையாகிய நரசிங்க மூர்த்திக்கு உற்சவம் செய்ய வேணுமென்று 
தேவேந்திரன் ஆயிரம் மாற்றுப் பசும் பொன்னினாலே ஒரு பெரிய 
ரதம் செய்து வைத்திருந்தானென்றவாறு 


செய்ய விந்திர னியற்றிய செம்பொன்னின் ரதத்தைப் 
பொய்யா ராகிய தானவர் புரவலன் செம்பன் 
கையி னாலெடுத் தெறிந்தனன் கௌதம நதியிற் 
துய்ய பாதலத் தடைந்தது சொர்ணமா ரதமே . 


9 


254 


( இ - ள் ) தேவேந்திரன் செய்து வைத்த ரதத்தைப் பொய்மையாகிய 
இராக்ஷதாளுக்கு அதிபதியான செம்பாசூரன் கையினாலே 
எடுத்து , கௌதம் தீர்த்தத்திலே எறிந்து போட்டான் . அந்த ரதம் 
பாதாளத்தில் போய்விட்ட தென்றவாறு . 


வாகனனான 


மேக வாகனன் செம்பன் விட்டெறிந்த ரதத்தை 
யேகு கைக்கரி தாகியு மெடுத்திடா திருந்தான் 
றாகத் தீர்த்தருள் கௌதம தடத்தினுக் கப்பா 

லாகுந் தென்றிசை வச்சிர தீர்த்தமென் றறைவாம் . 10 
( இ - ள் ) மேகவாகனனான தேவேந்திரன் , செம்பாசூரன் 
விட்டெறிந்த ரதத்தை எடுக்கிறதற்கு நிருவாகமில்லாமல் இருந்து 
விட்டான் . அவர்கள் மனதிலிருக்கும் அபிஷ்டத்தைக் கொடுக்கும் 
கௌதம தீர்த்தத்திற்கும் தக்ஷிண பாரிசத்திலே வச்சிரதீர்த்த 
மென்றவாறு . 

வெள்ளை யானையன் வச்சிரம் விடுத்தவ னழைத்த 
தெள்ளி தாகியும் பூதலம் பாதலந் தெரிந்து 
கொள்ளும் வச்சிர கங்கையுஞ் குவலையந் தனிலே 

யுள்ள தீர்த்தங்கள் யாவினு மோங்கியே யொளிரும் . 11 
இ - ள் ).வெள்ளையானை 

தேவேந்திரன் 
வச்சிராயுதத்தை விடுத்து அழைப்பித்த தீர்த்தமாக்கும் . அந்தக் 
கங்கை பாதாளமும் பூலோகமுந் தெரியும் . அப்படிப் 
பாதாலத்திலேயிருந்து வந்த கங்கையானவள் பூலோகத்தி 
லேயுள்ள தீர்த்தங்கள் யாவையும் பார்க்க அதிகப் பிரகாசமாய் 
விளங்கியது வச்சிர தீர்த்தமென்றவாறு . 

இந்த நீரினுக் கொப்பது வுலகினி லில்லை 
இந்த நீரினுக் கொப்பது விருந்தது மில்லை 
இந்த நீரினுக் கொப்பது வெய்துத லில்லை 

இந்த நீரினுக் கொப்பது வெங்குமே யில்லை . 
( இ - ள் ) : இந்த ஜலத்திற்குச் சமானமான ஜலம் உலகத்திலே 
இல்லை . இந்த ஜலத்திற்கு ஒப்பான ஜலம் எவ்விடத்திலே 
இருக்கிற ஜலத்திலேயுமில்லை. இந்த ஜலத்திற்கு ஒப்பான ஜலம் 
இனிமேல் வரப்பிரசாதங்களினாலே வரப்பட்ட தீர்த்தங்களிலேயு 
மில்லை. இந்த ஜலத்திற்குச் சமானம் எங்கும் இல்லை என்றவாறு . 

மங்கை யாகிலும் மானிட ராகிலும் வணங்கிப் 
பொங்கு தீர்த்தத்தைத் தொட்டிடப் பாவங்கள் போக்கு 
மிங்கு மேயது நிச்சய நிச்சய மென்று 
வங்கு மாநதி நோக்குவார் மனசுத்தி யாமால் . 

13 


12 


வல்லம் தலபுராணம் 


255 


( இ - ள் ) : ஸ்திரிகளாகிலும் புருஷர்களாகிலும் பொங்கிப் பெருகி 
வரும் வச்சிர தீர்த்தத்திலே இறங்கி , தீர்த்தத்தை ஸ்பரிசித்தால் 
அவர்கள் பாவங்கள் போக்கும் . இப்போது சொன்னது நிச்சயம் . 
அந்தத் தீர்த்தத்தைத் தரிசனம் பண்ணின பேர்களுக்கு மனது 
சுத்தியாகுமென்றவாறு . 


எந்த நல்லுயி ராகிலு மின்னதி படிந்தோர் 
புந்தி நல்லறி வாகியே புண்ணிய மடைவர் 
சிந்தை யாகவும் நினைப்பவ ரறங்களுந் திரண்டு 
வந்து மால் துயி லாலம்வித் தென்னவும் வயங்கும் . 14 


( இ - ள் ): எவர்களாகிலும் நல்ல ஆத்மாவாயிருக்கிற பேரிந்த 
வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் 

பண்ணினார்களானால் , 
பின்னையும் அறிவு மென்மேலும் துலங்கி அவர்களுக்குத் 
தர்மமும் லபிக்கும் . மனதினாலே இந்தத் தீர்த்தத்தை நினைக்கிற 
பேர்களுக்கு அவர்கள் செய்கிற தர்மம் விருத்தியடையும் . 
கொஞ்சம் தர்மம் செய்தாலும் விஷ்ணு பள்ளி கொள்ளும் ஆலம் 
விரைபோல் முளைத்துத் தழைத்துப் பிரகாசிக்கும் என்றவாறு . 


வேறு 


வாக்கினால் மனத்தி னாலும் மாந்திப் படிந்தோர் மூன்றாம் 
பாக்கியம் பெறுவ ரென்றால் பகருவ தென்ன கேண்மி 
னாக்கிய பன்னீரைக் கையா லள்ளியுள் ளருந்து வோர்க்குத் 
தாக்கிய ரோக மெல்லாந் தான் வெருண் டோடிப் போமாம் . 


15 


( இ - ள் ) : மனோ , வாக்கு காயங்களினாலே யாதாமொருவன் 
இந்தத் தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் அவர்கள் சாரூப 
பதவியைப் பெறுவாரென்றால் அப்பால் சொல்லுவதென்ன ? 
கேளுஞ் சனற்குமாரரே ! அந்தத் தீர்த்த ஜலத்தைக் கையினாலே 
அள்ளிச் சாப்பிட்ட பேர்களுக்கு வந்திருந்த ரோகமெல்லாம் 
நிவர்த்தியாய்ப் பயந்தோடிப் போகும் என்றவாறு . 


இந்நதி யதினிற் தான மியற்றியு மியன்ற தீய்ந்தும் 
தன்னுடை பிதுர்தெய் வத்தைச் சந்தோஷ மடைய வைத்தோர் 
சொன்னபுண்ணியங்க ளோங்கித் தொகுத்தொன் றனந்த மாமாந் 
தென்னவ னணுகா னென்றா லதன் நலஞ் செப்ப லாமோ , 16 


-ள் ) :இந்தத் தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , தன்னாலே 
இயன்ற தானங்களைக் கொடுத்து , பிதுர் தேவதைகளுக்குச் 
சந்தோஷம் பண்ணிவைத்த பேர்கள் , அவர்கள் எத்தினம் 


256 


பண்ணின தர்மமுண்டாகி , அவர்கள் கொஞ்சமாய்ச் செய்தாலும் 
அனந்தமாய்ப் பெருகும் . அவர்களிடத்தில் இயமனு மணுகான் . 
அப்படியானால் அந்தத் தீர்த்தப் பெருமையைச் சொல்லப் 
போமோ வென்றார் என்றவாறு . 


திரைகட லுலகுள் ளோர்க்கும் 

சிறந்தபா தலத்துள் ளோற்கும் 
விரைசெறி யிமைய லோக 

மீதிருப் பவர்க டங்கள் 
புரையுடைப் பவங்க ளெல்லாம் 

போக்குவித் தொளிருங் கங்கை 
வரையுயர் வச்சிர தீர்த்த 
மகன்றிடா திருப்பாள் வந்து . 

17 
( இ - ள் ) :திரை பொருந்திய கடல் சூழ்ந்த பூலோகத்தார்களுக்கும் , 
சிறப்புடைய பாதாள லோகத்தார்களுக்கும் புஷ்ப சோலை சூழ்ந்த 
தேவலோகத்திலேயிருக்கிற பேர்களுக்கும் இந்த மூன்று 
லோகத்திலுள்ள பேர்களுடைய பாபமெல்லாம் போக்கிவிட்டுப் 
பிரகாசமாகிய கங்கையானவள் பர்வதங்களிற் சிலாக்கியமாகிய 
இந்திரகீலப் பருவதத்திலிருக்கும் வச்சிர தீர்த்தத்தை 
யகலாதபடிக்கு இருப்பார்கள் என்றவாறு . 


பாரினிற் புலையர் தாமும் பரிந்தொரு மாத மாதந் 
தூரமாம் வனிதை தானுந் தூயநற் றீர்த்த மாடில் 
நீரது கடுத்துக் காணும் நிறைபெரும் வாவி தன்னை 
நேரது சூழ்வா ராகி னேயமாங் குணம்பே திக்கும் , 


18 


( இ - ள் ) : பூலோகத்திலே இருக்கிற நீசர்களாகிலும் மாத 
மாதந்தூர ஸ்திரியாகிலும் இந்த வச்சிர கங்கையிலே வந்து 
ஸ்நானம் பண்ணினால் அந்தக் கங்கைக்குக் கோபம் வரும் . 
அதற்கு அடையாளஞ் சலங்கடுத்துக் காணும் . அந்தத் 
தீர்த்தத்தைச் சுத்தி வந்தாலும் அந்தச் சலங்குணம் பேதிப்புக் 
காணும் என்றவாறு . 


இப்பெருங் குணத்தைக் கண்டு இயல்புடன் சாந்தி செய்தாற் 
தப்பித குணம கன்று தன்னுடை குணத்தைச் சாருஞ் 
செப்புதற் கரிய வச்சிர தீர்த்தமான் மியத்தி னேர்மை 

மைப்படி மிடற்றா னல்லா லரவனும் வகுக்க லாகா . 
( இ - ள் ) : இப்படி அந்தத் தீர்த்தம் குணம் பேதித்ததைக் கண்டால் 
அதற்கு , தீர்த்த சாந்தி செய்தால் பேதித்த குணம் தீர்ந்து 


19 


வல்லம் தலபுராணம் 


257 


தன்னுடைய பழைய குணம் காணும். சொல்லுதற்கரியதாகிய 
வச்சிர தீர்த்தத்தினுடைய பெருமையைப் பரமேஸ்வரன் சொல்ல 
வேணுமேயல்லாமல் ஆதிசேஷனாலேயும் சொல்ல 
முடியாதென்றார் என்றவாறு 


மறுவிலா மனத்தோ ரிந்த வகையெலா மியற்று மன்றி 
யறிவிலா தவர்க ளிந்த வருமைதா னறியப் போமோ 
பருவமாங் காலந் தன்னிற் படர்ந்து நீர் விருத்தி யாகுஞ் 
சருவபல் பிணியும் பாபம் தன்னையுந் தகிப்ப தாமே . 


20 


இ - ள் ) : குற்றமில்லாதிருக்கும் மனதுடைய பெரியோர்கள் இந்த 
வகை யெல்லாஞ் செய்வார்களல்லாமல் அறிவில்லாதவர்கள் 
இந்த அருமையை அறிய மாட்டார்கள் . அப்பால் பூர்வ 
காலங்களில் இந்தத் தீர்த்தச் சலம் விருத்தியாகுஞ் சர்வ 
வியாதிகளையும் பாபங்களையும் தகித்துப் போடுமென்றவாறு . 


காலையில் மாயன் ரூப மாகிய சுவேத முச்சி 
காலையில் கமலன் ரூப மாகிய செம்மை காணு 
மாலையி லிறைவன் ரூப மாகிய நீல வர்ணம் 
மாலைய மூவர்க் கானா லதன் நலம் பேச லாமோ . 


21 


( இ - ள் ): சூரிய உதயமான பிராத காலத்திலே அந்த வச்சிர 
தீர்த்தத்தைப் பார்க்கிறபோது விஷ்ணு ரூபம் நீல வர்ணமாய்க் 
காணும் . உச்சிக் காலத்திலே பிரம்மா சொரூபம் வெண்மையாய்க் 
காணும் . சாயுங்காலத்தில் பரமேசுர ரூபம் செகமாயிருக்கும் . 
இந்தப்படி மும்மூர்த்தி சொரூபமாயிருந்தால் அந்த வச்சிர 
தீர்த்தத்தினுடைய பெருமையைச் சொல்லப் போகுவோமென்றார். 
என்றவாறு . 


வேறு 


சிங்கமேல் குருவந் தெய்திச் 

சிறப்பினில் மாசி திங்க 
டங்கிய மகத்தி லந்தப் 

பௌர்ணமி தானுங் கூடிற் 
பொங்குமா மகம தாகும் 

பொருந்திய பன்னி ரெண்டாண் 
டங்கது சென்றா லொன்று 

வாகிய பருவ காலம் . 


22 


258 


இ - ள் ) ; சிங்க ராசியிலே பிரகஸ்பதி பகவான் வந்து சிறப்புடைய 
மாசி மாத மக நக்ஷத்திரம் பௌர்ணமி இந்த ஐந்தும் கூடினால் 
மகாமகமாகும் . அது பன்னிரண்டு வருடத்திற்கொரு முறை வரும் . 
அது மகா பருவத காலம் என்றவாறு . 


வேறு 


அதிகமாம் பருவ கால மாகையால் மூன்று லோக 
நதிகளுந் திரைசூழ் வேலை நடுவினிற் றீர்த்தம் யாவும் 
பதிகமா மிந்திர கீலப் பருவதந் தன்னில் வந்து 
வதிகளால் வச்சிர தீர்த்த மேவி யாடிடுவ ரென்றான் . 23 


இ - ள் ): பருவ காலத்திற்கெல்லாம் அதிகப் பருவ காலமாகிய 
மகாமகத்தில் அந்தர , சொர்க்க , பாதாள மூன்று லோகத்திலே 
இருக்கிற தீர்த்தங்களும் , அலைகள் சூழ்ந்த சமுத்திரத்தின் நடுவில் 
இருக்கிற தீர்த்தங்களும் , சகலமான தீர்த்தங்களும் , புகழ் 
பொருந்திய இந்திரகீலப் பருவதத்திலே வந்து வச்சிர தீர்த்தத்திலே 
ஸ்நான விதிகளினாலே ஸ்நானம் பண்ணுவார்கள் என்றவாறு . 


அத்தினம் வச்சிர தீர்த்தத் தழுந்தி தர்ப்பனஞ் செய்து 
பத்தியாய்ப் பிதுரர் சிரார்த்தம் பரிந்தவன் செய்யு மாகிற் 
சிற்றள வாய்ச்செய் தாலுஞ் சிறந்தது வனந்த மாகு 

முத்தியு மடைவ ரிந்த மொழிபழு தில்லை யென்றான் . 24 
இ - ள் ): அப்படிக்கொத்த பருவதத்திலே யாதாமொருவ ன் 
வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , பத்தியுடையவனாய் , பிதுர் 
சிரார்த்தம் செய்வானாகில் , கொஞ்சமாய்ச் செய்தாலும் அது 
சிறந்து அனந்தமாய் விருத்தியடையும் . அவர்கள் மோக்ஷத்தை 
அடைவார்கள் . இந்த வார்த்தைக்குப் பழுதில்லையென்றார் 
என்றவாறு . 


நதிகளுக் கதிக மான வச்சிர தீர்த்த நண்ணிப் 
பிதுர்சிராத் தங்கள் செய்யா திருந்திடிற் பிதுர்கள் வாடும் 
திதிபௌ ரணையி லேயும் சிறந்தமா வாசி தன்னிற் 
கதிபெறு தர்ப்ப னங்கள் கருதிடி லொன்று நூறாம் . 

25 
( இ - ள் ) : நதிகளுக்கதிகமாகிய வச்சிர தீர்த்தத்திலே போய் , பிதுர் 
சிரார்த்தங்கள் செய்யாதிருந்தானாகில் அவர்களுடைய 
பிதுரர்களெல்லாரும் வருத்தமடைவார்கள் . பௌர்ணமியிலும் 
அமாவாசையிலும் பிதுரர்களுக்கு மோக்ஷம் வேண்டி , தர்ப்பணம் 
செய்தால் நூறு தடவை பலனாமென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


259 


படபMinm 


W 


மாசியு மகமுஞ் சேர்ந்து பௌர்ணை வந்து கூடிற் 
பேசிய வருடத் தொன்று பெருகிய காலந் தன்னில் 
நேசமாய்த் தீர்த்த மாடி நிதியுடன் தூசு மாவும் 
பூசுரர்க் களித்தோர் பாபம் போய்விடுங் கயிலை வாழ்வார் . 26 


( இ - ள் ) : மாசி மாதம் , மகநக்ஷத்திரம் , பௌர்ணமி மூன்றும் கூடின 
வருஷத்திலே ஒரு தடவை வரும் . அந்தப் பருவ காலத்திலே 
இன்பமாக வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , திரவியம் , 
வஸ்திரம் , பசுக்கள் , இப்படிக்கொத்த தானங்களைப் 
பிராமணாளுக்குக் கொடுத்தால் அவர்கள் செய்த பாபங்களும் 
போய்விடும் . கைலாசத்திலே வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 

கார்த்திகை பருவந் தன்ணிற் கண்டிடு சோம வாரங் 
கார்த்திகை யாம்நட் சத்திரம் கலந்தது சேரும் வச்சிர 
தீர்த்தத்தி லழுந்தி வெள்ளை விடையினைச் சிவனுக் கீய்ந்தோர் 
நாற்றிசை புகழும் வெள்ளிக் கயிலைமா நகரில் வாழ்வார் . 27 
இ - ள் ) :கார்த்திகை மாதஞ், சோமவாரம் , பௌர்ணமி கார்த்திகை 
நக்ஷத்திரமுங் கூடிய தினத்திலே வச்சிர தீர்த்தத்தில் ஸ்நானம் 
பண்ணி வெள்ளை ரிஷபத்தைச் சிவனுக்குக் கொடுத்த பேர்கள் 
நாலுதிக்கும் புகழும் வெள்ளியங்கிரியிலே வாழ்வார்கள் 
என்றவாறு . 


சித்திரை மாதந் தன்னிற் சிறந்திடு மாதி வாரஞ் 
சித்திரை யாம்நட் சித்திரம் பருவமு சேரு மாகி 
லத்தின நதியி லாடி யந்தணர் பசிய கற்றி 
யுத்தம தான மீய்ந்தோ ரும்பர்தம் பதியில் வாழ்வார் . 


28 


( இ - ள் ) :சித்திரை மாதம் , ஆதித்த வாரம் , சித்திரை நக்ஷத்திரம் , 
பௌர்ணமியும் கூடிய தினத்தில் வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் 
பண்ணி , பிராமண போசனம் பண்ணி வைத்து , தாம்பூல தானங் 
கொடுத்தவர்கள் சொர்க்கலோகத்திலே வாழ்வார்கள் என்றவாறு . 

ஆவணி மூல நாளி லருந்தி யாடி வெள்ளைச் 
சேவிணி லொளிரு மீசன் சிறந்தவந் தணர்க்கு மங்கு 
பூவுடன் விடையு மன்னம் விரையுடன் பொன்னுந் தூசு 

மாவுடன் றானு மீய்ந்தோ ரமலனார் பாதஞ் சேர்வார் . 29 
( இ - ள் ) : ஆவணி மாதம் மூல நக்ஷத்திரத்தில் இந்தத் தீர்த்தத்திலே 
ஸ்நானம் பண்ணி 

வெள்ளை ரிஷபத்திலிருக்கும் 


260 


+ M 


வச்சரீஸ்பரருக்கும் , பிராமணாளுக்கும் பூமிதானம் , ரிஷிப தானம் , 
அன்னதானம் , விரைதானம் , வஸ்திரதானம் , பசுதானம் , 
இப்படியாகக் கொடுத்துத் தானங்களைச் செய்த பேர்கள் , 
பரமேஸ்பரருடைய பாதார விந்தஞ் சேர்வார்கள் என்றவாறு . 


ஐப்பசி திங்க டோறு மருள்பெறு நதியிற் தோய்ந்து 
கற்புடை வனிதை யோடுங் காலங்க டவறி டாமற் 
பற்பல தான மீய்ந்தோர் பாக்கியத் துடனி ருந்து 
கற்பக வுலகு தன்னிற் கன்னியோ டமர்ந்தி ருப்பார் . 


30 


( இ - ள் ): ஐப்பசி மாதம் முப்பது நாளும் கிருபை பொழியும் 
வச்சிர தீரத்தத்திலே கற்புடைய ஸ்திரியோடுங் காலங்கள் 
தவறாதபடிக்கி ஸ்நானம் பண்ணி , பற்பல தானங்களைக் கொடுத்த 
பேர்கள் பாக்கியத்துடனே வாழ்ந்து சொர்க்க லோகத்திலே 
ஸ்திரிகளோடே வாசம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள் 
என்றவாறு . 


தனுவெனுந் திங்க டோறுந் தக்கதோர் நதியிற் தானம் 
வனிதைதன் னுடனே செய்து மங்கள வல்லி பாகற் 
கினியமு தளித்து நேயத் தெழில்விளக் கிடுவோ ரெல்லாம் 

பனிமொழி யுடனே வெள்ளிப் பருவதத் துறைந்து வாழ்வார் . 37 
( இ - ள் ) : மார்கழி மாத முப்பது நாளும் மகத்துவமாகிய வச்சிர 
தீர்த்தத்திலே ஸ்திரிகளுடனே ஸ்நானம் செய்து மங்கள வல்லி 
பாகரான வச்சரீஸ்வரருக்கு இனிதாகிய அமுது நிவேதனம் 
பண்ணிவைத்து நெய்விளக்கு வைத்த பேர்கள் அவரவர்கள் 
ஸ்திரிகளுடனே கைலாச கிரியில் வாழ்வார்களென்றவாறு . 


வேறு 


தையெனுந் திங்கடனிற் பௌர்ணமியுஞ் 

சார்ந்திடும் பூசமா நாளிற் 
றுய்யமா தீர்த்தந் துணைவிய ருடனே 

றோய்ந்துநற் றூயநீ றணிந்து 
தையல் மங்கல நாயகியுட னமருஞ் 

சங்கரன் பணிவிடை செய்வோர் 
வையக மதனிற் பாக்கியம் பெருகிக் 

கைலைமா வரையிற்வாழ்ந் திருப்பார் . 


32 


( இ - ள் ) : தைமாதம் பௌர்ணமியும் பூச நக்ஷத்திரமும் கூடிய 
தினத்தில் ஸ்ரீகளுடன் பிரகாசமாகிய வச்சிரதீர்த்தத்திலே ஸ்நானம் 


வல்லம் தலபுராணம் 


261 


பண்ணி வெண்மையாகிய விபூதி தரித்துத் தையலாகிய மங்கள 
வல்லியுடனே அமரும் வச்சரீஸ்வரனுடைய பணிவிடைகள் 
செய்த பேர்கள் பூலோகத்திலே பாக்கியத்தை அடைந்து அப்பால் 
கைலாசத்திலே வாழ்ந்திருப்பார்கள் என்றவாறு . 


வேறு 


அந்தணர் முனிவோர் குருவுட னறிவோ 

ரமலனார் வேடம தடைந்தோர் 
தந்தை தாய் பாலர் தமருட னாவுந் 

தழைத்தநல் நந்தவன சாலை 
நிந்தனை யுடனே யிடர்களும் புரிந்து 

நிறைபெரும் பாதக மடைந்தோர் 
இந்தநற் றீர்த்தம் படிந்தவ னுமையா 

ளிறைவனைப் பணிந்திட வகலும் . 


33 


( இ - ள் ) :பிராமணாள் , ரிஷியீஸ்பராள் , ஆசாரியார் , புரோகிதர் , 
அறிவுடையோர்கள் , விபூதி , ருத்திராக்ஷம் , காவி , வஸ்திரந் தரித்த 
பேர்கள் , தகப்பன் , தாயார் , பிள்ளைகள் , மித்திராள் , பசுக்கள் , 
தழைத்த நந்தவனங்கள் , சாலைகள் , இப்படிக் கொத்தவைகள் 
நிந்தனை செய்து இடர்களைச் செய்தும் பெரும்பாதக 
மடைந்தோர்கள் இந்த வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , 
மங்கள நாயகி வச்ச g ஸ்பரனைத் தரிசனம் பண்ணினால் , சகல 
பாபங்களும் அகன்று போகும் என்றவாறு . 


செப்பிய மதியுங் கதிரவன் தினமுஞ் 

சிறப்பொடு சுக்கிர வார 
மொப்பிலா தசமி சதுர்த்தியின் முதல்நா 

ளோங்கிய பௌர்ணமி தனிலுந் 
தப்பிலா தம்மா வாசிமா வுதையந் 

தனிவிதி பாதமாங் கால 
மிப்பொழு தாடி யிறைவனைப் பணிந்தா 

லிடும்பைநோ யகன்றுவாழ்ந் திருப்பார் . 


34 


இ - ள் ) : சொல்லப்பட்ட சோமவாரம் , ஆதிவாரம் , சிறப்பாகிய 
சுக்கிரவாரம் , ஒப்பில்லாதிருக்குந் தசமி , பிரதோஷ காலம் , 
பௌர்ணமி , அர்த்தவுதையம் , மகாவுதையம் , விதிபாதம் , இப்படிக் 
கொத்த தினங்களிலே வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி 
மங்கள நாயகி வச்ச g ஸ்பரனைப் பணிந்து ஸ்தோத்திரம் 


262 


பண்ணினால் , இடும்பை வியாதிகளாக இருக்கிறது தீர்ந்து சுகமா 
இருப்பார்கள் என்றவாறு . 


முயல்வலி யுடனே யீளையு மிருமல் 

முழங்கிடு காசமு மேகம் 
வயமது சூலை மகோதரம் பிளவை 

மற்றவல் பிணியடைந் தவர்க 
ளியலிசை பொழில்சூழ் வச்சிர தீர்த்த 

மினிதுடன் தினந்தினம் பணிந்து 
வொயில்நடை யுடைய மங்கள வல்லி 

யொருவனைப் பணிய விட்டகலும் . 


35 


( இ - ள் ) : முயல்வலிப்பு , ஈளை , இருமல் , காசம் , மேகம் , சூலை , 
மகோதரம் , பிளவை , 

பெரும் வியாதிடைந்த பேர்கள் 
வண்டுகளிசை பொருந்திய சோலை சூழ்ந்த வச்சிர தீர்த்தத்திலே 
மனோ வாக்கு காயங்களுடனே தினந்தினந் தவறாமல் ஸ்நானம் 
பண்ணி , ஒயில் நடையுடைய மங்களவல்லி வச்சரீஸ்வரனைப் 
பணிந்து தியானித்தால் சகல வியாதியும் அகன்று போகும் 
என்றவாறு . 


அஞ்சிடா தடர்ந்து பிறர்மனை புகுந்து 

வசுரபா னங்களை யருந்தி 
வஞ்சியர் சிசுவை கோவை யந்தணரை 

வழியினிற் கொலைத்தொழில் புரிந்து 
பஞ்சமா பாவங்கள் செய்தமா பாவி 

பரிந்து நற் தீர்த்தம தாடி 
யஞ்செழுத் துன்னி மங்கள வல்லி 

யமலனைப் பணிந்திட வகலும் . 


36 


(( இ - ள் ) : பயமில்லாமற் துணிந்து பொல்லாத காரியத்தைச் 
செய்தும் பிறர் தாரத்தை யனுபோகித்தும் , சுரபானஞ் சாப்பிட்டும் , 
ஸ்ரீகளை - பாலர்களை - பசுவை - பிராமணாளை - வழியினில் 
நடக்கிற பேர்கள் , இவர்களைக் கொன்ற பேர்கள் , பஞ்சமா 
பாதகங்கள் செய்த பேர்கள் இவர்கள் வச்சிரதீர்த்தத்திலே 
ஸ்நானம் பண்ணி , பஞ்சாக்ஷரத்தைத் தியானித்து மங்கல வல்லி 
வச்சிரீஸ்பரனை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணினால் , சகல 
பாபங்களும் அகன்று போகும் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


263 


செய்வகை யறிந்து செய்திடும் பாபமுந் 

தெரிந்திடா தியற்றிய பாபமு 
மைவளர் பொழில்சூழ் வச்சிர கங்கை 

மாந்தி தினந்தினம் படிந்து 
சைவநா யகனை மங்கள வல்லி 

சமேதனைத் தவறிலாப் பணிந்தாற் 
கைவசங் கைலை வினைகளு மகன்று 

காலனுங் கனவினுலு மணுகான் , 


37 


இ - ள் ) அறிந்து செய்த பாபமும் , அறியாமற் செய்த பாபமும் 
இருண்ட சோலை சூழ்ந்த வச்சிரகங்கையிலே தினந்தினம் 
ஸ்நானம் பண்ணி சைவநாயகனாகிய மங்களவல்லி பாகனான 
வச்ச ரீஸ்பரனை நித்தியந் தவறாதபடிக்குப் பணிந்தால் செய்த 
பாபங்களும் , அகன்று , கைலாசம் அவன் வசமாகும் . அவர்களை 
எமராசன் சொற்பனத்திலும் நெருங்க மாட்டான் என்றவாறு . 


அந்தணர் திலகா சனற்குமார ரிஷியே 

அதிசய மொன்று நீ கேண்மின் 
தந்திர மதனால் வச்சிர தீர்த்தந் 

தனையள வறிந்திட வென்றா 
லிந்தவா னகத்து மாநிலந் தனிலு 

மெவர்களுங் குலிசனா லாகா 
சிந்தையா லுயர்ந்த முனிவரு மனேகர் 

சிறந்ததிற் றவம்புரிந் திடுமாம் . 


38 


( இ - ள் ) : ஓகோ ! பிராமணசிரேஷ்டரான சனற்குமாரரே ! ஒரு 
அதிசயமிருக்கிறது கேளும் . தந்திரத்தினாலே வச்சிர தீர்த்தத்தை 
அளவறிய வேணுமென்று தேவலோகத்திலும் பூலோகத்திலும் 
மனிதராலுமாகாது . தேவேந்திரனாலேயு மாகாது . அறிவினால் 
பெருமை பெற்ற அனேகம் ரிஷி ஈஸ்பராள் அந்த வச்சிர 
தீர்த்தத்திலே தபசு செய்வார்கள் என்றவாறு . 

பாத்திர கும்ப மகிழ்நதியும் நெடுநாள் 

சென்றபின் பருவமாங் காலஞ் 
சாற்றிய வந்த கங்கைமே லொளிருந் 

தானுமெப் போதுமே காணும் 
போற்றிய மகவான் வச்சிரம் விடுத்த 

போதுமப் புனலுட னெழுந்து 
தோற்றினர் நாகக் கன்னியர் ஏழுபேர் 
சோதியாய்த் தென்கரை யமர்ந்தார் . 

39 


264 


( இ - ள் } :பாத்திரமாகிய கும்பங்கள் அந்த வச்சிர தீர்த்தத்திலே 
முழுகினால் வெகுநாளான பிறகு பருவகாலங்களிலே உயர 
எழும்பி , தோணி போல மிதந்து வரும் . இந்தப்பிரகாரம் 
எப்போதும் காணும் . அப்பால் தேவேந்திரன் வச்சிராயுதம் விட்டுக் 
கங்கையையழைப்பித்தபோது அந்தக் கங்கையுடனே நாக 
லோகத்திலேயிருந்து வந்த நாககன்னிகைகள் எழுபேர் சோதி 
ரூபத்தோடுங் கூட அந்த வச்சிர தீர்த்தத்திற்குத் தென் கரையிலே 
அமர்ந்திருக்கிறார்கள் என்றவாறு . 


வச்சிர தீர்த்தத் தென்கரை இளமை 

வயதுடைக் கன்னிய ரெழுவர் 
வச்சரீ சுரனா ரிடத்தினி லுறையு 

மங்கள வல்லிதன் னெதிரே 
வச்சிர சிம்மா தனத்தில்வீற் றிருக்கு 

மலர்ந்ததா மரைப்பாதம் வணங்கி 
வச்சிரன் முதலாய் மனிதரும் பூசை 

புரிந்திட வரமளித் திடுமாம் . 


40 


( இ - ள் ) : வச்சிர தீர்த்திற்குத் தென்கரையிலே 

வாலைப் 
பிராயமாகிய சப்த கன்னியரும் , வச்ச g ஸ்பரரிடத்திலுறையு 
மங்களநாயகி சன்னதிக்கெதிரே வச்சிர சிம்மாசனத்தி 
லெழுந்தருளி இருப்பார்கள் . அவர்களைத் தேவேந்திரன் முதலாய் 
மனிதர்களும் பூசை செய்ய அனேக வரத்தைக் கொடுப்பார்கள் 
என்றவாறு . 


ஆயதோர் வனிதை யெழுவர்க்குச் சுக்கிர 

வாரத்தி லபிஷேகஞ் செய்து 
பாயச முடனே நிவேதனம் புரிந்து 

பத்தியாய்ப் பூசைபண்ணிடுவோர் 
நேயமாய்ச் சகல பாக்கியங் கொடுப்பாள் 

நேரிழை யவர்களுந் துதித்தால் 
சேயுட னவர்கள் வேண்டிய வரங்கள் 

சிறப்புட னளிக்கவாழ்ந் திருப்பார் . 
( இ - ள் ) அப்படி இருக்கும் நாகக்கன்னிகைகள் ஏழுபேருக்கும் , 
சுக்கிர வாரத்தில் அபிஷேகஞ் செய்து சர்க்கரை சேர்த்துப் 
பாயாசம் பண்ணி நிவேதனஞ் செய்து பக்தியுடனே பூசை செய்கிற 
பேர்களுக்கு - அவர்களுக்கும் இன்பமாகச் சகல பாக்கியத்தையும் 
கொடுப்பர் . ஸ்திரிகளான பேர்கள் இந்தப் பிரகாரம் அபிஷேகஞ் 


வல்லம் தலபுராணம் 


265 


செய்து பூசை நிவேதனம் பண்ணினால் அவர்கள் சிறப்புடனே 
புத்திர பாக்கியங்களும் வேண்டிய வரங்களும் பெற்று வாழ்ந் 
திருப்பார்கள் என்றவாறு . 


கன்னிய ரெழுவர் வச்சிர தீர்த்தக் 

கரையில்வீற் றிருந்ததி னாலே 
கன்னிகா தீர்த்த மெனச்சொல்ல லாகுங் 

கார்த்திகை யரவமாண் டினுக்குக் 
கன்னிகை தனக்கும் பாதளத் திலிருந்து 

கரகமு நீருட னனுப்ப 
கன்னியாங் கங்கை மீதினில் மிதக்குங் 

கண்டவர் செய்வித முரைப்பாம் . 


42 


( இ - ள் ) : சப்த கன்னிகைகள் ஏழுபேரும் வச்சிர தீர்த்தக்கரையிலே 
வாசமா இருக்கிறபடியினாலே அந்த வச்சிர தீர்த்தத்திற்குக் 
கன்னிகா தீர்த்தமென்றும் பேர் சொல்லலாம் . வாயு பகவான் 
பகையாளியாகிய ஆதிசேஷன் இந்த நாக கன்னியருக்குப் 
பாத்யமாகிய நாகலோகத்திலேயிருந்து ஒரு கும்பஞ் சலத்துடனே 
அனுப்பி வைப்பான் . அந்தக் கும்பமானது கன்னிகையாகிய 
கங்கை மீதிலே வந்து மிதக்கும் . அதைக்கண்ட பேர்கள் செய்கிற 
உபசாரத்தைச் சொல்லுகிறோம் என்றவாறு . 


அரவநா யகனு மனுப்புகும் பத்தை 

யரிவைய ராடல் பாடல் 
விரவுடன் மேள வாத்திய முழங்க 

மிதந்தவை யெடுத்து மேய்ந்த 
வரிவைய ரெழுவர் தனக்கபி ஷேக 

மாக்கிய பேர்களுக் கனந்தம் 
வரமது கொடுப்பாள் சுபம்வருங் காலந் 

தனக்கடை யாளமா மிதுவே . 


43 


இ - ள் ) :நாகராசன் அனுப்பி வைத்த கும்பத்தைக் கண்டவுடனே 
ஆடல்பாடல் சங்கீத மேளவாத்தியத்துடனே மிதந்து வந்த 
கும்பத்தையெடுத்துக் கொண்டு போய் அந்தச் சப்த கன்னிகை 
களுக்கு அபிஷேகம் செய்து பூசை நிவேதனம் செய்தால் அனந்த 
வரங்களைக் கொடுப்பாள் . அந்த க்ஷேத்திரத்திற்கு சுபம் . 
வருங்காலத்திற்கு அப்படி வரும் அது அடையாளமாகும் 
என்றவாறு . 


266 


N 


அதிசயம் பெருகு நாகக் கன்னியரு 

மஷ்டமா வசுக்கள்நா ரணனு 
மதியணி சடையோன் வச்சரீ சுரனு 

மங்கள வல்லியா ரணங்கும் 
விதியவ னுடனே சகலதே வதையும் 

விளங்கியே வீற்றிருந்த ததனால் 
நதியினுக் கதிகம் வச்சிர தீர்த்தப் 
பெருமையை நவிலவு மரிதே . 

44 
இ - ள் ) அப்படி அதிசயத்துடனே இருக்கும் நாகக் கன்னியரும் , 
அஷ்ட வசுக்களும் , விஷ்ணுவும் , சந்திரனைச் சடையிலே தரித்த 
வச்சரீஸ்பரனும் , மங்களவல்லியும் , பிரம்மாவும் , 
தேவதைகளும் , பிரகாசித்து வீற்றிருந்தபடியினாலே நதிகளுக்கதிக 
மாகிய வச்சிர தீர்த்தத்தினுடைய பெருமையைச் சொல்லுதற்கரிது 
என்றவாறு . 


வச்சிர தீர்த்தந் தனக்கிணை இந்த 

வானகந் தன்னிலுங் கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை இந்த 

மானிலந் தன்னினுங் கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை மேலும் 

வரப்பெறு நதியினுங் கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை யந்த 
வச்சிர தீர்த்தமென் றறைவாம் . 

45 
( இ - ள் ) வச்சிர தீர்த்தத்திற்குச் சமானஞ் சொல்ல வேணுமென்றால் 
எந்தத் தெய்வலோகத்திலுங் கிடையாது . பூலோகத்திலுங் 
கிடையாது . 

ஆனால் இனிமேல் தபத்தினால் வரப்பட்ட 
தீர்த்தங்களினாலேயுங் கிடையாது . ஆனால் அந்த வச்சிர 
தீர்த்தத்திற்குச் சமானம் அந்த வச்சிர தீர்த்தமே சரி என்றவாறு . 


வல்லமா நகர மிந்திர கீல 

வச்சிர தீர்த்தமான் மியத்தை 
நல்லறி வுடனே படிப்பவர் கேட்போர் 

நலம்பெறப் பூசைசெய் திடுவோர் 
அல்லெனுங் குழலாள் சுதனுட னிருந்து 

அனேகப்பாக் கியங்களும் பெருகி 
வில்லெனும் வரையாங் கைலையங் கிரியின் 

மேவியென் னாளும் வீற் றிருப்பார் . 


46 


வல்லம் தலபுராணம் 

267 
இ - ள் ) வல்லமாநகரமாகிய இந்திர கீலப் பருவதத்தில் விளங்கிய 
வச்சிரதீர்த்தத்தினுடைய சரித்திரத்தை நல்லறிவுட்னே 
படிக்கிறவர்கள் , கேட்கிறவர்கள் நன்றாய்ப் 
செய்பவர்களுக்கு இருள்போலும் கூந்தலுடைய ஸ்திரிகளுடனே 
புத்திரர்களுடனிருந்து அனேகப் பாக்கியங்களும் பெருகி 
மகாமேருவை 

வில்லாக வளைத்த பரமேஸ்வரனுடைய 
கைலாசத்திலே எத்தேசக் காலமும் வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


பூசை 


கமலமா திருக்குங் கடவுளுங் காணாக் 

கண்ணுத லிடத்தினி லுறையு 
முமையவள் சுதனாம் வாரணக் கொடியும் 

ஒளிவிடு மயிலுடைக் குமரனா ரியம்ப 
சனற்கு மார ரிஷியுங் குளிர்ந்தக 

மலர்ந்த கார ணத்தை 
விமலனா ரருளாற் சூதனு முரைப்ப 

விரும்பிய சௌனகர் மகிழ்ந்தார் . 


47 


( இ - ள் ) : இலட்சுமியை மார்பிலே வைத்த கடவுளாகிய 
விஷ்ணுவும் காணுதற்கரிய நெற்றிக்கண்ணுடைய பரமேஸ்வரன் 
வாமபாகத்தில் உறையும் பார்வதி புத்திரனானவர் கோழிக் 
கொடியுடையவர் , பிரகாசமுடைய வேலாயுதமும் மயிலுமுடைய 
சண்முகக் கடவுள் இந்தப் பிரகாரம் சொல்ல சனற்குமார ரிஷியும் 
கேட்டு , மனது சந்தோஷமடைந்த கதையைப் பரமேஸ்வரன் 
கிருபாகடாக்ஷத்தினாலே சூத ரிஷியும் நைமிசாரணிய வனத்திலே 
இருந்து கொண்டு சொன்னார் . அந்தக் கதையைக் கேட்டிருந்த 
சௌனக மகா ரிஷியும் சந்தோஷத்தை அடைந்தார் என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்கு மார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வரும் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


48 


( இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண் புராணமாகிய 
காந்த புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 


268 


இந்திர கீலப் பருவத்தினுடைய மகிமை நாமறிந்த மாத்திரம் 
சொன்னோம் . அரிய தவமுடையவரே யென்று சூதரிஷி சொல்லக் 
கேட்டிருந்த சிறப்புடைய சௌனக ரிஷி மகா சந்தோஷத்தை 
அடைந்து மெய்ப் பெருந்தவத்துடைய சூத மகாரிஷியே 
இப்போது நீர் சொன்ன மகிமையெல்லாம் கேட்டு 
மகாசந்தோஷமானேன் ; மேல் நடந்த கதையைச் 
சொல்லுமையாவென்று கேட்க சூதமகா ரிஷியும் சொல்லத் 
தொடங்கினார் என்றவாறு . 


குறிப்புகள் 


8. வச்சிர தீர்த்தச்சருக்கம் 
நம் பிரதிக்கும் கூத்தபிரான் கையெழுத்துப் பிரதிக்கும் 
வேறுபாடே இல்லை எனலாம் . எனினும் கூத்தபிரான் பிரதியில் 
அவர் இயற்றிய 8 விருத்தங்கள் கூடுதலாக உள்ளன . நம்பிரதியில் 
48 பாடல்கள் உள்ளன. 


1 . 


அனலுடைக்கடவுள் - செவ்வழல் மேனியன் ( முருகன் ) . 
உரையில் 

காமச்சுவை பொருந்தியவரிக்கு உரை 
கூறப்படவில்லை. கோடு - மலை. 


2 . 


மங்களவல்லி சமேதவச்ச g ஸ்பரனால் வினை நீங்கும் 
என்கிறார் . 


3 . 


மறைமுனியவர்கள் - பிராமண சிரேஷ்டர்கள் என்றும் 
அந்தணர்கள் , முனிவர்கள் என்றும் பொருள் கொள்ளலாம் . 


நரசிங்கனை நோக்கி முனிவன் தவம் செய்ய முனைந்தான் . 


5 . 


பெரியவாள் என்பது பெரியவர்கள் என்ற பொருளுடையது . 
சங்கராச்சாரியாரை இவ்வாறு மக்கள் அழைக்கின்றனர். 


6 . 


புலன்கள் நீங்கிய பெரியோர்- துறவியர் என்க . 


7 . 


மாயவனை வழிபடின் உறுபிணி நீங்குவதுடன் புத்திர மித்திர 
பாக்கியம் கிடைக்கும் என்கிறார் . 


8 . 


நரசிம்ம மூர்த்திக்கு தங்கரதம் செய்யப்பட்டது என்கிறார் . 


9 . 


செம்பாசூரன் என்ற அரக்கன் தங்கரதத்தை எடுத்துப் 
பாதாளத்தில் போட்டான் . 


வல்லம் தலபுராணம் 


269 


10. இந்திரனும் தங்கரதம் எடுக்க முடியாதிருந்தான் . எனினும் 

வச்சிர தீர்த்தம் உருவாக்கினான் என்கிறார் . 


11 


பதினொன்று முதல் 17 வரை வச்சிர தீர்த்த மகிமைகள் 
பேசப்படுகின்றன. 


18. நீராடக் கூடாதவர் யார்யார் என்றறிகிறோம் . தருமபுரி 
மாவட்டம் பெரியாம்பட்டியில் உள்ள கன்னிமார்குளம் , 
வீட்டுக்குத் தூரமான பெண்கள் குளிக்கும் குளமாகும் . இது 
குறித்த கட்டுரை கல்வெட்டுக் காலாண்டிதழில் காண்க 


19. மைப்பிடி மிடற்றான் - நஞ்சுண்டேஸ்வரன் . 


20. சருவவியாதிகளையும் இத்தீர்த்தம் போக்கும் என்கிறார் . 


21. மும்மூர்த்திகள் சொரூபமாய் வச்சிரதீர்த்தம் விளங்கும் . 
சிவந்திருக்கும் என்பதே செகமாயிருக்கும் என்றுள்ளது . 


22. முதல் 26 வரை மாசிமகத்தின் சிறப்புகள் கூறப்படுகின்றன . 


27. கார்த்திகை விழா கூறப்படுகிறது . 


28. சித்திரை விழா கூறப்படுகிறது . 


29. ஆவணி மூல விழா கூறப்படுகிறது .. 


30. ஐப்பசி விழா கூறப்படுகிறது . 


31. மார்கழி விழா கூறப்படுகிறது . 


32. தைப்பூசம் விழா கூறப்படுகிறது. 


33. பெரும்பாதக மடைந்தோர் வச்சிர தீர்த்தத்தில் மூழ்கிப் பாவ 
விமோசனம் பெறலாம் என்கிறார் . 


34. சோமவாரம் , ஆதிவாரம் , சுக்கிரவாரம் , தசமி , பிரதோஷம் 

பௌர்ணமி போன்ற நாள்களின் சிறப்புகள் கூறப்படுகின்றன. 


35. பிணிகள் நீக்கும் வச்சிர தீர்த்தத்தின் பெருமைகள் 
பேசப்படுகின்றன . 


36. பஞ்சமா பாவம் செய்தவர் விமோசனம் கூறப்படுகிறது . 


37. சைவ நாயகன் - வச்சரீசுபரன் . காலன் - யமன் . 


270 


38. குலிசன் - இந்திரன் . வானகம் - தேவலோகம் . புரிந்திடுமாம் 

என்பது புரிந்திடுவார் என்க . 


39. வச்சிர தீர்த்தத்தின் தென்கரையில் நாகக்கன்னியர் 
அமர்ந்திருப்பதாக அறிகிறோம் . 


40. சப்தகன்னியர் கோயில் இருப்பிடம் கூறப்படுகிறது . 


41. நாகக் கன்னியரைப் பூசிக்கும் விதம் கூறப்படுகிறது . 

அவர்களுக்கு என்பது கூடுதலான சொல் . 


42. சப்தமாதரை வழிபடும் முறை கூறப்படுகிறது . 


43. சப்தகன்னியர் வரம் தரும் விபரம் உள்ளது . 


44-45. வச்சிர தீர்த்தத்தின் பெருமைகள் கூறப்படுகின்றன . 


46. இச்சருக்கம் படிப்பதின் பயன் கூறப்படுகிறது . 


47-48 கதை தொடர்ச்சிக்கான பாடல்கள் எனலாம் . 


கூத்தபிரான் பாடிய பாடல்கள் வருமாறு 


பங்கனி லுறையு மெந்தைய ரருளப் 

பாலமு தொருசிறு குழந்தை 
செங்கனி வாயி லூட்டினை யென்னுந் 

திறத்தினைக் கருத்திடை யிருத்தி 
யிங்குவந் துன்னை வாழ்த்தினன் திரிவேன் 

தவறிலை யிதுவெனும் துணிவால் 
மங்கள வல்லி நீயொரு மகற்கோ 

உயிர்க்கெலாந் தாயெனும் வழக்கால் , 


1 


மறைமுனி வர்கள் வெகுதவம் புரியும் 

வளமுடைக் கௌதம தீர்த்தம் 
கறையணு காம லிடரினை யகற்றிக் 

கண்ணுதற் பாலன்பு பெருக்கும் 
சிறையுடை கலுழ னுரைத்திடு மனித 

சிங்கத்தைப் பங்கினி லிருத்தி 
முறைப்பட வொருநாள் மூழ்கினு மாதர் 

மோகமாம் கடலிடை முழுகார் . 


2 


வல்லம் தலபுராணம் 


271 


--- 


வச்சிர தீர்த்தந் தனக்கிணை யிந்த 

வையகந் தனிலுங் கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை யந்த 

வானுலகத் தினுங்கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை மேலும் 

வரப்பெறு நதியினுங் கிடையா 
வச்சிர தீர்த்தந் தனக்கிணை யிந்தத் 

தவசித்தி தீர்த்தமென் றறைவாம் . 


3 


வானமும் புகழுமித் தீர்த்தமான் மியத்தை 

வல்லம்வாழ் வண்டமிழ்ப் புலவன் 
பானல முடைய முருக வேளானும் 

பகர்ந்தனன் பகர்ந்தவைப் பழுதாய்த் 
தானிருந் திடலாற் றிருத்தியுஞ் சில 

தூக்கி யிற்றியும் சருக்கத்தை முடித்தான் 
நானிலம் புகழும் கூடலூர்க் கிழாஅன் 

நடராச னாவல ரேறே . 


தெண்டிரைக் கடல்சூழ் வையத்து வல்லத் 

திருநகர் செட்டிமார் தம்முட 
கொண்டலின் கொடையா ளுயர்திரு வாளன் 

கோமள மங்கள வல்லிப் 
புண்டரீகத் தாள் போற்றுபு புகழ்வோன் 

புகலிட மெம்மனோர்க் காவான் 
மண்டிய சீலனாம் பெருமாளு 

செட்டியா மதிபதி களரோ 


-1 


மேருவைச் சிலையா யெடுத்த சோழீசர் 

மெல்லடி புல்லிய மனத்தான் 
காரெனுங் கரத்தான் கற்றவற் கென்றுங் 

கரதலமாய்க் காண்பான் . 


5 


சீருடை தவகோவிந்த சாமிபேர் செட்டியார் 

திலகனாயந் துரைப்ப 
பாரிடை நிலவ வல்லமா புராணம் 

பிழைதப்புப் பார்த்து நான் வரைந்தேன் . 


6 


272 


TAIL 


காருரு களத்து வச்சிரேசு பரரை 

காண்டகு முயிரெலா மளித்த 
சீருரு செல்வ மங்கள வல்லித் 

திருவடி கும்பிட வெனக்குப் 
பேருதவிய சீருயர் திருவாளப் 

பெருமாளு செட்டியார் வாழ்க 
மேருறு கரத்தான் புகழெனும் புராண 

மேனடப்பன வையுமாய்வேன். 


7 


வல்லம் வாழ்க வசிக்குறு மன்பரைச் 
செல்வம் வாழ்க செட்டிமார் வாழ்கவே 
நல்ல விக்கதை நாயக ராகிய 
சொல்லு வச்சிர வீசர் துணையரோ. 


8 


9. வச்சிரலிங்கச் சருக்கம் 


அச்சுதன் குரவன் காணா 

தரியவன் பங்கில் மேவும் 
கச்சணி தனத்தா ளீன்ற 

கந்தனார் பதம்ப ணிந்து 
வச்சிர லிங்க மூர்த்தி 

மான்மியம் வகுப்பா யென்றங் 
கிச்சையாய்ச் சனற்கு மாரன் 

கேட்கவு மியம்ப லுற்றேன் . 


1 


( இ - ள் ) நைமிசாரணிய வனத்திலே இருந்து சூதரிஷி சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . விஷ்ணுவும் , பிரமாவும் 
தேடுதற்கரியதாகிய பரமேஸ்வரன் வாமபாகத்தில் உறையும் 
கச்சணிந்த தனத்தையுடைய பார்வதி புத்திரனாகிய சண்முகருடைய 
பாதத்திலே பணிந்து வச்சரீசுபரருடைய மகத்துவத்தைச் சொல்ல 
வேணுமென்று ஆசையுடனே சனற்குமார ரிஷி கேட்கவும் 
சண்முகர் சொல்லத் தொடங்கினார் . 


தவமது பெருக்காய் நின்ற சனற்குமார ரிஷியே சிந்தை 
கவலையில் லாமற் கேண்மின் கௌதம நகரந் தன்னி 
லெவர்களுக் கரிய மேனி இலங்கிய நார சிம்மர் 
கௌதம னும்பர் போற்றக் கடவுள்வீற் றிருக்கு மன்றே . 2 


( இ - ள் ) :தவம் பெருகி வளர்ந்தோங்குஞ் சனற்குமார ரிஷியே ! 
மனதிலே கவலை இல்லாதபடிக்குக் கேளும் . இந்தக் கௌதம 
க்ஷேத்திரத்திலே யாவர்களுக்குமரிதாகிய மேனியோடும் 
பிரகாசமாகிய நரசிங்க மூர்த்தியைக் கௌதமரிஷி முதலாகிய சகல 
தேவர்களும் பணிந்து தோத்திரம் பண்ண , நரசிங்கமூர்த்தி 
பிரசன்னமாய் வீற்றிருப்பார் என்றவாறு . 


திருமக ளுடனே வாழுந் தேவநா யகருங் கண்டு 
பரிவுடன் துதித்துச் செல்வம் பரகதி யடைய லாகு 
மருவடர் வச்சிர தீர்த்த வடகரை யதனின் முன்ன 
மரியவன் பூசை செய்த வச்சிர லிங்க மாமாம் .. 


3 


274 


( இ - ள் ) :இலக்குமியுடனே வாசமாயிருக்குந் தேவநாயகரை 
யாதாமொருவர் கண்டு இன்பமாகத் துதித்தால் பாக்கியத்தையு 
மோக்ஷத்தையு மடைவார்கள் . மருவுமல்லிகை சூழ்ந்த வச்சிர 
தீர்த்தத்திற்கு வடகரையிலே முன்னமே தேவேந்திரன் பூசை 
பண்ணின வச்சரீஸ்வரர் யெழுந்தருளி இருக்கிறார் என்றவாறு . 


அகலிகை யதனால் வந்த யாயிரம் யோனி யோடு 
மகபதி தவங்கள் செய்து வானவ ருலகம் பெற்றான் 
நகபதி மருகன் வச்ச ரீசுபர னாதன் பாத 
மகமதிற் துதிப்போர் நல்லறிவு பெற்றி ருப்பார் தாமே . 


4 


( இ - ள் ) : அகலிகையினாலே வந்த ஆயிரம் யோனி பொருந்திய 
தேகத்தையுடைய தேவேந்திரன் தவங்களைச் செய்து 
வச்சரீஸ்பரனைப் பூசை பண்ணி , தன்னுடைய சாபந்தீர்ந்து 
சொர்க்கலோகத்தையடைந்தான் . மலைகளுக்கெல்லாம் 
அரசனாகிய இமோற்பர்வதன் மருமகனாகிய வச்சரீசருடைய 
பாதாரவிந்தத்தை மனதிலே தியானித்த பேர்கள் நல்லறிவு துலங்கி 
பிரகாசித்திருப்பார்கள் என்றவாறு . 


5 


நல்லமா தவத்தோர் தேவர் நான்முகன் மாலும் போற்றும் 
வல்லமா நகரந் தன்னில் வச்சிரா யுதனு மன்னாள் 
புல்லறி வகன்று நல்ல பூசனை புரித லாலே 

வல்லிதன்னுடனே யீசன் மகிழ்ந்தினி திருந்தா னன்றே . 
( இ - ள் ) :நல்ல தவத்துடைய ரிஷியேசுராள் , தேவர்கள் , பிரம்மா , 
விஷ்ணு போற்றுதல் செய்யும் வல்லமா நகரில் தேவேந்திரன் 
ஆதிகாலத்தில் புல்லறிவெல்லாமகற்றி நல்ல பூசை செய்த 
படியினாலே மங்கள வல்லியுடனே வச்சரீசுபரன் மகிழ்ந்திருந்தார் 
என்றவாறு . 


மங்கள வல்லி பாகன் வச்சரீசு பரனா மூர்த்தி 
வங்கினி லமர்ந்தெப் போது மன்றுநாள் முதலாய்ப் பூவிற் 
பொங்குமா ருயிர்க ளெல்லாம் பூசனை யியற்ற லாலே 
மங்கிய பவங்க ளெல்லா மாய்ந்துவீற் றிருந்தா னன்றே . 

6 
( இ - ள் ) :மங்கள வல்லி சமேதராகிய வச்சரீசுபர மூர்த்தி அந்த 
கௌதம க்ஷேத்திரத்திலே எப்பொழுதும் அமர்ந்திருப்பார் . ஆதி 
நாள் முதற் பூலோகத்திலே இருக்கிற வுயிர்களெல்லாம் பூசை 
செய்தபடியினாலே அவர்கள் பாபங்களெல்லாமாய்ந்து இருந்தார் 
பரமேசுபரனென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


275 


M 


மங்களம் வேண்டி யிந்திரன் மாதவம் புரிதல் நோக்கி 
மங்களம் பொருந்து கின்ற வரமது கொடுத்த லாலே 
மங்கள வுலகோர் சுக்ர வாரத்தில் வணங்கு வோற்கு 
மங்கள மிகவுஞ் செய்வாள் மங்கள வல்லி யாமே . 


7 


இ - ள் ) : அமங்களமாயிருந்த இந்திரன் மங்களகரம் வேண்டி தபஞ் 
செய்ததைப் பார்த்து , சந்தோஷப்பட்டு மங்களகர மாயிருக்கிற 
வரத்தைக் கொடுத்ததினாலே மங்களகரமாயிருக்கிற 
உலகத்தாரெல்லோரும் சுக்கிரவாரத்திலே வந்து பூசை செய்து 
வணங்குகிற பேர்களுக்கு மங்களகரம் மிகுதியாகக் கொடுப்பாள் 
மங்கள வல்லி என்றவாறு . 


வானநீர் பொழியா தாகில் மங்கள வல்லி பாக 
மானதோர் வச்ச ரீசன் றனக்கபி ஷேகஞ் செய்தா 
லீனமாங் கால நீங்கி யெங்கிலும் மழைபொழிந்து 
தானமுந் தவமு மோங்கும் பயிர்களுந் தழைப்ப தாமே . 


8 


( ள் 
இ - ள் ) : அப்பால் கேளும் ! சனற்குமாரரே மேக மழை 
பொழியாதிருக்கிற காலத்திலே மங்களவல்லி பாகராகிய 
வச்சரீசுபரருக்கு அபிஷேகஞ் செய்தால் காலங்கள் நீங்கி எங்கும் 
மழை பொழிந்து தானமுந் தவமும் பிரதிபலிக்கும் . பயிர்களுந் 
தழைத்தோங்கும் என்றவாறு . 


வேறு 


இந்த வாசகங் கந்தனா ரியம்பக் கேட்டுச் 
சிந்தை கூர்சனற் குமாரனுஞ் சிறப்புட னுரைப்பான் 
நந்தி மாமதி யணிந்தவன் றனக்கபி ஷேக 
மெந்த மந்திர விதியினா லியற்றுவ தென்றான் . 


(இ - ள் ) : இந்த வார்த்தைகள் சண்முகர் சொல்ல 

மனது 
சந்தோஷமடைந்து சனற்குமார ரிஷியும் சிறப்புடனே 
சொல்லுகிறார் . சுவாமி கந்தரே ! மூன்றாம்பிறை யணிந்த 
வச்சரீஸ்பரருக்கு அபிஷேகம் எந்த மந்திரத்தினாலே செய்வது 
என்றவாறு 

சகல லோகமுந் தழைத்திடுங் காரியம் விரித்துப் 
புகலு வாயெனக் குமாரனு வகையுடன் புரிவான் 
பகலின் காலையில் வேதமந் திரங்களைப் பகர்ந்து 

10 
நிகரில் லாநிரை யின்பயங் கும்பமும் நிறைத்து . 


276 


( இ - ள் ) சகல லோகமுந் தழைக்கத் தக்கக் காரியம் ஆகையினாலே 
அந்த மந்திர விதி விரித்துச் சொல்ல வேணுஞ் சுவாமி யென்று 
சனற்குமாரர் கேட்க கந்தசுவாமியும் வகையுடனே சொல்லுகிறார் . 
பகற்காலத்திலே வேத மந்திரங்களைச் சொல்லி , ஒப்பிலாத 
பசுவின் பால்குடம் நிறைய வைத்துக் கொண்டு என்றவாறு . 


ஆவி னேயமுந் திலகத்தி னேயமு மளையும் 
பூவின் சாரலுஞ் செவ்விள நீருடன் பொருந்து 
மாவின் வஞ்சியும் வருக்கையின் கனிகளு மதுரம் 
பாவுங் கன்னலும் நரந்தமுஞ் சமப்பளப் பழமும் , 


11 


இ - ள் ) : பசுவின் நெய் , எள்ளெண்ணெய் , பசுவின் தயிர் , தேன் , 
செவ்விள நீர் , மாம்பழம் , வாழைப்பழம் , பலாப்பழம் , செங்கரும்பு , 
நாரத்தம்பழம் , எலுமிச்சம் பழமும் என்றவாறு . 


மஞ்சனத்துடன் சந்தன மரகதப் பூர 
மிஞ்சு குங்கும ரோசன வீசுமற் றுளதுங் 
கொஞ்ச மாகிலும் வகையுட னனைத்தையும் கொண்டுவந் 
தஞ்சு மாமுகத் தண்ணலுக் கபிஷேக மாட்டி . 

12 


( இ - ள் ) : திருமஞ்சனம் , சந்தனம் , பச்சைக் கற்பூரம் , வாசனை மிகுந்த 
குங்குமப்பூ , கோரோசனை மற்றும் பரிமள திரவியமும் இந்த 
வகைகளிலே குறையாத படிக்குக்கொஞ்சமாகிலுந் சேகரித்து 
அஞ்சுமுகத்துடைய வச்சரீசுபரருக்கு அபிஷேகம் செய்து 
என்றவாறு . 

வல்லி மங்கள நாயகி தனக்குமவ் விதமா 
முல்லை மல்லிகை செண்பக முளரியுங் கோங்கு 
மல்லி செம்பையு நீலமுந் துளசியு மலரி 
நல்ல பாதிரி செவந்தியுங் கொன்றைநன் மலரும் . 

13 


( இ - ள் ):மங்கள நாயகிக்கு இந்தப் பிரகாரம் அபிஷேகஞ் செய்து 
அப்பால் முல்லை , மல்லிகை , செண்பகந் தாமரைப் புஷ்பம் , 
கோங்கு புஷ்பம் , செவ்வல்லி , நீலோற்பலம் , துளசி , அலரி , பாதிரி , 
செவ்வந்தி , கொன்றை புஷ்பமும் என்றவாறு . 

பாரி சாதமுங் கொழுந்துடன் மருவுபன் னீரும் 
வேரும் வெட்டியுங் கடுக்கை மந்தாரைமணன் மகிழும் 
நாரி நாரியும் விருட்சியு மறுகுட னாகஞ் 
சீரி தாகவித் தொடையலுந் சிறப்புடன் தரித்து . 

14 


வல்லம் தலபுராணம் 


277 


( இ - ள் ) பாரிசாத புஷ்பம் , மருக்கொழுந்து , மருவும் , பன்னீரும் 
வெட்டி வேரும் , வில்வம் , மந்தாரை , மகிழ் புஷ்பம் , செம்பரத்தை 
புஷ்பம் , விருக்ஷி புஷ்பம் , அறுகு , புன்னை இந்த வகை புஷ்ப 
சாதிகள் கொண்டு வந்து மாலை கட்டி , சிறப்பாகச் சாத்த 
வேணுமென்றவாறு . 

பூர தீபமுந் தூபமு மகில் நறும் புகையுஞ் 
சீர மோடரி சயத்துடன் பாயசஞ் செய்து 
வார மாமதி யணிந்திடும் வச்சரீ சுரர்க்கும் 
பாரி மங்கள வல்லிக்கு நிவேதனம் படைத்து . 

15 


( இ - ள் ): கற்பூர தீபஞ் சாம்பிராணி தூபம் , அகிற்தூப தீபஞ் 
செய்து பசுவின் பாலிலே சர்க்கரை பச்சரிசி சேர்த்துப் பாயசஞ் 
செய்து பாதி மதி அணிந்த வச்சரீஸ்பரருக்கும் மங்கள வல்லிக்கும் 
நிவேதனம் செய்யவேணும் என்றவாறு . 


அங்குச் சுற்றிலு மமைந்த தேவதைகளுக் களித்துச் 
சங்கு நாதமும் வலம்புரி தவண்டையுஞ் சிகண்டிப் 
பொங்கு பேரிகை பூரிகை தாரகம் புலம்ப 
மங்கை மார்நட மாடிட வாத்திய முழங்க . 


16 


-ள் ) :பின்னும் பரிவார தேவதைகளுக்கும் அபிஷேகம் , 
நிவேதனஞ் செய்து அப்பால் வலம்புரிச் சங்குத்தொனி , 
தவண்டை , சிகண்டி , பேரிகை , பூரிகை , தாரைகளுந் தேவதாசிகள் 
நாட்டியஞ் செய்ய மேள வாத்திய முழங்க வென்றவாறு . 


கன்னி தோரணங் கமுகினாற் பந்தலுங் கமழ 
வன்ன சாமர மிருபுற மரிவைய ரிரட்ட 
பின்னும் வெண்குடை சுருட்டிக ளிடக்கியம் பிடிக்க 
பன்னு மாமறை யந்தண ருருத்திரம் பயில . 


17 


இ - ள் ) :கமுக மரத்தினாலே பந்தல் போட்டு , வாழை மரங்கள் 
கட்டி , தோரணங்கள் கட்டி , சாமரமிரு புறத்திலுங் கன்னியர்கள் 
விசிற , வெள்ளைக் குடை , சுருட்டி , யிடக்கியம் , நிசான்கள் பிடிக்க 
வேதப் பிராமணாள் ருத்திரம் படிக்க வென்றவாறு . 


இலகு வேதிய ரஞ்செழுத் தையுமிருந் தியம்பக் 
குலவு மங்கள வல்லிதன் கொழுநன்வச் சரீச 
னுலகி னாமங்க ளுண்டது நூற்றெட்டு முரைத்துச் 
சிலக வில்வமுஞ் சேர்த்தர்ச் சனைசெயு மாமே . 


18 


278 


( இ - ள் ) பிரகாசிக்கும் வேதப் பிராமணாள் பஞ்சாக்ஷரஞ் செபிக்க , 
குலாவி விளையாடு மங்களவல்லி பாகனான வச்சரீசுபரருக்கு 
நூற்றெட்டு நாமமுமுண்டு. அந்த நூற்றெட்டு நாமத்தைச் சொல்லி 
வில்வமும் , மற்றதையுஞ் சேர்த்து அர்ச்சனை செய்ய 
வேணுமென்றவாறு. 


வேறு 


இந்தநல் விதத்தால் மூன்று நாளினு 

மேழுட னிருபத்தொன் றேனு 
மந்தமா முப்பான் மண்டல மெனினு 

மன்புடன் பூசனை புரிந்தால் 
சிந்துர தனத்தாள் மங்கள வல்லி 

தேவன்வச்ச ரீஸ்பரன்திரு வருளால் 
சந்தமா மழைகள் பொழிந்திடுந் திரளாய்த் 
தான்பயி ருலகமுந் தழைக்கும் . 

19 
(இ - ள் ) இந்தப் பிரகாரமாக மூன்று நாளாகிலும் , 

நாளாகிலும் , ஏழு 
நாளாகிலும் , இருபத்தொரு நாளாகிலும் , ஒரு மண்டலமாகிலும் , 
பத்தி விஸ்வாசத்துடனே பூசை செய்தால் யானைமத்தகம் 
போலும் தனத்தையுடைய 

மங்கள 

வல்லி சமேதரான 
வச்சரீசுவரன் கடாக்ஷத்தினாலே மழை விஸ்தாரமாய்ப் பொழியும் . 
பயிர்களும் உலகமுந் தழைத்தோங்கும் என்றவாறு . 


பயத்திலே யரியுஞ் சயத்தினை நிரப்பிப் 

பாயசமு மேலமுஞ் சொன்றி 
நயத்தினா லாவி னேயமும் விடுத்து 

நைத்தகம்செய் திடுதலே நன்று 
வயத்தினால் மற்றொன் றியற்றிட லாகா 

வாசகப் படியினுந் தவறா 
தியற்றினால் வச்ச ரீசுபர னருளா 

லிணைமழை பொழியுநிச் சயமே . 


20 


( இ - ள் ) பாலிலே அரியுஞ் சர்க்கரையுந் நிரம்பச் சேர்த்துப் பாயசம் 
செய்து ஏலம் சுக்குடனே பசுவின் நெய் கூடச் சேர்த்து நிவேதனம் 
செய்கிறதே நன்மை . வலுமையாய்ச் சர்க்கரையில்லா விட்டால் 
ஏனை வெல்லத்தைச் சேர்க்கலாகாது . இப்போது சொன்னப் 
பிரகாரஞ் தவறாதபடிக்குப் பூசை செய்வதானால் வச்சரீசுபரன் 
கிருபையினாலே இணை மழையாய் விஸ்தாரமாய்ப் பொழியும் 
இது நிச்சயம் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


279 


ஆயதோர் பூசா விதிப்படி நடத்திவ் 

வச்சரீசு பரனருள் பெருகித் 
தீயமா பாவங்கள் சகலமு மகன்று 

செல்வமுங் கைலையிற் சிறப்பார் 
தூயமா விதியில் தவறினு நரகத் 

துடக்கினி லகப்படு மென்னில் 
ஞாயமுந் தீமை நடத்திய படியாம் 

நானிலத் துள்ளவா றென்றான் . 


21 


இ - ள் ) இப்படிக்கு நிச்சயமாகிய பூசா விதிப்படி செய்யில் வச்ச 
ரீஸ்பரன் கிருபாகடாக்ஷம் பெருகி அவர்களுடைய மகா 
பாவங்கள் தீர்த்து அனேகம் பாக்கியம் பெருகிக் கைலாசத்திலே 
வீற்றிருப்பார் . அந்தப் 

பூசா விதியிற் 

தவறினால் 
நரகத்தையடைவார் . அது எப்படியென்றால் நன்மை செய்த 
பேர்கள் நன்மையை யடைவார்கள் . தின்மை செய்த பேர்கள் 
தின்மையை யடைவார்கள் உலகத்துள்ள நடத்தை என்றவாறு . 

செப்பிடும் விதியால் தினந்தினம் தவறாச் 

சோடுப் சாரமாய்ச் செய்யி 
லப்பணிச் சடையான் வச்சரீசு பரனும் 

மங்கள வல்லிதன் னருளா 
லொப்பிலா துலகி லனேகமா மழைக 

ளுயர்ச்சியாய்ப் பொழிந்திடும் வாய்மை 
தப்பிலா திருக்கு மெனக்குக னுரைப்பச் 
சனற்குமார ரிஷியுமங் குரைப்பான். 

22 


( இ - ள் ) சொன்ன பூசா விதிப்பிரகாரம் நித்தியந் தவறாதபடிக்குச் 
சோடசவுபசாரத்துடனே செய்யில் கங்கையைச் சடையிலே தரித்த 
வச்சரீசுபரன் மங்கள நாயகி கிருபாகடாக்ஷத்தினாலே 
ஒப்பில்லாதிருக்கும் . பூலோகத்திலே அனேக மழைகள் பொழிந்து 
உயர்ச்சியடையும் . சொன்னது தப்பல்ல மழை பொழியு மென்று 
கந்தசுவாமி சொல்லக்கேட்டிருந்த சனற்குமாரரும் 
சொல்லுகிறாரென்றவாறு . 


வேறு 


கங்கை வேணிய னளித்தருள் கருணையங் கடலே 
மங்கை பாகன் வச்சரீசுபர நாமங்கள் வகுத்து 
விங்கு நீயருள் புரிகுவை யெனச்சனற் குமார 
னங்கு கேட்கலுங் கந்தனு மகமகிழ்ந் துரைப்பான் . 


23 


280 


( இ - ள் ) கங்கையைச் சடையிலே தரித்த பரமேசுரன் புத்திரனான 
கந்தரே கிருபாசமுத்திரமே மங்கள வல்லிப் பாகனாகிய 
வச்சரீசுபரர் நாமங்கள் விபரமாகச் சொல்ல வேணுமென்று 
சனற்குமார ரிஷி 

கேட்க , 

கந்தசுவாமியுஞ் சொல்லத் 
தொடங்கினார் என்றவாறு . 


ஈசநா மங்கள் நூற்றெட்டு மியம்புவன் கேண்மின் 
வாச மாய்வச்ச ரீசுபரன் மாதேவன் சிவனாம் 
பாச நீங்கிடும் பத்திராம் பிகைபதி யென்னும் 
தேச மேத்திய சம்புவே சதாசிவ னென்பாம் . 


24 


வயங்கு ருத்திரன் மிருடன் மாபூத கனாதி 
தயங்கு வச்சிர பூசித தாமரைப் பாதன் 
பயன்கொ ளிந்திரன் ரோகமா பாபவி நாசன் 
சயம்பொ ருந்துகங் காதரன் பசுபதி சாம்பன் . 


25 


திரிபுரா ராந்தகன் விபுவிசு வேசுரன் செம்ம 
லரகி ரீசனீசானனும் கரீசனாங் கிளரு 
மருவு சந்திர சேகரன் வச்சிரநீர் வாசன் 
திருவு லாவிய கௌதம க்ஷேத்திர வாசன் . 


26 


பகவன் வாக்குமி திருதிமான் பூதிமான் பகரும் 
நிகரிலா ரிஷபத் துசனு மாபதி நிமலன் 
செகவி ருக்ஷ ராசனன் விருஷாகபி திலகன் 
சுகனு மாஞ்சுர சாரியாஞ் சுராபதி தூயோன் . 


27 


சங்கரன் விடைவாகனன் கபாலிமா தானாம் 
பொங்குமாங் கலாற்சிதம் பரதனாயப் புகழும் 
கங்கரன் கபிலாக்ஷனண் கனயோம கேசன் 
திங்கனேபவன் சருவனாம் பிரமதே சனனே . 


28 


சூல பாணியன் பினாகதரன் கபற்தியென் றொருக்கும் 
ஞால யோனி பஞ்சாக்ஷரன் சனாகதன் சேஷ்டன் 
சீல பஞ்ச காலாற்சன பிரியன்சித் தேசன் 
கால தெக்ஷண கிருதுக வினாசனன் சடையன் . 


29 


செப்பு மாமகா காளனாம் ஸ்ரீகண்ட னென்னு 
மைப்பு லாவிய மாநீல கண்டனாய் வழங்குந் 
தப்பி லாததோர் கால கண்டனெனச் சாற்று 
மப்பு மாமஷ்ட கரென்னு மானெனு மறைவாம் . 


30 


வல்லம் தலபுராணம் 


281 


நேய மாமஷ்ட மூர்த்திமா மூர்த்தியா நிமல 
நாய தீபித மூர்த்தியாந் தயாகர னமலன் 
மாய வங்கரா கிருதியாம் வீமனாய் மகிழுந் 
தூய வாம னனுக்கிரண மகாநடன சோதி . 


31 


கீர்த்தி வாசனன் றேக பாதனெனக் கிளருஞ் 
சாற்று மாவிரு பாக்ஷன் மாகானசன் றானு 
ஏத்து தற்புரு ஷனெனு மகோரனா யியம்பும் 
போற்று வாம தேவனும் புகழ்சத்தியோ சாதன் . 


32 


வாழ மயேசுரன் சர்வஞ்ஞகன் வெண்பொடி மகிழ்வோன் 
சோழ புத்திரன் றசிதன் தோன்றலாம் ஸ்ரீமான் 
தாழ்வில்லா மகாபோகனாம் பயாபகன் சடிலன் 
சூழு மாஞ்சுத்த படிகசாங் காசனென் றுலங்கும் . 

33 


சரிந்த சூரிய சந்திராக் கினிலோ சனனே 
விரிந்த யிந்திர கீலமான கதீசன் விளங்கும் 
பரிந்து தேவ தாருவன் வாசனாய்ப் பரனாந் 
திருந்து காமாரி காமனைத் தகனெனுஞ் சிறக்கும் . 


34 


விளங்கு பூத பாவனனெனு மிறுத்துஞ்செய் யென்னும் 
வளங்கொள் பூதிமா கானெனும் பிறசனாத் மாவாம் 
களங்க மில்லவன் மகாத்துமா திரியிதன் கடுக்கை 
தளங்கள் சூழ்விசு வாத்தமன் விசுவசங் காரன் . 


35 


ஏக நாயகன் சிரேஷ்ட னெண்குணக்குரு விலங்குந் 
தேக நாயகன் புரந்தர தபசித்த பிரதன் 
யோகி மாமுனி பூசிரன் கிணாசித னொருவன் 
றாகந் தீர்ப்பவன் மங்கள வல்லிதன் றலைவன் . 


36 


எங்கள் நாயக னாம்பர மேஸ்பர னென்று 
நாங்கள் வச்சிரீசு பரனுட நாமம்நூற் றெட்டு 
மங்கு மக்ஷதை வில்வமோ டருச்சனை புரிய 
பொங்கி மாமழை பொழிந்திடும் புவனமுந் தழைக்கும் . 37 


( இ - ள் ) : இப்போது சொன்ன பதினான்கு பாடலுக்கும் உரை : 
வச்சரீசுபரருடைய நாமங்கள் நூற்றெட்டுஞ் சொல்லுகிறேன் . 
கேளும் . வச்சரீசுபரன் , மகாதேவன் , சிவன் ; பத்திராம்பிகாபதி , 
சம்பு , சதாசிவன் , ருத்திரன் , மிருடன் , பூதகணாதிபன் , வச்சிரப் 
பூசிதபாதாம்புசன் , தேவேந்திரரோகவினாசனன் , பசுபதி , சாம்பன் , 


282 


பபாயாயா 


திரிபுராந்தகன் , ரோகவினாசனன் கங்காதரன் பகழிசாம்பன் , 
விசுவேசுபரன் , விபூ , ஈசானன் , ஈசன் , கிரீசன் , சந்திரசேகரன் , வச்சிர 
தீர்த்தவாசன் , கௌதம க்ஷேத்திரவாசன் , பகவான் , திருதிமான் , 
வாக்குமி , பூதிமான் , ரிஷபத்துவசன் , உமாபதி , விருஷராசன் , 
விறுஷாகபி , சுரசாரி , சுரபதி , சங்கரன் , விருஷவாகனன் , 
கபிலாற்சிதபாதாம்புயன் , கபிலாக்ஷனன் , கபாலதரன் , 
யோமகேசன் , பவன் , சர்வன் , பிரமதேசன் , பிநாகதரன் , சூலபாணி , 
கபற்தி , செகத்தியோனி , சனாகதனன் , பஞ்சாக்ஷரபரன் , சேஷ்டன் , 
பஞ்சகாலாற்சனற்பிரியன் , சித்தேசுபரன் , தீபிதமூர்த்தி , தயாகரன் , 
அகங்கார கீர்த்தி , பீமன் , வாமன் , உக்கிரன் , மகாநடனன் , 
ஏகபாதன் , கீர்த்திவாசன் , விருபாக்ஷ மாகானசன் , ஸ்தானு , 
தற்புருஷன், அகோரன் , வாமதேயன் , மயேசுரன், சாத்தியோசாதன் , 
சருவஞ்ஞன் , விபூதி , பரிசோபிதன் , சோழ புத்திராற்சிதன் , 
ஸ்ரீமான் , மகாபோகன் , பயாபகன் , சுத்தபடிக சங்கரன் , சூரிய 
சந்திரக்கினி லோசனன் , இந்திரகீல நகரதீசன் , காமாரி , 
காமதகனபரன் , தேவதாரு வனாவாசன் , பூதிகான் , பூதபாவணன் 
மிருத்துஞ் செயன் , பிரசனனாத்துமா , மகாத்மா , திரியிதன் , 
விகவாத்தமன் , விசுவசங்கரன் , சிரேஷ்டன் , சர்வகுணன் , குரு , 
புரந்தரதபசித்திபிரதன் , முனிகிறாற்சிதன் , ஸ்ரீபுத்திராம்பிகா , 
பிராண வல்லபன் , பரமேஸ்பரன் என்று இந்த நூற்றெட்டு 
நாமங்களைச் சொல்லி அக்ஷதை வில்வமும் சேர்த்து அர்ச்சனை 
செய்தால் பெருகிற மழை விஸ்தாரமாய்ப் பொழியும் .. 
பூலோகமெல்லாந் தழைத்தோங்கும் என்றவாறு . 


வேறு 


வருந்திடா திருந்து பூசனை புரியில் 

வச்சரீசு பரனருள் பெருகி 
திருந்து புண்ணியங்கள் கீர்த்தியுந் தழைக்குந் 

தீவினைப் பவங்களு மகலும் 
பொருந்திய அபிஷ்டஞ் சகலமு மடைவன் 

புத்திரர் மித்திர ருடனே 
விருந்துவாழ்ந் தினிதாய் வனிதையார் தன்னோ 

டிமையவ ருலகமெய் திடுவார் . 


38 


இ - ள் ): வருத்தமில்லாதபடி இவ்விதமாகப் பூசை செய்தால் , 
வச்சரீஸ்பரன் கிருபை பெருகி , பூசை செய்த பேருக்குப் 
புண்ணியமுங் கீர்த்தியுந் தழைக்கும் . கொடிதாகிய தீவினைகள் , 
பாபங்களும் அகலும் . தாம் நினைத்த சகல அபிஷ்டத்தையும் 


வல்லம் தலபுராணம் 


283 


அடைவர் . புத்திர மித்திராளுடனே இருந்து வாழ்ந்து தன்னுடைய 
ஸ்ரீகளுடனே சொர்க்கலோகத்தை யடைவார்கள் என்றவாறு . 


சந்தன களப குங்கும சுகந்தஞ் 

சார்ந்திடும் பங்கய தனத்தாள் 
சுந்தர மிகுந்த மங்கள வல்லி 

துணைவன்வச்ச ரீசுபரன் றனக்கு 
மந்தமாம் பூசைக் கமுதளிப் போரு 

மாவு நெய் விளக்கிடு வோரு 
மிந்திரன் பதியினி லினிது வீற் றிருப்பா 

ரேகநா யகனரு ளாலே . 


39 


( இ - ள் ): சந்தனம் , களபம் , குங்கும சுகந்தங்கள் சார்ந்த தாமரைப் 
புஷ்பம் போலும் , தனத்தையுடையவள் , அழகிலே மிகுந்த மங்கள 
வல்லி சமேதரான வச்சரீஸ்பரனுக்குச் சவரணையாகப் பூசைக்கு 
அமுதுபடி கொடுப்போரும் , பசுவின் நெய்யால் விளக்கு 
வைப்போரும் , தேவலோகத்திலே வாசமாக இருப்பார்கள் 
வச்சரீஸ்பரன் கிருபையாலே என்றவாறு . 


அல்லியின் கழலாள் வில்லினை நுதலா 

ளயில்வடுக் காவியின் விழியாள் 
முல்லையின் குழலாள் மங்கள வல்லி 

முதல்வச்ச ரீசுபரன் றனக்கு 
வில்வமுந் துளசி செண்பகங் கோங்க 

விளங்கிய தொடையல்செய் தணிவோர் 
ஸ்ரீகள் தன்னுடனே புதல்வனுந் தானுங் 

கைலைமால் வரையில்வீற் றிருப்பார் . 


40 


( இ - ள் ): அல்லி புஷ்பம் போலும் பாதத்தை யுடையவள். முல்லை 
மலரணிந்த கூந்தலுடைய மங்கள வல்லி பாகனாகிய 
வச்சரீஸ்பரனுக்கு , வில்வம் , துளசி , செண்பகம் , கோங்க முதலிய 
புஷ்பங்களினாலே மாலை செய்து சாத்தின பேர்கள் அவர்கள் 
ஸ்ரீகள் புத்திராளுடனே கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் 
என்றவாறு . 

வாசவன் முதலா யிமையவர் குருக்கள் 

வசுக்கள்மா தவத்தினி லுயர்ந்தோர் 
கேசவன் பிரமன் பகலவ னிரவோன் 

கின்னரர் நாரதர் சித்தர் 


284 


பூசனை புரியு மங்கள வல்லி 

புரவலன் வச்சரீஸ் பரனை 
நேசமாய்ப் பணிவோர் நெய்விளக் கிடுவோர் 

நிருமலன் பதியில்வீற் றிருப்பார் . 


41 


( இ- ள் ) : தேவேந்திரன் முதலாகிய தேவர்கள் , பிரகஸ்பதி பகவான் , 
அஷ்டவசுக்கள் , மகாதபோதனர்கள் , மகாவிஷ்ணு , பிரமதேவர் , 
சந்திரர் , சூரியர் , கின்னரர் , நாரதர், சித்தர்கள் இப்படிப் கொத்த 
பேர்கள் சகலரும் பூசை செய்யும் மங்களவல்லி பாகனான 
வச்சரீஸ்பரனை இன்பமாய்ப் பணிந்த பேர்கள் , நெய்விளக்கு 
வைத்த பேர்கள் கைலாயத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


ஆதியாம் வாரங் காலமே யெழுந்து 

வருணதி படிந்துநீ றணிந்து 
மீதுதா வடங்கள் கண்டிகை தரித்து 

விரும்பியஞ் செழுத்தையு முரைப்போர் 
மாது மங்கள நாயகியிட முறையு 

வச்ச ரீசுபர னருளாலே 
தீதெலா மகலு மொருதிறம் வாக்கால் 

செப்பிய தொன்றுநூ றாமல் . 


42 


( இ - ள் ) : ஆதித்தவாரங் காலமே எழுந்து கிருபை பொருந்திய 
வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , விபூதி தரித்து , ருத்ராக்ஷ 
கண்டிகையணிந்து விருப்பமாகப் பஞ்சாக்ஷரத்தைத் தியானித்த 
பேர்கள் மங்களநாயகி இடப்பாகத்திலமரும் வச்சரீசுபரன் 
கிருபையினாலே சகல தீவினைகளும் அகலும் . ஒரு திறம் 
வாக்கினாலே சொல்லிய மாத்திரம் , நூறு தரஞ் செபித்தற்குச் 
சமானமாகும் என்றவாறு . 


சோம வாரத்தி னொருபொழு தாகத் 

துலங்கிய பணிவிடை செய்து 
சாமள மேனி மங்கள வல்லி 

சமேதன் வச்சரீஸ்பரன் தனக்குத் 
தூபமுந் தீப நெய்விளக் கிடுவோர் 

சுகந்தமா லிகைதரித்து துதிப்போர் 
யேமமா முலகி லினிது வீற் றிருப்பா 

ரெந்தவல் வினைகளு மகலும் . 


43 


வல்லம் தலபுராணம் 


285 


HHHHHH 


( இ - ள் ) : சோமவாரத்திலே ஒரு பொழுதாகயிருந்து பிரகாசமாகிய 
பணிவிடைகள் செய்து மரகத மேனியாகிய மங்களவல்லி 
பாகரான வச்சரீஸ்பரனுக்குத் தூபங்கள் , தீபங்கள் , நெய்விளக்கு 
வைப்போர் . சுகந்த புஷ்ப மாலைகளைத் தரித்து ஸ்தோத்திரம் 
பண்ணுகிற பேர்கள் 

வல்வினைகளும் அகன்று 
சொர்க்கலோகத்தை அடைவார்கள் என்றவாறு . 


சகல 


மங்கள வாரம் வச்சிர கங்கை 

மாந்தி படிந்துநீ றணிந்து 
பங்கய பதத்தான் மங்கள வல்லி 

பாகன்வச்ச ரீசனைப் பணிந்து 
பொங்கும்வே தியற்குத் தூசுட னிரையும் 

புவிபொரு ளன்னமும் புரிந்தோர் 
திங்கள்மா முகத்து வனிதைய ருடனே 

சிறப்புடன் கைலை வீற் றிருப்பார் . 


இ - ள் ) : மங்கள வாரத்திலே வச்சிர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி , 
விபூதி தரித்து , தாமரை போன்ற பாதத்தையுடைய மங்களவல்லி 
பாகரான வச்ச g ஸ்பரனைப் பணிந்து , அவ்விடத்திலே வேத 
கோஷம் முழங்கும் பிராமணாளுக்கு வஸ்திர தானங் , கோதானம் , 
பூதானம் , பொருள்தானம் , கொடுத்த பேர்கள் பூரணச் சந்திரன் 
போலுமுகாரவிந்தத்தையுடைய ஸ்ரீகளுடனே சிறப்பாகக் 
கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


சுக்கிர வாரம் வச்சிர கங்கை 

தோய்ந்துநீ றணிந்து கண்டிகை 
மெய்க்கவே தரித்துப் பாயசத் துடனே 

வில்வமுந் துளசி மல்லிகையும் 
மைக்கருங் குழலாள் மங்கள வல்லி 

வச்சரீசு பரனுக்கு மணிந்து 
வக்கண மியன்ற தானமு மளிப்போ 
ரமலனா ருலகம்வீற் றிருப்பார் . 

45 
இ - ள் ) : சுக்கிர வாரத்திலே வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , 
விபூதி தரித்து , ருத்திராக்ஷந் தரித்து , பாயச நிவேதனம் வைத்து , 
வில்வந் , துளசி , மல்லிகை மலர்கள் கொண்டு வந்து மைபோலும் 
கருமைபொருந்திய கூந்தலுடைய மங்களவல்லி 
வச்சரீஸ்பரருக்கும் அர்ச்சித்துப் பூசை செய்து சன்னிதானத்திலே 
தம்மாலியன்ற தானங்களைக் 

கொடுத்த 

பேர்கள் , 
பரமேஸ்பரனுடைய கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


286 


மருவிய பதிமூன் றாந்திதி தன்னில் 

வச்சிர கங்கைநீ ராடி 
கருணையம் விழியாள் மங்கள வல்லி 

கணவன்வச்ச ரீசனைப் பணிந்து 
வொருபொழு தாகி லடிய வராமறை 

யோற்குத் தானங்களு மீய்ந்து 
திருவிளக் கிடுவோர் கைலையங் கிரியிற் 

சிவகணத் தவருட னிருப்பார் .. 


46 


( இ - ள் ) : பதிமூன்றாந் திதியாகிய பிரதோஷ காலங்களிலே வச்சிர 
தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , குளிர்ந்த பார்வையுடைய மங்கள 
வல்லிப் 

பாகரான வச்ச g ஸ்பரரைத் தரிசனம் பண்ணி , 
ஒருபொழுதாக இருந்து வச்சரீஸ்பர 

அடியவரான 
பிராமணர்களுக்குந் தன்னாலியன்ற தானங் கொடுத்துத் 
திருவிளக்கு வைத்த பேர் , கைலையங்கரியிலே சிவகணங்களுடனே 
வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 


எவர்களும் பிதுர்தே வதைகளைக் குறித்து 

யிலங்கிய தர்ப்பணம் புரிந்து 
பௌர்ணமி தனிலே மங்கள வல்லி 

பாகற்கு மபிஷேகஞ் செய்து 
சவரனை யாகத் தானங்கள் கொடுத்துத் 

தக்கதோ ரஞ்செழுத் துரைப்போ 
ரவர்களுக் கொப்பு வேறில்லை பிதுர்க 

ளவருடன் கைலைவீற் றிருப்பார் . 


47 


( இ - ள் ) : யாவராகிலும் பிதுர் தேவதைகளைக் குறித்துப் 
பிரகாசமாகிய வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , 
தர்ப்பணங்கள் செய்து , பௌர்ணமியிலே மங்கள வல்லிப் 
பாகரான வச்சிரீஸ்பரனுக்கு அபிஷேகஞ் செய்து , சவரனையாகத் 
தானங்களைக் கொடுத்து , பஞ்சாக்ஷரத்தைத் தியானிக்கிற 
பேர்களுக்குச் சமானம் வேறில்லை. அவர்களும் அவர் பிதுர்களும் 
கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


. 


அஷ்டமி நவமி தசமியாந் தினத்தி 

லரிய வச்சிர நதிமூழ்கி 
மட்டவிழ் குழலாள் மங்கள வல்லி 

மகிழவு மபிஷேகம் புரிந்து 


வல்லம் தலபுராணம் 


287 


கட்டளை கொடுத்தாற் குஷ்ட நோயகலுங் 

காலனுங் கனவிலும் நினையான் 
பட்டவர்த் தனராய்ப் புவியெலாம் புரிந்து 

கைலையம் பதியிற்வீற் றிருப்பார் . 


48 


( இ - ள் ) : அஷ்டமி , நவமி , தசமி இந்த மூன்று தினத்திலேயும் வச்சிர 
தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , புஷ்ப மணிந்த கூந்தலுடைய 
மங்கள வல்லி வச்சரீசுபரனுக்கு அபிஷேகஞ் செய்து , நித்திய 
கட்டளையாகப் பூசைக்குள்ள சாமான் கொடுத்து வந்த 
பேர்களின் , குஷ்ட வியாதியகன்று போம் . அவர்களை எமன் 
சொப்பனத்திலும் 

நினைக்க மாட்டான் . அப்பால் 
பட்டவர்த்தனராயுலகமெல்லாம் ஆண்டு கைலாசத்திலே 
வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


அன்னதோ ரமாவா சையின் கால 

மருணதி படிந்துதர்ப் பனங்கள் 
நன்னவே புரிந்து மங்கள வல்லி 

நாதன்வச்ச ரீசுபரன் தனக்குப் 
புன்னைநற் றுளவா லருச்சனை தூபம் 

பூசைக்கு மியன்றது மளிப்போர் 
கன்னிதன் னுடனே பொன்னுல கதனிற் 

கருதிவீற் றிருப்பாரென் னாளும் . 


49 


இ - ள் ): அமாவாசையிலே வச்சிர தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணித் 
தர்ப்பனஞ் செய்து மங்கள வல்லி வச்சரீசுபரனுக்குப் புன்னை 
புஷ்பம் , துளசி கொண்டு வந்து அருச்சனை செய்து கற்பூர 
தீபத்துடனே பூசை செய்து சன்னதியிலே தன்னாலியன்ற 
தானத்தைக் கொடுத்த பேர்கள் , தன்னுடைய ஸ்ரீகளுடனே 
சொர்க்கலோகத்திலே எத்தேசக்காலமும் வீற்றிருப்பர் என்றவாறு . 


மருவணிக் குழலாள் மங்கள வல்லி 

வச்சரீசு பரன்தனக் கெழிலாய்த் 
திருவிழா வெடுத்து சித்திரைத் திங்கள் 

சிறந்திடுஞ் சுக்கில பட்சம் 
வருமது வொருபா னைந்து நாள் பருவம் 

வகைவகை வாகன மிரதம் 
புரிபவ ருலகம் புரந்தும் கைலை 

பொற்கொடி யரசன் சபையிருப் பாரே . 


50 


288 


( இ - ள் ) : மருவு மல்லிகை சூழ்ந்த கூந்தலுடைய மங்கள வல்லி 
வச்சரீசுபரருக்குப் பிரபலமாகத் திருவிழா செய்கிறது சித்திரை 
மாசஞ் கக்கில பட்ச முதல் பௌர்ணமி வரைக்கும் பதினைந்து 
நாளைக்கும் நாளொன்றுக்கு ஒருவர் வீதமாக ஒரு நாள் 
செய்தவர்கள் மறுநாள் செய்யாதபடிக்கு வகைவகையாகச் செய்து 
பதினைந்தாம் நாள் திருவிழா ரத உற்சவம் செய்து வைத்த 
பேர்கள் உலகமெல்லாம் ஆண்டு கைலாசத்திலே தனது 
ஸ்ரீகளோடு பரமேசுரன் சபையிலே இருப்பார்கள் என்றவாறு . 

எப்பெரும் பிணியோர் வறுமையி லுழன்றோ 

ரியற்றிடா பாதகம் புரிந்தோர் 
தப்புறு மகவான் சாபம தகற்றுந் 

தபசித்தி நகரம தடைந்து 
செப்புறு முலையாள் மங்கள வல்லி 

தேவன்வச்ச ரீசனைப் பணிந்தால் 
அப்பெரும் பவங்க ளவரைவிட் டேகு 

மமலனார் கைலைவீற் றிருப்பார் . 


S1 


( இ - ள் ) : எப்படிப்பட்ட வியாதிக்காரனானாலும் தரித்திரவன் 
ஆனாலுஞ் செய்யாத பாதகம் செய்தபேர்களானாலும் தப்பிதம் 
செய்த தேவேந்திரனுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யும் தபசித்தி 
நகரத்தையடைந்து வச்சிர தீர்த்தத்திலே தானம் பண்ணி , 
செப்புப் போன்ற தனத்தையுடைய மங்கள வல்லி வச்சிரீசுபரனைத் 
தரிசனம் பண்ணித் தோத்தரம் செய்தால் பெரிய பாபங்கள் , 
வியாதிகள் , தரித்திரமெல்லாம் விட்டோடிப் போகும் . அவர்களும் 
பரிசுத்தமாகிக் கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


இந்திர கீலங் கௌதம நகர 

மிலங்கிய வல்லமா நகரம் 
வந்தவர்க் கருளுந் தபசித்தி நகரம் 

வழங்குநாற் பெயருடைத் தலத்தின் 
மந்தர தனத்தாள் மங்கள வல்லி 

வச்சரீசு பரனுடைய சரிதை 
சந்தமாய்ப் படிப்போர் கேட்போர் பூசை 

தான்செய்பவர் சாயுச்சிய மடைவர் . 


52 


( இ - ள் ) : இந்திர கீலப் பருவதம் , கௌதம க்ஷேத்திரம் , 
பிரகாசமாகிய வல்ல மாநகரம் , வந்து கண்ட பேர்களுக்குத் 
தவத்தைக் கொடுக்கும் தபசித்தி நகரம் இப்படிச் சொல்லப்பட்ட 


வல்லம் தலபுராணம் 


289 


நான்கு பெயருடைய தலத்திலே வாசமாயிருக்கும் மங்களவல்லி 
வச்சரீசுபரருடைய சரித்திரத்தைச் சந்தோஷத்துடனே 
படிக்கிறவர்கள் , கேட்கிறவர்கள் புஸ்தகத்தை வைத்துப் பூசை 
செய்கிறவர்கள் , சாயுச்சிய பதவி அடைவார்கள் என்றவாறு . 


ஆதிமா லயனுந் தேடுதற் கரிய 

வமலனா ரிடத்தி லுறையு 
மாதுமை யளித்த சண்முகக் கடவுள் 

வகையுட னிவ்வித மியம்ப 
வேதியர் திலகன் சனற்குமார ரிஷியு 

மிகுந்தக மலர்ந்தகா ரணத்தைச் 
சூதமா முனிவன் றொகுத்தலும் விரும்பித் 

துலங்கிய சௌனகர் மகிழ்ந்தார். 


53 


( இ - ள் ): ஆதியாகிய மகாவிஷ்ணுவும் பிரமாவும் தேடுதற்கரிதாகிய 
பரமேஸ்பரனிடத்தலுறையும் பார்வதி புத்திரனான சண்முகக் 
கடவுள் வகையுடனே இந்தப் பிரகாரம் சொல்ல , பிராமண 
சிலாக்கியனான சனற்குமார ரிஷி கேட்டு , மனது சந்தோஷ 
மடைந்து கதையைச் சூத ரிஷியும் நைமிசாரணியத்திலே 
இருந்துகொண்டு விபரமாகச் சொல்ல , பிரகாசமாகிய 
சௌனகமகாரிஷியும்கேட்டு மகா சந்தோஷத்தையடைந்தார் 
என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பருந் தவத்தீர் என்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வரும் கதையு 

யியம்பென விருப்புட னுரைப்பான். 


54 


( இ - ள் ) இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண் புராணமாகிய 
காந்த புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 
இந்திர கீலப் பருவதத்தினுடைய மகிமையை நாம் அறிந்த 
மாத்திரம் சொன்னோம் . யாவரும் சொல்லுகிறதற்கரிய 
தபசுடையவரே என்று சூதரிஷி சொல்லக் கேட்டிருந்த சௌனக 
மகாரிஷியும் சந்தோஷத்தையடைந்து மெய்ப்பெருந்தவத்துடைய 


290 


சூத ரிஷியே ! இப்போது நீர் சொன்ன மகிமை யெல்லாம் கேட்டு 
மகா சந்தோஷமானேன் . மேல் நடந்த கதையைச் சொல்லுமையா 
வென்று கேட்க , சூதமகாரிஷியும் சொல்லத் தொடங்கினார் . 


குறிப்புகள் 
9. வச்சரலிங்கச் சருக்கம் 


5 
. 


இச்சருக்கம் 54 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
கூத்தபிரான் கூடுதலாக இயற்றிய 7 பாடல்களும் சேர்த்து 
அவருடைய கையெழுத்துப் பிரதியில் 61 பாடல்கள் உள்ளன . 
1 . அச்சுதன் குரவன் -திருமால் பிரமா ; அரியவன் -சிவன் , 
2 . நாரசிம்மர் - நரசிங்க மூர்த்தி , 
3 . பரகதி -மோக்ஷம் . மருவடர்- மருவு மல்லிகை 
4 . மகபதி - இந்திரன் . நகபதி மருகன் - இமயத்துவசன் மருமகன் 

சிவன் என்க. 
5 வச்சிராயுதன் - இந்திரன் . வல்லி - மங்களவல்லி . 
6 . பவம் - பாவம் . இனி , பிறவியுமாம் . 
7 . மங்களம் என்ற சொல் அடிதோறும் வரும்படி இப்பாடல் 

உள்ளது . 
8 . மழைபொழியாவிடில் வச்சரீசரை வழிபடவேண்டும் 

என்கிறார் . 
9 . மாமதியணிந்தவன் - சந்திரசேகரன் . 
10. நிரையின்பயம் - பசுவின் பால் . கும்பம் - குடம் . 
11 . குளகமாக இப்பாடல் உள்ளது . அபிஷேகப் பொருள்கள் 

இடம் பெறுகின்றன. 
12. அபிஷேக முறை கூறப்படுகிறது . 
13-14 . பலவித மலர்கள் கூறப்படுகின்றன . 
15. அம்மனுக்குரிய நிவேதனம் கூறப்படுகிறது. 
16. தவண்டை - பேருடுக்கை . இசைக்கருவி , பூரி - ஓர்இசைக் கருவி 

பேரிகை - முரசு. தாரகை - தாளம் .. 
17. சுருட்டி - ஆலவட்டம் . இடக்கியம் - தேர்க்கொடி 


வல்லம் தலபுராணம் 

291 
18. சிலக - சீலக என்க . 108 நாமங்கள் பின்னர்க் கூறப்படுகின்றன . 
19. மண்டலம் - 48 நாள்கள் அல்லது 40 நாள்கள் என்பர் . 
20. பயம் - பால் ; அரி - அரிசி ; சயம் - சருக்கரை. ஆவிநேயம் - பசுவின் 

நெய் . நைத்தகம் - நவேதனம் ? 
21. நானிலத்துள்ளவாறு உலகத்தில் உள்ள நடத்தைகள் . 
22. குகன் - கந்தசுவாமி . 
23. கங்கைவேணியன்- கங்காதரன் . 
24 , முதல் 37 வரை சிவனின் 108 நாமங்கள் கூறப்பட்டுள்ளன . 
38. வனிதையர் தன்னோடு இமையவர் உலகம் செல்வதை 

நடுகற் சிற்பங்களில் காணலாம் காண்க . ( நடுகற்கள் 

ச . கிருஷ்ணமூர்த்தி , மெய்யப்பன் பதிப்பகம் , சிதம்பரம் , 2003 . 
39. அமுதுபடி , செய்வோரும் விளிக்கிடுவோரும் பெரும் 

பயன்கள் கூறப்படுகின்றன. 
40. அம்மையின் எழில் வருணிக்கப்பட்டு அவளுக்குரிய மலர் 

அர்ச்சனை சுட்டப்படுகிறது . 
41. வச்சிரலிங்கத்தை யாரெல்லாம் பூசித்தனர் 

என்பது 
கூறப்படுகிறது . 
42. காலை வழிபாடு கூறப்படுகிறது . 
43. சோம வாரவழிபாடு கூறப்படுகிறது . 
44. மங்களவல்லிக்குரிய மங்கள வாரவழிபாடு இடம்பெறுகிறது . 
45. சுக்கிரவார வழிபாடு இடம்பெறுகிறது . 
46-47 பிரதோஷ வழிபாடு கூறப்படுகிறது . 
48. அஷ்டமி , நவமி , தசமி வழிபாடு கூறப்படுகிறது . 
49. அமாவாசையில் மேற்கொள்ளும் பூசை கூறப்படுகிறது . 
50. சித்திரை மாதவிழா இடம் பெறுகிறது . 
51. மகவான் - முனிவர். அமலனார் -சிவன். 
52. மந்திரதனத்தாள் - மந்தரமலை போன்ற கொங்கையுடையவள் . 

சந்தமாய் - மகிழ்ச்சியாய் 
53-54 . கதைத்தொடர்ச்சிக்கான பாடல்கள் எனலாம் . 
கூத்தபிரான் பிரதியில் உள்ள கூடுதல் படல்கள் வருமாறு : 


292 


நாளு மடவார் தனக்கேவற் புரியத் திரியுமட நெஞ்சே 
மீளு வழியி லினிதிரும்ப விரும்பா வெனினுமிது கேணி 
யாளும் படியே வல்லது வமர்ந்து யிருக்கும் பெரு வாழ்வாம் 
நீளும் விழிமங்கள வல்லி னேயன் மலர்த்தாள்நினை வாயே . 1 


2 


தொல்லைப் பிறவிக்கடல் வீழ்ந்து 

துன்பத் திரையிற்சுழ் னெஞ்சே 
நல்லை யிற்றைநா டொட்டே 

நளின முகத்துச் சௌந்திர 
வல்லிக் குரியசோ ழீசன் 

மலர்ப்பொற் றாளைக் கும்பிட்டுச் 
சொல்லிப் புகழை நினைத்துவரு 

துயரப் பிறவித்துடைப் பாயே . 
விதிப்படி பூசை யாற்றினோர் விசும்பின் 

விண்ணவர் வாழ்ந்திட வுலகின் 
மதிப்பிட முடியா வாழ்வது பெறுவார் 

மங்கள நாயகி மருவுந் 
துதிக்குரி யவரா மெந்தையைத் 

துதியாரெனினுந் தொலைகமெய் யன்பர் 
கதிக்கிடை யூறு கண்டவர் நரகங் 

கண்டிழி பிறப்பினுங் கலப்பார் . 


3 


எந்தை யாறுமுக னிவ்வகைக் கூறி 
வந்த ணாளன் மனமிக்க மகிழ்ந்தே 
முந்து நான்மறை யின் முடிபறி யாதான் 
சிந்தனைக் குரிய பேர்க்காகச் செப்பாய் . 


பெற்றமா தவத்தின் சைவப் 

பேராளன் பிழையொன் றில்லான் 
கற்றவன் கருணை யுள்ளக் 

கண்ணியன் செட்டி மாருள் 
கொற்றவ னெனக்கு நல்லன் 

பெருமாளு செட்டி யென்பான் 
மற்றவன் நட்பா லன்றே 

வாழ்ந்த தென்புலமை மாதோ . 


5 


வல்லம் தலபுராணம் 


293 


பாவிந்த வகையாய் நிற்றற் 

பண்பென்ன வறியா வென்னை 
கோவிந்த சுவாமி செட்டிக் 

குலத்திடைத் திலகம் போல்வான் 
மாவிந்தன் பணியு நோன்றாள் 

வச்சிரேசு வரனை யேத்த 
நாவிந்தப் படியிசைப்ப யென்த 

நாளும் நலமிக் கோனே . 


6 


ஆதரம் பெருக வச்சிரேஸ் வரர்தம் பெருமையை 

யருமையாய் ஆய்ந்தே 
வோதினன் வல்லமாநகர் முருகனென்னு 

முத்தமிழ் தெரியுரவோன் 
போதரு பிழைக ளடைவுட னாய்ந்தும் 

புதுவதாய்ச் சிலதொடை புனைந்தும் 
தீதற வெழுதிச் சருக்கத்தை முடித்தான் 

செந்தமிழ்க் கூத்த பிரானே . 


7 


10. கபில மந்திரச் சருக்கம் 


மருவணி குழலா ளிறையவன் பாலன் 

வழங்கிய வாசகத் தமுதை 
இருசெவிக் கரத்தா லருந்தியும் எனக்கு 

வின்னமுந் திகட்டா ததனாற் 
பெருகிய கபிலன் மந்தரன் சரிதை 

பிரபல மெனக்கருள் செய்யென் 
றருள்பெருந் தவத்து சனற்கு மாரனு 

மடிபணிந் திடமகிழ்ந் துரைத்தான் . 


1 


( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலேயிருந்து சூதரிஷி சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . மருவடர்ந்த கூந்தலுடைய 
உமையவள் பரமேஸ்பரனுடைய பாலகனாகிய சண்முகரே ! நீர் 
சொன்ன வார்தையாகிய அமிர்தத்தை எனது திருச்செவிகளாகிய 
கைகளினாலே வாரிப் புசித்ததினாலே இன்னமும் தெவிட்ட 
வில்லை . ஆகையால் மகாத்மராகிய கபிலரிஷி , மந்தரரிஷி 
இவர்கள் இருவருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாகச் சொல்ல 
வேணுமென்று கிருபை பெருகும் தவத்துடைய சனற்குமார 
ரிஷியும் நமஸ்காரம் பண்ணிக் கேட்க , கந்தசுவாமியும் 
சந்தோஷத்துடனே சொல்லத் தொடங்கினார் . 


தவமதி லுயர்ந்த தவச்சனற் குமாரா 

சகலமா வினைகளை யகற்று 
மெவர்களுந் துதிக்கு மங்கள வல்லி 

யிறைவன்வச்ச ரீசுபர னமருங் 
கௌதம நகரி லின்னமுஞ் சிறிது 

காரண முரைத்திடக் கேண்மின் 
பவமது விலக்குந் தவமது பலிக்கு 

பகர்மொழி பழுதிலை யென்றான் . 


2 


( இ - ள் ) : தவத்திலுயர்ந்த தவமுடைய சனற்குமாரரே ! சகல 
வல்வினைகளையுமகற்றும் யாவருந் துதிக்கும் மங்கள வல்லி 
வச்சரீசுபரன் வாசமாயிருக்கும் கௌதம க்ஷேத்திரத்தில் 


வல்லம் தலபுராணம் 


295 


இன்னமுஞ் சிறிது கதை சொல்லுகிறோம் கேளும் . பாபங்களை 
யகற்றும் தவம் பலிக்கும் சொன்ன வார்த்தைக்குப் 
பழுதில்லையென்றார் கந்தசுவாமி யென்றவாறு . 


வேறு 


மாயனார் தானு மீன்ற வன்னவா கனத்தோ னன்னான் 
பாயிரு ஞாலந் தன்னி லுயிர்களைப் படைக்க வேண்டி 
நேயமாய் மனதி லுற்றா னிமைப்பினில் மருசி யங்கார 
தூயமாம் புலக ரோடும் புலத்தியன் துணையா வந்தான் . 


3 


( இ - ள் ): மகாவிஷ்ணு குமாரனாகிய பிரமதேவர் ஆதிகாலத்திலே 
உலகத்தில் ஆத்மாக்களை உண்டாக்கவேணுமென்று இன்பமாக 
மனதிலே நினைத்தார் . ஒரு க்ஷணப் போதிலே மருஷரிஷி , யங்கார 
ரிஷி , புலக ரிஷி , புலத்திய ரிஷியும் பிறந்தாரென்றவாறு . 


அத்திரி கபில னன்னோர் சனபதி யெழுவ ரானா 
ரித்திரத் தவரி லந்தக் கபிலனு மிடையே மேரு 
பத்தியாய்த் தவங்கள் செய்து பரமனுக் கன்பு மிக்கா 
னுத்தம முனிவ னாகி யிருடியி லுயர்ச்சி பெற்றான் . 


4 


( இ - ள் ): அத்திரி ரிஷி , கபில ரிஷி , சனபதி ரிஷியுடன் சத்தரிஷியும் 
பிறந்தார்கள் . அதிலே கபில ரிஷியானவர் மகாமேருவிலே தபசு 
பண்ணி , பரமேஸ்பரனுக்கு அன்பனாகி மகா உத்தம ரிஷியாகி 
ரிஷியேசுராளில் உயர்ச்சி யடைந்திருந்தார் என்றவாறு . 


அப்பெருங் கபிலர் தாமு மகலிகை தன்னால் லிந்திரன் 
தப்பித மடைந்து மந்தக் கௌதமன் சாபம் வாங்கி 
வொப்பிலா திந்திர கீலத் துயர்பரு வதத்தி லேகி 
செப்புதற் கரிய வச்ர தீர்த்தமும் யாற்றி யாங்கே . 

5 
( இ - ள் ) : அந்தக் கபில ரிஷியானவர் அகலிகையினாலே 
தேவேந்திரன் தப்பிதமான காரியஞ் செய்து கௌதம ரிஷி 
சாபத்தை யடைந்து ஒப்பில்லாத மகிமை பொருந்திய , இந்திரகீலப் 
பருவதத்திலே போய் , சொல்லுதற்கரிய வச்சிர தீர்த்தத்தை 
உண்டாக்கினார் என்றவாறு . 


மங்கள வல்லி பாக மருவிய வச்ச ரீசன் 
பங்கயப் பதமெப் போதும் பத்தியாய்ப் பூசை செய்து 
பங்கமாஞ் சாபஞ் தீர்ந்து பைம்பொன் னாட்டரசு பெற்றான் 
எங்கினுங் கீர்த்தி பெற்ற தியல்பினை கேட்ட பின்னர் . 6 


296 


இ - ள் ) : மங்கள வல்லிப் பாகனாகிய வச்சரீசுபரனுடைய பாதார 
விந்தத்தை எப்பொழுதும் பத்தியினாலே அருச்சித்துப் பூசை 
பண்ணி மாநிந்தனை பொருந்திய சாபமுந்தீர்ந்து சொர்க்கலோக 
ராச்சியமடைந்தானென்றும் , எங்கும் கீர்த்தி பெற்றதைக் 
கேட்டார் கபில ரிஷி என்றவாறு . 


அன்னையா முலகுக் கெல்லா மங்கள வல்லி யான 
கன்னிதன் னிடத்தில் மேவுங் கருணை யாம்வச்ச ரீச 
நன்னக ரிந்திர கீல நகம திசயத்தை யாவும் 
பன்னுவம் கேட்டு மந்தக் கபிலனும் பண்பு பொங்கி . 


7 


இ - ள் ): உலகத்திற்கெல்லாம் தாயாகிய மங்கள வல்லியிடத்தில் 
மேவுந் தயாநிதியாகிய வச்ச g ஸ்பரருடைய மகிமையுமவர் 
வாசமாயிருக்கும் இந்திரகீலப் 

பருவதத்தினுடைய 
அதிசயங்களையுஞ் சகலத்தையுஞ் சொல்லக் கேட்டு , கபிலரிஷி 
மகா சந்தோஷத்தை யடைந்தார் என்றவாறு . 


நவமணி கொழிக்கு மிந்திர கீலமா நாகந் தன்னில் 
தவமுடைக் கபிலன் வந்து சார்ந்தனன் வளப்ப நோக்கி 
சவுரியு பிரம னீசன் வச்சிர தீர்த்தந் தன்னிற் 
சிவனையஞ் செழுத்தை யுன்னித் தீர்த்தத்தி லழுந்தி னானே , 8 


( இ - ள் ) : நவரத்தினங்களையுங் கொழிக்கும் இந்திரகீலப் 
பருவதத்திலே தவமுடையத்தாகிய கபில ரிஷியும் வந்து 
பருவதத்தினுடைய வனப்பமும் பார்த்து விஷ்ணு , பிரம , ஈஸ்பரன் , 
மும்மூர்த்தி ரூபமாகிய வச்சிர தீர்த்தத்தில் வச்சரீஸ்பரனையும் 
பஞ்சாக்ஷரத்தையுந் தியானம் பண்ணி ஸ்நானம் பண்ணினார் 
என்றவாறு . 


வாவி படிந்து வெண்ணீ றணிந்துகண் டிகையின் மாலை 
மேவிய சுத்தத் தோடும் விரும்பிய கபிலன் றானு 
மாவடு வென்ன கன்னி மங்கள வல்லி பங்கிற் 

தேவன் வச்ச ரீசன் செம்பொன்றிகழ் மலரடி பணிந்தான் . 9 
( இ - ள் ) : வச்சிர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , விபூதி தரித்து , 
ருத்திராக்ஷ மாலையணிந்து , மெத்த ஆசாரத்தோடுங் , கபில 
ரிஷியானவர் மாவடு போலும் கண்ணினையுடைய மங்களவல்லி 
பங்கில் மேவிய வச்ச g ஸ்பரன் செம்பொற் பாதமலரிலே 
நமஸ்காரம் பண்ணினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


297 


+ 


அய்யனே போற்றி ! போற்றி ! அண்ணலே போற்றி ! போற்றி ! 
மெய்யனே போற்றி ! போற்றி ! விகிர்தனே போற்றி ! போற்றி ! 
துய்யமால் வேதன் காணா சோதியே போற்றி ! போற்றி ! 
கையில்மான் மழுவாய் போற்றி ! கருணையங் கடலே போற்றி !. 

10 
( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் நமஸ்காரம் பண்ணி , கபிலரிஷி 
தோத்திரம் பண்ணுகிறார் . அய்யனே போற்றி ! போற்றி ! 
அண்ணலாகிய பெருமை பொருந்தியவனே போற்றி ! 
மெய்ப்பொருளானவனே போற்றி ! போற்றி ! விகிர்தமானவனே 
போற்றி ! காயாம்பூ வண்ணனான விஷ்ணுவும் பிரமாவும் 
காணப்படாத சோதியே போற்றி ! போற்றி ! கையில் மான் , மழு 
தரித்தவரே போற்றி ! கருணா சமுத்திரமே போற்றி ! என்றவாறு . 


சங்கரா போற்றி ! போற்றி ! சதுர்மறைக் கொழுந்தே போற்றி ! 
பொங்கர வணிந்தாய் போற்றி ! புலியுடை தரித்தாய் போற்றி ! 
செங்கண்மால் விடையாய் போற்றி ! செழுமல ரொளிரும் கூந்தல் 
மங்கள வல்லி பாகா வச்சரீஸ் பரனே போற்றி ! 


( இ - ள் ) : சங்கரா போற்றி ! போற்றி ! நான்கு வேதக் கொழுந்தே 
போற்றி ! பொங்கிய அரவமணிந்தவரே போற்றி ! 
புலித்தோலணிந்தவரே போற்றி ! தாமரைக்கண்ணனாகிய மகா 
விஷ்ணு இடபாகமாய்த் தாங்கும் பரமேஸ்பரரே போற்றி ! 
செங்கழுநீர் மலர்போற் பிரகாசிக்கும் கூந்தலுடைய மங்கள வல்லி 
பாகா வச்சரீஸ்பரரே போற்றி ! என்றவாறு . 


இவ்விதங் கபிலன் றானு மிறைவனைத் தொழுது மப்பாற் 
செவ்வல்லி நீலஞ் சூழ்ந்த கௌதம தீர்த்தந் தோய்ந்து 
மைவள மேனி யான மாயனைப் பணிந்து போற்றி 
யவ்வரை வளனுந் தீர்த்தத் தருமை கண்டாவ லுற்றான் . 12 


( இ - ள் ) ; இந்தப் பிரகாரங் கபிலர் வச்சரீஸ்பரனை ஸ்தோத்திரம் 
பண்ணி அப்பால் செவ்வல்லி நீலோற்பல புஷ்பஞ் சூழ்ந்த 
கௌதம தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , மைபோலு 
மேனியையுடைய நரசிங்கப் பெருமானை நமஸ்காரம் பண்ணி , 
ஸ்தோத்திரஞ் செய்ய , 

செய்ய , அப்பால் அந்த இந்திர கீலப் 
பருவதத்தினுடைய வளப்பமும் கௌதம தீர்த்தம் வச்சிர 
தீர்த்தத்தினுடைய அருமையுங் கண்டு ஆசை பொருந்தினர் 


என்றவாறு . 


298 


இப்பரு பதத்தி லேதான் தவங்களு மியற்ற வெண்ணி 
ஒப்பிலா தோங்கற் சார லுத்தர திசையின் மேல்பால் 
துப்புறழ் பர்ண சாலை தொகுத்த வன்றன் மருங்கு 

செப்பமாய்த் தீர்த்த மொன்று செய்து வீற் றிருந்த காலை . 13 
( இ - ள் ) : இந்தப் பருவத்திலேதான் வாசமாயிருந்து தபசு செய்ய 
வேணுமென்று நினைத்து ஒப்பிலாத அந்த இந்திர கீலப் 
பருவதத்திற்குச் சார்பிலே உத்தர திசையிலே மேல்பாரிசமாக 
மகாப்பிரகாசமாகிய பன்னகசாலை யொன்று அருகாகச் 
சவர்னையாக ஒரு தீர்த்தமும் உண்டு பண்ணினார் என்றவாறு . 

கங்கை காவிரியும் வேணி காசினி யதனி லேதான் 
எங்கெணு முள்ள தீர்த்தம் யாவையு மிதிலி யற்றிப் 
பொங்குமாய்த் தானஞ் செய்து புகழுடை வச்ச ரீசன் 
மங்கள வல்லி பாதந் தினந்தினம் வணங்கி நின்றான் . 


14 


சகல 


( இ - ள் ) : அப்பாலந்தத் தீர்த்தத்திலே கங்கை , காவிரி , கிருஷ்ண 
வேணி . முதலாகிய 

பூலோகத்திலேயிருக்குஞ் 
தீர்த்தங்களையும் இந்தத் தீர்த்தத்திலே ஆவாகனம் பண்ணி , அந்தத் 
தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , அப்பால் கீர்த்தி பொருந்திய 
வச்சரீஸ்பரன் மங்களவல்லிப் பாதத்தில் நாள்தோறும் போய்ப் 
பணிந்து தபசு பண்ணிக் கொண்டிருந்தார் என்றவாறு . 


அன்றுநா ளுலக மெல்லா மறிவெனும் பொருளைக் காண 
வொன்று சாஸ் திரமுஞ் செய்தான் வடமொழி யுண்மை யாக 
மன்றுளோர் கபிலர் நூலென் றுரைத்திடு மகிமை பொங்கி 
நன்றவ னியற்றுந் தீர்த்த நலத்தினை நவில்வோ மென்றான் . 15 


( இ - ள் ) : அப்படி இருக்கிற காலத்திலே உலகத்தாரெல்லாரும் 
அறிவுக்கறிவாகிய பொருளை அறியத்தக்கதாய் ஒரு சாஸ்திரம் 
வடமொழியாகிய கிரந்தத்தினாலே செய்தார் . அந்தச் 
சாஸ்திரத்தை உலகத்தார்கள் கபில சாஸ்திரமென்று 
சொல்லுவார்கள் . அந்தக் கபிலருண்டு பண்ணின தீர்த்தத்தின் 
பெருமையைச் சொல்லுகிறோம் என்றவாறு . 


வேறு 


அந்த மாமுனி செய்த தீர்த்தமுங் 

கபில தீர்த்தமென் றறைகுவா 
மெந்த மானிடர் முனிவ ராகிலு 

மிமையோ ராகிலு மின்னதி 


வல்லம் தலபுராணம் 


299 


வந்து மூழ்கியே வச்ச ரீசனை 

மாது மங்கள வல்லியைச் 
சிந்தை கூர்ந்தவர் தரிசனம் புரிந்தோர்கள் 

செய்த வல்வினை சிதறுமே . 


16 


- 


( இ - ள் ) : அந்தக் கபில ரிஷியுண்டு பண்ணின தீர்த்தத்திற்கு நாமம் 
கபில தீர்த்தமென்று சொல்லப்படும் . அந்தக் கபில தீர்த்தத்திலே 
எந்த மனிதராகிலும் முனிவர்களாகிலும் தேவர்களாகிலும் 
ஸ்நானம் பண்ணி வச்ச g ஸ்பரன் , மங்கள நாயகியம்மனைச் 
சந்தோஷத்துடனே தரிசனம் பண்ணினவர்கள் வல்வினைகள் 
சிதறியோடி விடுமென்றவாறு . 


அன்னமா முனிகபில தீர்த்தமு 

மாடுவார் வினையோடிருந் 
தென்னவ னிடர்தானு மில்லையே 

செல்வமுங் கதியும்பெறு 
மின்னிவன் கதையின்ன முண்டது 

பின்னுநாமு மியம்புவோம் 
நன்னிலத் தினிலின்னு மோர்கதை 

நாமுரைத்திடக் கேண்மினே. 


17 


( இ - ள் ): மகாரிஷியேசுரராகிய கபிலருடைய தீர்த்தத்திலே ஸ்நானம் 
பண்ணின பேர்கள் வினைகளெல்லாமோடிப் போய்விடும் . 
அவர்களுக்கு எமனுடைய வாதை இல்லை . 

இல்லை . பாக்கியமு 
மோக்ஷத்தையுமடைவார்கள் . அந்தக் கபில ரிஷியின் சரித்திரம் 
இன்னமுமுண்டு. அந்தக் கதையைப் பின்னாலே சொல்லுகிறோம் . 
பின்னும் இந்த இந்திரகீலப் 

பருவதத்திலே 
இன்னமொருகதையுண்டு. அந்தச் சரித்திரத்தைச் சொல்லுகிறோம் . 
சனற்குமாரரே கேளுமென்றார் சண்முகரென்றவாறு . 


ஆதி காலமே வேதமா முனிவோர் 

சிரேஷ்டனு மானவன் 
மாது பாகனார் பாத நேயனா 

மந்தரனெனும் பேருமுள்ளவன் 
தீதிலாக் கௌதம நகரினிற் செய்திடுந் 

தவசித்தி யாகுமென் 
றோதுவா ருரைகொண்டு மிந்திர கீல 

முயர்மேரு வந்தனன் . 


18 


300 


- 


( இ - ள் ) : ஆதி காலத்திலே வேதமா முனிவர்களிற் சிலாக்கிய 
மானவன் , பார்வதி பாகனாகிய பரமேஸ்பரருக்கு அன்பனாகிய 
மந்திர ரிஷியென்னும் பெயருடையவன் . அப்படிக் கொத்த 
ரிஷியானவர் 

க்ஷேத்திரத்திலே செய்த தவஞ் 
சித்தியாகுமென்று சொல்லுகிறதைக் கேட்டு அந்த இந்திர கீலப் 
பருவதத்திற்கு வந்தாரென்றவாறு . 


கௌதம 


வேறு 


ஈசனா ரரிவேதன் மூவரு மிலங்கு வச்சிர தீர்த்த நீ 
ராசை யாகவு மூழ்கியுங் கரையேறி வெண்ணீ றணிந்துமே 
மாசிலா தொருசோதி வச்சிர யீசன் மங்கள வல்லியைப் 
பூசைசெய் தவன்சரண மென்றடி போற்றி யேத்தி வணங்கினன் . 19 


( இ - ள் ) : பரமேஸ்பரன் , மகாவிஷ்ணு , பிரமதேவரான 
மூம்மூர்த்திகளும் பிரகாசிக்கும் வச்சிர தீர்த்தத்திலே அன்பாக 
ஸ்நானம் பண்ணி , கரையிலே வந்து விபூதி தரித்துக் குற்றமற்ற 
சோதியாகிய வச்ச g ஸ்பரன் மங்களவல்லியைப் பூசை செய்து , 
நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


வேறு 


அண்டர் நாயகன் றொண்டு செய்திட 

வருள்பு ரிந்திடு மாதியே 
புண்ட ரீகனுஞ் செங்கண் மாயனும் 

போற்றி யென்றடி பணிந்திடுஞ் 
தொண்டர் நாதனே வஞ்சி மங்கள 

வல்லி சுந்தரி பாகனே 
வெண்டிசை புகழ வச்ச ரீசனே 

யேழையற் கருள்செய்யு மென்றனன் . 


20 


இ - ள் ) : தேவர்களுக்கரசனான தேவேந்திரன் , தொண்டு செய்ய 
கிருபாகடாக்ஷம் புரிந்தருளிய ஆதிநாயகனே ! பிரமாவும் , 
விஷ்ணுவும் , ஸ்தோத்திரஞ் செய்யும் பாதாரவிந்தமுடையவரே ! 
அடியார்களுடைய இருதையத்திலிருக்கும் நாதனே ! மங்கள வல்லி 
பாகனே ! அஷ்டதிக்கும் புகழும் வச்சரீஸ்பரனே ! ஏழையாகிய 
அடியேனுக்குக் கிருபாகடாக்ஷம் செய்யுமென்று 
பண்ணினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


301 


வேறு 


மந்தரனெனு முனிவனும் வடதிசை யதனிற் 
சுந்தரம் பெறு கௌதம தீர்த்தந் தோய்ந்து 
சிந்தை கூர்ந்திட நரசிங்கர் தேவநா யகரை 
வந்தனஞ்செய்து மலரடி பணிந்துமே மகிழ்ந்தான் . 


27 


( இ - ள் ) : மந்தர முனிவனும் வச்சிர தீர்த்தத்திற்கு வடக்கிலிருக்கும் 
கௌதம தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி , மகா மகிழ்ச்சியோடும் 
நரசிங்கப் பெருமாள் , தேவநாயகப் பெருமாளைத் தரிசனம் 
பண்ணி , மகா வணக்கத்துடனே ஸ்தோத்திரஞ் செய்து , 
சந்தோஷத்தை யடைந்தார் என்றவாறு . 


வேறு 


தேவ நாயகன் றனக்குமா முத்தர திசையில் 
மாவடர்ந்திடுங் கபிலர்தன் தீர்த்தத்தின் வடபாற் 
சேவிலங்கினஞ் சிறந்திடுந் திகிரியின் மேற்பாற் 
பூவில் மந்திரன் பன்னகச் சாலையும் புரிந்தான் . 


22 


( இ - ள் ) : தேவ நாயகர் ஆலயத்திற்கு உத்தர திசையிலே இலுமி 
கரம் பொருந்திய கபில தீர்த்தத்திற்கு வடக்காக அனேக மிருக 
சாதிகள் சிறப்புடனே வாழும் இந்திரகீலப் பருவதத்திற்கு 
மேல்பாரிசமாக மந்தர ரிஷி பன்னக சாலை செய்தாரென்றவாறு . 


வேறு 


பொங்கு பன்னக சாலையி னதனிடைப் புறத்து 
கங்கை மாநதி வருகவென் றியம்பினன் கருத்தி 
லங்கு தீர்த்த மொன்றானது வரனரு ளாலே 
வெங்கு மந்தர தீர்த்தமென் றியம்பின ரெழிலே. 


23 


( இ - ள் ): பிரகாசமாகிய பன்னக சாலைப் பக்கத்திலே ஒரு தீர்த்த 
முண்டாக்க வேணுமென்றும் கங்கா நதியை வரவழைக்க 
வேணுமென்றும் தியானித்தார் . அப்போது பரமேஸ்பரன் 
கிருபையினாலே கங்கையும் வந்து ஒரு தீர்த்தமுண்டாக்கியது . 
இந்தத் தீர்த்தத்தைக் கண்ட பேர்கள் மந்தர தீர்த்தமென்று 
சொல்லிக் கொண்டார்கள் பெருமையாக வென்றவாறு . 


302 


பங்கை யத்தட மீதினிற் பாரினில் விளங்கும் 
பொங்கு தீர்த்தங்கள் யாவையும் தாபனம் புரிந்து 
வங்கு மாந்தி தினந்தின மழுந்திநீ றணிந்து 
யெங்க ணாயகன் வச்சிரீஸ் பரனையு மிறைஞ்சி . 


24 


( இ - ள் ) : அப்பால் தாமரைப் புஷ்பஞ் சூழ்ந்த மந்தர தீர்த்தத்திலே , 
பூலோகத்திலே யிருக்கிற தீர்த்தங்கள் யாவையும் ஸ்தாபனஞ் 
செய்து , அந்தத் தீர்த்தத்திலே தினந்தினம் ஸ்நானம் பண்ணி , விபூதி 
தரித்து , எங்கள் நாயகனாகிய வச்ச g ஸ்பரனையும் பணிந்தார் 
என்றவாறு . 


அரிய மந்தர மாமுனி யமலனை நோக்கி 
யுரிய நற்றவ மியற்றியு முத்திபெற் றுய்ந்தான் 
மருவ மந்தர தீர்த்தத்தில் மானிலத் துறைவோர் 

பெருகி வந்ததிற் படிந்திட வினைகள்பின் னோடும் . 25 
( இ - ள் ) : அரிய தபசுடைத்தாகிய மந்தர ரிஷியும் வச்சரீஸ்பரனை 
நோக்கி நல்ல தவங்களையும் மோக்ஷத்தையு மடைந்தார் . வாசனை 
பொருந்திய மந்தர தீர்த்தத்திலே வந்த மானிலத்திலே யிருக்கிற 
பேர்களெல்லாம் கூட்டமாய் வந்து அதிலே 

வந்து அதிலே ஸ்நானம் 
பண்ணினவர்கள் வினைகளெல்லாம் பின்னிட்டோடு 
மென்றவாறு . 


அந்த மந்தர தீர்த்தத்திற் காலமே யழுந்தி 
நந்தி நாயகன் வச்சிரீஸ் பரனையென் னாளும் 
வந்து மங்கள வல்லிதாள் வணங்குவர் தமக்குஞ் 

சிந்தை கூர்ந்தருள் செல்வமு முத்தியுந் சிறப்பார் . 26 
( இ - ள் ) : அந்த மந்தர தீர்த்தத்திலே காலமே ஸ்நானம் பண்ணி , 
நந்தி நாயகனான வச்சரீஸ்பரனை யென்னாளு மங்களவல்லி 
பாதார விந்தமும் வணங்கின பேர்கள் , மகா சந்தோஷத் 
தையடைந்து பாக்கியமும் பெற்று , 

மோக்ஷத்திலே 
சிறந்திருப்பார்கள் என்றவாறு . 


வேறு 


சிவனருள் பெருகுஞ் சனற்கு மார 

ரிஷியே கபிலமந் தரனார் 
தவமது புரிந்து பேறினை யடைந்த 

சரிதையா ரெவர்களு மறிந்து 


வல்லம் தலபுராணம் 


303 


கவலையு மகற்றி படிப்பவர் கேட்போர் 

கையினா லர்ச்சனை புரிவோர் 
பவமது வகற்றிச் சகலபாக் கியத்தின் 

பலன்பெறு வாரெனப் பகர்ந்தான் . 


27 


( இ - ள் ) பரமேஸ்பரன் கிருபை பெற்ற சனற்குமார ரிஷியே !! 
இப்போது சொல்லிய கபிலரிஷி , மந்தர ரிஷி தபசு செய்து 
பேரின்பத்தையடைந்த சரித்திரத்தை யாவராகிலுமறிந்து 
கவலையில்லாதபடிக்கு வாசிக்கிற பேர்கள் அவர்கள் பாபங்களை 
யகற்றிச் சகல பாக்கியத்துடன் பலன்களைப் பெறுவார்கள் 
என்றவாறு . 


காலனைக் கடிதாய்க் காலினா லுதைத்த 

கண்ணுத லுருவி னிலத்த 
மாலினைப் பொருது முமையவ ளளித்த 

மயிலுடைக் கடவுளு மியம்பும் 
நூலினிற் தெளிந்த சனற்குமார ரிஷியு 

நுகர்ந்தக மலர்ந்தகா ரணத்தைப் 
பாலினிற் கினிதாய் சூதனு முரைப்ப 

பருகிய சௌனகர் மகிழ்ந்தார் . 


28 


மனது 


( இ - ள் ) : இயமனைக் காலினாலுதைத்த கண்ணுதலாகிய 
பரமேஸ்பரன் பாதியுடலில் ஆசை பொருந்திய பார்வதி 
புத்திரனான மயில்வாகனக் கடவுள் இந்தப் பிரகாரம் சொல்ல , 
அந்த வார்த்தையைக் கேட்ட சனற்குமாரரும் 
சந்தோஷமடைந்த கதையைப் பாலுக்கினிதாகச் சூதரிஷி , நைமி 
சாரணிய வனத்திலே , யிருந்து கொண்டு சொன்னார் . அந்த 
அமிர்தத்தைப் பருகிய சௌனக ரிஷியுஞ் சந்தோஷத்தை 
யடைந்தார் என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையான றிந்தவை யறைந்தேன் 
செப்பருந் தவத்தீ ரென்றலுந் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் , 


29 


304 


இ - ள் ) : இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண் புராணமாகிய 
காந்த புராணத்திலிருக்குஞ் சனற்குமார சரிதையில் அற்புதமாகிய 
இந்திர கீலப் பருவதத்தினுடைய மகிமையை நாமறிந்த மாத்திரம் 
சொன்னோம் . யாவரும் சொல்லுதற்கரிய தபசுடையவரே யென்று 
சூதரிஷி சொல்லக் கேட்டிருந்த சௌனக மகாரிஷியுஞ் 
சந்தோஷத்தையடைந்து மெய்ப்பெரும் தவத்தையுடைய 
சூதரிஷியே ! இப்போது நீர் சொன்ன மகிகையெல்லாம் கேட்டு 
சந்தோஷமானேன் . மேல் 

நடந்த கதையைச் 
சொல்லுமையாவென்று கேட்க , சூதரிஷியுஞ் சொல்லத் 
தொடங்கினார் என்றவாறு . 


குறிப்புகள் 
கபிலமந்திரச் சருக்கம் 


10 . 


1 . 


இச்சருக்கம் 29 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
கூத்தபிரான் பிரதியில் அவர் இயற்றிய 5 பாடல்கள் கூடுதலாக 
உள்ளன , 

இருசெவிகளாகிய கரங்களாலே வாரிப் புசித்தல் என்பது 
பாரதியார் கூறும் தேன் வந்து பாயுது காதினிலே என்பது 

போன்றதாகும் . 
2 . பவம் - பாபம் . இனி , பிறவியுமாம் . 
3 . இமைப்பினில் - க்ஷணப்பொழுது . இமைப்பொழுதும் , என்று 
மணிவாசகர் கூறுவார் . பாயிரு என்பது 

மாயிரு 
என்றிருக்கலாம் . 
4 . 

ஏழுமுனிவர்களில் சிலாக்கியமானவர் கபிலர் என்கிறார் . 
கபிலரை மீண்டும் காலகண்ட சோழன் சருக்கம் மற்றும் 

வல்லம்மாள் சருக்கத்தில் காண்கிறோம் . 
5 . உயர்பருவதம் உயர்ந்த இந்திரகீலமலை என்க . 

பங்கம் - நிந்தனை. பங்கயம் - தாமரை. 
7. அன்னையாகவும் , கன்னியாகவும் மங்களவல்லி விளங்குகிறார் . 

சவரி - வளப்பம் . ஐஞ்செழுத்து- பஞ்சாட்சர மந்திரம் . 
வாவி - வச்சிரதீர்த்தம் . கண்டிகை -உருத்திராட்சமாலை. 


6 . 


8 . 


9 . 


வல்லம் தலபுராணம் 


305 


10-11 . அர்ச்சனைப் பாடல்கள் . சிவனைப் போற்றுகிறார் . 


12. மாயவனைக் கபிலர் வழிபட்டார் என்கிறார் . 
13. கபிலர் தம் பெயரில் தீர்த்தம் உருவாக்கினார் . 


14. தீர்த்தத்தின் சிறப்பு கூறப்படுகிறது . 


15-17 . தீர்த்தத்தில் முழுகியவர் பெறும் பலன்கள் கூறப்படுகின்றன. 
18. மந்திர முனிவர் வல்லம் வருவது கூறப்படுகிறது . 
19-20 . மந்திர முனிவன் வழிபட்ட விபரமுள்ளது . 
21. மந்திர தீர்த்தம் உருவாக்கிய விபரம் வருகிறது . 
22-23 . மந்திர தீர்த்தத்தின் சிறப்புகள் கூறப்படுகின்றன . 
24. மந்திரமுனி முத்தி பெற்ற விபரமுள்ளது . 
25-27 . தீர்த்தத்தில் நீராடி வழிபடுபவர் பெறும் பேறுகள் 

கூறப்படுகின்றன . 


28-29 . கதைத்தொடர்ச்சிப் பாடல்கள் எனலாம் . 


கூத்தபிரான் பாடிய பாடல்கள் வருமாறு . 


புல்லிடைப் பனிநீரென்னப் 

போதலே பொருளாக் கொண்ட 
தொல்லுயிர் பண்போ டோதுத் 

தொலைத்தனைக் கிடைத்த நாளை 
வல்லிடைக் கிடைக்கின் றாயை 

யருளினா லெடுத்து வாண்ட 
வல்லம்வாழ் வச்சி ரேசன் 

மாணடி வாழ்த்து நெஞ்சே. 


வெங்கரா வாயிற் பட்ட 

விபமெனக் குடும்பப் பொய்கை 
மங்கைமார் பிணிப்பிற் பட்டு 

வகையின்றி யுழன்ற நெஞ்சே 
பொங்கரா புனைந்த வெந்தை 

பொருப்புறழ் தாட குழைத்த 
மங்கள வல்லி தாளை 

வாழ்த்தினைத் திரிகு வாயே . 


2 


306 


வந்தவிவ் வெழுவர் தம்முட் 

கபிலனான் மறையு ணர்ந்தோன் 
சுந்தர மேரு மாடே 

துகளறு தவங்க ளாற்றி 
யிந்துவு மரவு நீரு 

மிலங்கிய வேணி யெம்மான் 
தந்திடு மருளி னாலே 

தவத்தரி தலைவ னானான் . 


3 


வேலை வந்திடு நஞ்ச முண்டிருள் 

கண்ட நின்னடி தொண்டுசெய் 
பாலன் மேல்வரு கால னாருயிர் 

வாங்கப் போருகப் பாதனே 
நீல மாநிற கோலமாமயிற் போலு 

மங்கள வல்லியார் 
பால தாகவுங் காமனாருடல் 

நீறு செய்திடு பார்வையாய் . 


இப்பெருஞ் சரிதை வல்லமா நகர்வா 

ழியற்றமிழ்ப் புலவர்க ளேறு 
வொப்பறு முருக னோதிய தாய்ந்து 

வொருசில கவியிடை யாத்துந் 
தப்பற வெழுதிச் சருக்கத்தை முடித்தான் 

சங்கிரக பாரதம் பகர்ந்து 
விப்புவிக் களித்த நடராச னென்னு 

மியற்பெய ருடைப்புல மையனே . 


5 


11. தேவி தீர்த்தச் சருக்கம் 


மருவடர் பொழில் சூழிந்திர கீல 

வல்லமாங் கௌதம நகரி 
லிருவரு மறியா மங்கள வல்லி 

யிறைவன்வச்சி ரீசுபரன் பாலா 
வொருவரு மறியாத் தேவிதன் தீர்த்தத் 

துண்மையை யுரைத்திடு மெனக்கிங் 
கருமைய தாகச் சனற்குமார ரிஷியும் 

பணிந்திடக் கந்தனு மருள்வான் . 


1 


1 


இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலேயிருந்து சூதரிஷி , சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . வாசனை பொருந்திய 
சோலை சூழ்ந்த இந்திரகீலப் பருவதமென்றும் , வல்லமா 
நகரமென்றும் பேருடைய கௌதம் க்ஷேத்திரத்திலிருக்கும் பிரமா , 
விஷ்ணு வறியாத மங்கள வல்லி பாகனாகிய வச்சரீசுபரருடைய 
பாலா ! சண்முகரே ! ஒருவராலுமறியாத தேவி தீர்த்தத்தினுடைய 
உண்மையைச் சொல்ல வேணுமென்று அருமையாக 
சனற்குமாரரிஷி நமஸ்காரம் 

பண்ண கந்தசுவாமியுஞ் 
செல்லுகிறார் என்றவாறு . 


வேறு 


இன்னுரை செய்திடு மந்திர தீர்த்தத்தின் மேல்பா 
லொன்றது கடிகை யுண்டெனலா குமுயர் தீர்த்தம் 
நன்றது பாவக் குன்றின் மாய்க்குநலத் தாலே 
நின்றது தேவி தீர்த்தம தென்றும் நெடு நாளே . 


2 


( இ - ள் ) : இப்போது 

சொல்லிய மந்திர தீர்த்தத்திற்கு 
மேல்பாரிசமாக ஒரு நாழிகை வழிக்குள்ளாக இருக்கும் அந்தத் 
தீர்த்தம் மகா நல்ல தீர்த்தமாகும் . பாபமாகிய மலைகளை 
யெல்லாம் தகிச்சுப் போடும் . நன்மை பொருந்தி இருக்கும் தேவி 
தீர்த்தம் அனேக நாளுக்கு முன்னே உண்டாயிருக்குது என்றவாறு . 


308 


வேறு 


அத்திரு தீர்த்தம தாடினதாகி லருள்தேவி 
மெத்தவ ரத்தை யளிப்பவளே வீரியெனு 
முத்தமி யந்தத் தடத்திலிருந்து வுண்டானா 
ளெத்திசை யும்புகழ் சித்திரசத்தி யிருந்தாளே. 


3 


இ - ள் ) : அந்தத் தேவி தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் , தேவி 
மெத்த வரங்களைக் கொடுப்பாள் . ஏகவீரி யென்னுமுத்தமியாகிய 
தேவி அந்தத் தீர்த்தத்திலே இருந்துண்டானாள் . அஷ்ட திக்கும் 
புகழ , அழகு பொருந்திய சத்தியாயிருந்தாள் என்றவாறு . 


வேறு 


அன்ப ரிடத்துறை யன்பு மிகுத்தவ ளாகி துஷ்டரையே 
யென்பு முரித்தவள் காளி யெனப்புகல் லெட்சுமி சரஸ்பதியாந் 
தென்பு பலத்தொடு முக்கிர மிகுத்தவள் தேவிதன் தீர்த்தமதில் 
முன்பு மகத்துவம் யாவ ருரைப்பவர் மொழிகுவம் கேண்மினோ. 


4 


இ - ள் ) : பத்தரிடத்திலே அன்பு மிகுந்தவள் . துஷ்டர்களை 
யெல்லாம் என்புகளை முறித்த காளியென்பவள் . இலுமி 
போலும் சரஸ்வதி போலும் இருக்கப்பட்டவள் . மகாபராக்கிரம 
சாலியானவள் . மகாஉக்கிரமுடையவள் . அப்படிக்கொத்த தேவி 
தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை யார் சொல்லப் போகிறார்கள் . 
ஆகிலும் , சொல்லுகிறேன் கேளுமென்றார் சண்முகர் என்றவாறு 

மானிடர் தேவிதன் மாநதி யாடிடில் மறையவர் கொலைபாவம் 
தானுட னைந்தெனு மனேக பாவங்கள் தவறிடு மதனலே 
வூனம கன்றிய தீர்த்தமு மெத்தவு முத்தம தீர்த்தமென 
வானவர் மாமுனி வோர்கள் புகழ்ந்திடு மாதேவி தீர்த்தமதே . 5 


( இ - ள் ) : மனிதர்களந்த தேவி தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணினால் 
பிரமத்தி பாபம் முதற்கொண்டு பஞ்சமா பாபங்களும் விலகிப் 
போய்விடும் . குற்றமில்லாதிருக்கும் தேவி தீர்த்தம் மகா உத்தம 
தீர்த்தமெனலாம் . தேவர்கள் ரிஷியேசுராள் , புகழப்பட்ட 
மகாதேவி தீர்த்தமென்றவாறு . 


இந்நிலமே பெறுந்தீர்த்தத் தினிலுதித்த சண்டிகையா 

மேக வீரி 
தன்னுடபேர் துதித்திடினும் வெருண்டோடுந் துஷ்டமாஞ் 

சாதி யெல்லா 


வல்லம் தலபுராணம் 


309 


மன்னைதனைத் தரிசனமும் புரிந்தவர்க ளிடர்வறுமை 

யப்பா லென்னோ 
கன்னியவ டன்பெருமை கேட்கவேண் டியதென்ன 

வென்றான் கந்தன் . 


6 


( இ - ள் ) : இந்தப் பூமியெல்லாம் மதிக்கப்பட்ட தேவி தீர்த்தத்திற் 
பிறந்த சண்டிகாதேவியாகிய ஏகவீரியம்மனுடைய நாமத்தைத் 
துதித்தால் துஷ்டப் பிசாசுகளெல்லாம் வெருண்டோடிப் போகும் . 
அப்படிக் கொத்த தேவியைத் தரிசனம் பண்ணினால் அவர்கள் 
இடர்கள் , வறுமைகள் எப்படிப் போகுமோ ? தெரியாது ! 
அப்படியானால் அந்த ஏகவீரி யம்மனுடைய பெருமையைக் 
கேட்க வேண்டியதென்ன என்றார் கந்தசுவாமி என்றவாறு . 


எல்லவரும் புகழ்ந்தேத்து மூன்றுலகி லெழுந்திரையி 

லிருக்குந் தீர்த்தம் 
வல்லவினை யகலுதற்குச் சகலதேவதை களுடன் 

துலாமா தத்தில் 
நல்லவிருச் சிகம்தனுசு மூன்று திங்கள்தேவி 

நயந்து தோய்ந்தா 
லல்லல்வினை யகற்றிடுவர் கார்த்திகையின் மதிவார 

மதிகந் தானே . 


7 


( இ - ள் ) : யாவரும் புகழப்பட்ட மூன்றுலகத்திலுள்ள தீர்த்தமுஞ் 
சத்த சமுத்திரத்திலிருக்கப்பட்ட தீர்த்தமுந் தங்களுடைய 
வல்வினை பாபங்கள் அகலுதற்காகச் சகல தேவதைகளுடனும் , 
அற்பசி மாதத்திலும் , கார்த்திகை மாத்திலும் , மார்கழி மாதத்திலு 
மிந்த மூன்று மாதத்திலுந் தேவி தீர்த்தத்திலே வந்து ஸ்நானம் 
பண்ணி , தங்கள் தங்கள் பாபங்களைப் போக்கிக் கொள்வார்கள் . 
அதிலே கார்த்திகை சோம வாரஞ் சிலாக்கியம் என்றவாறு . 


மதிதவழும் பொழில் சூழ்ந்த தேவிதீர்த் தக்கரையில் 

வளமா யாவர் 
பிதுர்சிராத் தங்களுடன் பிண்டங்கள் வைத்திடினும் 

பிதுர்கள் தானுங் 
கதியடைவர் நிச்சயமாம் திதிகொடுத்த வடியவருக் 

கன்னை தானும் 
நிதியுடன் றானியசகல நிறைந்திடு யவள்பெருமை 

நிகழ்த்த லாமோ . 


8 


310 


( இ - ள் ) : சந்திரன் மேலே தவழுஞ் சோலை சூழ்ந்த தேவி தீர்த்தக் 
கரையிலே வளம் பெற யாவராகிலும் பிதுர்சிராத்தங்கள் செய்து 
பிண்டம் வைத்தாராகில் , அவர்களின் பிதுர்கள் மோக்ஷத்தை 
யடைவார்கள் . இது நிச்சயம் . அப்படி திதி செய்தவருக்குத் 
தேவியானவள் பொருள் , தானியம் , சகல சம்பத்தையுங் 
கொடுப்பாள் . அவள் பெருமையைச் சொல்லமுடியுமோ ? 
என்றவாறு . 


உலகினிலே மூன்றரையாங் கோடியெனுந் தீர்த்தங்க 

ளிதனுக் கொவ்வா 
தலமதிலே யனேகமுண்டு இத்தலத்திற் கிணையான 

தலமு மில்லை 
திலகனெனுஞ் சனற்குமராயின்னமின்னம் திரும்பவும் 

செப்ப லாமோ 
வலனுடை யிந்திரகீல வரைசமீப மாயிருப்ப 

நாயகியுந் தானே . 


9 


( இ - ள் ) : உலகத்திலே மூன்றரைக் கோடி தீர்த்தங்களிருக்கின்றன 
தீர்த்தங்களும் இந்தத் தேவி தீர்த்தத்திற்குச் சமானமல்ல . 
ஸ்தலங்களிலே அனேகமிருக்கிறது . அதுவு மிந்த க்ஷேத்திரத்திற்கு 
சமானம் சொல்லக் கூடாது . மகாதிலகனாகிய சனற்குமாரரே 
இதைவிட இன்னமென்ன சொல்லுவேன் . நன்மை பொருந்திய 
இந்திரகீலப் பருவதத்திற்குச் சமீபமாயிருப்பாள் ஏக நாயகி 
என்றவாறு . 


செங்கண்மா லரனுடைய வாக்கிணையாற் தீர்த்த 

தேவதைக ளெல்லாம் 
பங்கையஞ் சூழ்தேவி நதிவாச மகலாதிருந்தாற் 

பகரப் போமோ 
விங்குமிந்த க்ஷேத்திரமா க்ஷேத்திரமா மதிலிருக்கு 

மேக வீரி 
நங்கைமகா தேவியவள் மான்மியத்தைச் சேஷனால் 

நவில லாகா . 


10 


( இ - ள் ) : மகாவிஷ்ணு , பரமேஸ்பரனுடைய உத்தாரத்தினாலே 
தீர்த்தத் தேவைகளெல்லாந் தாமரைப் புஷ்பஞ் சூழ்ந்த தேவி 
தீர்த்தத்திலே எத்தேசகாலமும் வாசம் பண்ணிக்கொண்டு 
அகலாதிருந்தால் அதனுடைய பெருமையைச் சொல்லப் 


வல்லம் தல புராணம் 


311 


HHH 


-- 


- 


போகுமோ ? இந்த க்ஷேத்திரம் மகாக்ஷேத்திரமாகும் . இதிலே 
வாசமாயிருக்கிற தேவி மகா தேவியாகும் . அந்தத் தேவியினுடைய 
பெருமையை ஆதிசேஷனாலும் சொல்லப் போகாது என்றவாறு 


வேறு 


இந்த மான்மியம் ரகசிய மாகவு மிருக்கு 
மெந்த பாவங்க ளனைத்தையு மெளிதினின் மாய்க்கும் 
அந்த மாந்தற்குச் சகல சம்பத்தையு மருளும் 
நந்தி வாகனத் திறைவன் கிருபையு நவிலும் . 


17 


இ - ள் ) : இந்தத் தேவி தீர்த்த மகத்துவம் இரகசியமாகவிருக்கும் . 
இந்தத் தீர்த்தம் எப்படிக்கொத்தப் பாவங்கள் சகலத்தையும் 
எளிதினிற் தகிக்கும் . அந்த மனிதர்களுக்குச் சகல சம்பத்தையும் 
கொடுக்கும் . ரிஷபவாகனராகிய வச்சிரீஸ்பரன் கிருபா 
கடாக்ஷமுஞ் செய்வார் என்றவாறு . 


இக்கதை மான்மி யத்தைப் படிப்பவர் கேட்போர் 
தக்க வேதினந் துதிப்பவர் சகலமு பெறுவ 
ருசிக்குமா மேனுங் காரண மேட்டினு வரைந்து 

வைக்குமே யாவ ரகத்தினிற் தேவிவாழ்ந் திருப்பாள் . 12 
( இ - ள் ) இந்தத் தேவி தீர்த்த மகிமையைப் படிப்பவர் கேட்பவர் 
ஸ்தோத்திரம் செய்கிறவர் சகல சம்பத்தையும் பெறுவார்கள் . 
கரும்பு போலும் 

ருசிக்கப்பட்ட 

கதையை ஏட்டிலே 
எழுதிக்கொண்டு யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே 
தேவி வாசமாய் இருப்பாள் என்றவாறு . 


ஏகவீரிதன் மகிமையும் சிரேஷ்டமா யிருக்கு 
மாகமெய்யினு மெய்யெனத் திரும்பவு மறைந்தேன் 
றாகமாகவே யின்னமுங் கேட்பினுஞ் சலியா 
தேகமாகவு மியம்புவன் மகிழ்ச்சியு மெனக்கு . 


13 


( இ - ள் ) : ஏக வீரியம்மனுடைய மகத்துவம் கிரேஷ்டமாயிருக்கும் 
ஆகிலும் மெய்யாகவிருக்கும் . திரும்பவும் , மெய்யாகச் 
சொன்னேன் . திரும்பத் திரும்பக் கேட்கிறதென்னவென்று 
சலியாதே ஆசையுடனே கேளும் . எனக்குச் சொல்லச் சொல்ல , 
ஆசையாக இருக்கிறபடியினாலே சொன்னேன் என்றவாறு . 


312 


வேறு 


தேவிதன் தீர்த்த மான்மிய மதனைச் 

சிறப்புடன் படிப்பவர் கேட்போர் 
யாவரா யிடினுஞ் சுபங்களு பெறுவ 

ரனேகமாங் கீர்த்தியு மடைவர் 
தேலிதன் னருளா லந்தக னணுகான் 

திருவுடை மக்களுஞ் செழித்துச் 
சேவின்மே லொளிரு மிறையவ னுலகம் 

சிவகணத் தவருட னிருப்பார் . 


14 


இள் ) : இந்தத் தேவி தீர்த்த மகத்துவத்தைச் சிறப்புடனே படிக்கிற 
பேர்கள் , கேட்கிற பேர்கள் , யாவராகிலுஞ் சுபங்களையடைவர் . 
அனேகக் கீர்த்தியுமடைவார்கள் . தேவியுடைய கிருபையாலே 
இமதூதர்கள் அணுகார்கள் . ஸ்திரியுடனும் புத்திரருடனும் 
செழித்து அப்பால் இடப வாகனத்தின்மேல் பிரகாசமாகிய 
பரமேஸ்வரனுடைய கைலாசத்திலே சிவகணங்களுடனே 
இருப்பார்கள் என்றவாறு . 


குயிலெனு மொழியா ளயிலெனும் விழியாள் 

கொடியிடைப் பருவதக் குமரி 
மயிலெனு மொயிலா ளுமையவள் சுதனாம் 

வள்ளிதெய்வ யானைதன் பங்கன் 
றயவுட னியம்பச் சனற்குமர ரிஷியுந் 

தனதுளஞ் சிறந்தகா ரணத்தை 
வியல்புட னறிவாய்ச் சூதனு முரைப்ப 

விலங்கிய சௌனகர் மகிழ்ந்தார் . 


15 


( இ - ள் ) : குயில்போலும் மொழியுடையவள் ; வேல்போலும் 
கண்களையுடையவள் ; கொடிபோலுமிடையுடையவள் ; 
மயில்போலுமொயிலுடைய இமவான் பருவதக் குமரியான 
பார்வதி புத்திரனானவர் ; வள்ளி தெய்வயானை நாயகனாகிய 
சண்முகக் கடவுள் கிருபாகடாக்ஷத்துடனே சொல்ல , சனற்குமார 
ரிஷியும் கேட்டு மனது சந்தோஷமடைந்த கதையை இயல்புடனே 
அறியத்தக்கதாகச் சூதரிஷியும் நைமிசாரணிய வனத்திலே 
யிருந்துகொண்டு சொல்ல , பிரகாசமாகிய சௌனக ரிஷியும் 
கேட்டு , மகா சந்தோஷத்தை யடைந்தார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


313 


am 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமர சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா யறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


16 


( இ - ள் ): இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண் புராணமாகிய 
காந்தப் புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையிலற்புதமாக 
இந்திரகீலப் பருவதத்தினுடைய மகிமையை நாமறிந்த மாத்திரம் 
சொன்னோம் . யாவரும் சொல்லுதற்கரிய தபசுடையவனே 
யென்று சூதரிஷியும் சொல்லக் கேட்டிருந்த 

சௌனக 
மகாரிஷியும் சந்தோஷத்தை யடைந்து 

மெய்ப்பெருந் 
தவத்துடைய சூத ரிஷியே ! இப்போது நீர் சொன்ன மகிமை 
யெல்லாம் கேட்டு மகா சந்தோஷமானேன் . மேல் நடந்த 
கதையைச் சொல்லுமையா வென்று கேட்க , சூதரிஷியுஞ் 
சொல்லத் தொடங்கினாரென்றவாறு . 


குறிப்புகள் 
11. தேவி தீர்த்தச் சருக்கம் 


இச்சருக்கத்தில் 16 பாடல்கள் உள்ளன . கூத்தபிரான் 
பிரதிக்கும் நம் பிரதிக்கும் வேறுபாடு இல்லை . எனினும் முருகன் 
மீது கூடிய ஒருவிருத்தத்தைக் கூத்தபிரான் கூடுதலாக இயற்றிச் 
சேர்த்துள்ளார் . 


7 . 


2. 


3 . 


4 . 


மருவடர் பொழில் -மணம் பொருந்திய சோலை என்க . 
கடிகை , நாழிகை, தூர அளவுகள் . 
மெத்த - மிகுந்த ; சித்திரசத்தி - அழகுள்ள தேவி 
அன்பரிடத்தில் அன்புடன் இருக்கும் வீரி துஷ்டரின் 
எலும்பினை முறிப்பவள் ஆவாள் என்கிறார் . 
மறையவர் கொலைபாவம் பிரமத்தி பாபம் என்று உரையில் 
கூறப்படுகிறது . பிரம்மத்தி தோஷம் என்று சாசனம் கூறும் . 


5 . 


314 


6 . 


ஏகவிரி நாமத்தைக் கேட்டால் துஷ்டப் பிசாசுகள் அகலும் . 


7. எல்லவரும் - எல்லாரும் ; திரை - கடல் ; தனுசு - மார்கழி மாதம் ; 

துலாமாதம் - ஐப்பசி மாதம் . 
8 . பிதுர்சிராத்தங்கள் செய்ய தேவி தீர்த்தம் ஏற்றது என்கிறார் . 
9 . தேவி தீர்த்தத்திற்கு இணை எதுவுமில்லை என்கிறார் . 
10. ஆக்கிணை - உத்தரவு . பங்கயம் - தாமரை. 

மான்மியம் - மகத்துவம் . நந்திவாகனத்திறைவன் - ரிஷப 

வாகனராகிய சிவன் . 
12. இச்சருக்கம் படிப்பவர் , கேட்பவர் , ஏட்டில் எழுதுபவர் 

ஆகியோர் அம்மையின் அருள் பெறுவர் என்கிறார் . 
13. திரும்பத்திரும்பமக் கேட்டாலும் தேவியின் புகழ் இனிக்கும் 

என்கிறார் . 


11 . 


14. அந்தகன் - யமன் தூதன் . 
15. பருவதக்குமரி - மலைமகள் . 

வள்ளி தெய்வயானை தன்பங்கன்- முருகன் . 
16. கதைத்தொடர்ச்சிக்கான பாடல் இதுவாகும் . 


கூத்தபிரான் பாடல் வருமாறு . 


சந்தேக மில்லாது யெமன்வந் தென்னுயிர் கொள்ளும் தருணத்திலே 

தளருகின்ற நடையோடுமன்தள்ளு மழலைச் சொல்தரு மைந்தரும் 
கொந்தாரு மலர்சூடு குழல்மாதரு பக்கமுழல் மாந்தரும் 
கோவென்று வழுதென்மேல் வீழ்ந்தாது மயல்கொண்டு 

வயர்வெய்திடேன் 
பந்தாடு சூர்சென்னி குந்தத்தைக் கொடியேனு பகர்சேவலைப் 

பணியஞ்ச நடைகொண்ட பசுமா மயிறன்னைப் பக்கத்தில் வாழ் 
சிந்தாகுலந் தீர்க்குந் தெய்வயானை யொடுவள்ளி தேவிதனைச் 

சிங்கார வடிவேலன் முருகாரு மிளிர் செச்சையிரு தாளையே . 


1 


12. ஏகவீரியம்மன் சருக்கம் 


சந்தன வனப்பொழில் தழைத்ததகில் சாலை 
இந்திர னகத்திலுறை யீசனுமை பாலா 
சந்திர மிகுத்தரு டுலங்கியிடு தேவி 
வந்தமரு தீர்த்தம் வளத்தினை மகிழ்ந்தேன் . 


1 


( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலேயிருந்து சூதரிஷி சவுனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . சந்தன வனங்களும் 
சோலைகளுந் தழைத்து அதில் விருக்ஷசாலைகள் சூழ்ந்த 
இந்திரகீலப் பருவதத்திலிருக்கும் வச்சரீசுபரன் மங்களநாயகி 
பாலனான கந்தசுவாமியை அழகு மிகுந்த கிருபை பிரகாசிக்கும் 
தேவியான ஏகவீரியம்மன் வந்த தேவி தீர்த்த மகத்துவம் கேட்டு 
மகா சந்தோஷத்தையடைந்தேன் என்றார் என்றவாறு . 


இப்பெரிய யேகவீரி யென்றுமொளி ரன்னை 
யப்பெரிய தீர்த்தமதில் வந்துவழி யன்பாய் 
செப்பிடுக வென்றுசனற் குமாரரிஷி செப்ப 
வப்பொழுது வாறுமுக வண்ணலு முரைப்பான் . 


2 


( இ - ள் ) : இத்தனை மகத்துவமுடைய ஏகவீரியென்னும் 
பிரகாசமாகிய அம்மன் அப்படிப் பெருமை பெற்ற தேவி 
தீர்த்தத்திலே யுண்டான வரலாறு 

அன்பாகச் 
சொல்லவேணுமென்று சனற்குமார ரிஷி கேட்க , அப்போது 
ஆறுமுகத்தையுடைய கந்தசுவாமியுஞ் சொல்லுகிறார் என்றவாறு . 


வேறு 


யோக மாமுனி யவர்களிற் திலகனென் றுரைக்கும் 
நாகம் பூண்டவற் கன்பனே நற்சனற் குமரா 
யேக வீரியுந் தேவிதன் தீர்த்தத்தி லெழுந்து 
வாக மந்தனை வகைவகை யறைவனென் றறைவான் . 3 


( இ - ள் ) : யோக 

நிஷ்டையுடைய முனியேசுராளிற் 
சிலாக்கியனென்று சொல்லப்படும் 

நாகாபரணன் 


316 


பரமேஸ்பரனுக்கன்பனான சனற்குமாரரே ! ஏக வீரியம்மனுந் தேவி 
தீர்த்தத்திலே உண்டாகி வந்த ஆகமத்தை வகை வகையாகச் 
சொல்லுகிறேனென்று சொல்லுகிறாரென்றவாறு . 


புன்னை மல்லிகை செண்பகம் பொருந்திய கூந்த 
லன்னை மங்கள வல்லி வச்சரீசுபர னமரும் 
நன்ன கர்க்கரை யோசனை யீசனார் திசையிற் 
பன்னு மாமறை யுணர்ந்தவன் பராசக்ஷேத் திரமே . 


4 


( இ - ள் ) : புன்னை , மல்லிகை , செண்பக புஷ்பஞ் சூழ்ந்த 
கூந்தலுடைய அன்னையாகிய மங்கள வல்லியும் வச்சிரீசுபரனும் 
எழுந்தருளி யிருக்கும் கௌதம க்ஷேத்திரத்திற்கு அரையோசனை 
தூரத்திலே ஈசானிய திசையிலே யாவருஞ் சொல்லப்பட்ட 
வேதங்களைக் கரைகண்டறிந்த 
பராச ரிஷி க்ஷேத்திர 
மென்றிருக்குது என்றவாறு . 


அந்தமா நகர்தனைத் தரிசனம் புரிந்தவர் செய்த 
யெந்தபா வங்கள் வல்வினைப் பிணிகளும் இறந்து 
வெந்துநீ றதாயப் பவணத்தி லணுவென விலகு 
நந்தி நாயக னாகி யமருமன் நகரே. 


5 


( இ - ள் ) : அந்தப் பராச க்ஷேத்திரத்தை யாதாமொருவர் தரிசனம் 
பண்ணினால் அவர்கள் செய்திருக்கிற பாபங்கள் , எப்படிக்கொத்த 
தானாலும் வல்வினைகளும் வியாதிகளுமிறந்து வெந்து 
சாம்பலாகிற காற்றிலே அணுப்பறந்தாலெப்படியோ அப்படி 
விலகிப் போகும் . நந்தி நாயகனான பரமேஸ்பரனும் பார்வதியும் 
மெழுந்தருளியிருக்கும் பராச க்ஷேத்திர மென்றவாறு . 


அதனி லேயொரு காரண மறைகுவன் கேண்மின் 
மதன சிந்தையா னும்பர்க ளிகலனா மவுணன் 
விதன முற்றவன் வறுமையால் மெலிந்து தஞ்சகனும் 
வதன தண்டகன் றாருகன் மூவரு மடைந்தார் . 

6 
இ - ள் ) : அப்படிக்கொத்த பராச க்ஷேத்திரத்திலே ஒரு கதை 
சொல்லுகிறேன் கேளும் . மகோமத்தனான சிந்தையுடையவன் , 
தேவர்களுக்குப் பகையாளியான ராக்ஷதர் அனேக 
விதனத்தையடைந்து தரத்திரத்திலே மெலிந்து தஞ்சகாசூரன் , 
தண்டகாசூரன் , தாருகாசூரன் இந்த மூன்று ராக்ஷதர்களும் வெகு 
வருத்தமடைந்தார்கள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


317 


தஞ்சன் றண்டகன் றாருகன் மூவருந் தளர்வாய் 
பஞ்ச பாதகந் தகித்திடும் பராசர் க்ஷேத்திரத்தி 
லஞ்சு மாமுக னருள்பெறு முனிவனா ரடியில் 
வஞ்ச மாகிய மூவருங் சரணென வணங்கி . 


7 


இ - ள் ): தஞ்சகாசூரன் , தண்டகாசூரன் , தாருகாசூரன் மூன்று 
பேரும் தளர்ச்சியடைந்து பஞ்ச பாதகங்களைத் தகித்திடும் பராச 
க்ஷேத்திரத்திலே வந்து ஐந்து முகமுடைய பரமேஸ்பரன் கிருபை 
பெற்ற பராசரிஷியினுடைய பாதாரவிந்தத்திலே மகா வஞ்சமாகிய 
மூன்று ராக்ஷதருஞ் சரணஞ் சரணமென்று நமஸ்காரம் 
பண்ணினார்கள் என்றவாறு . 


ஈசனாரருள் பெருகிய விறைவனே சரணம் ! 
மாசி லாதமா மனத்தனே மலரடி சரணம் ! 
வாச மாயுன தருகினி லிருக்கவும் வளமாய்ப் 
பேசு வாயென மூவரும் பேசவு மகிழ்ந்தான் . 


8 


பாதார 


இ - ள் ) : பின்னும் மூன்று ராட்சதரும் நமஸ்காரம் பண்ணித் 
தோத்திரம் பண்ணுகிறார்கள் . பரமேஸ்பரன் கிருபாகடாக்ஷம் 
பெற்றவரே நமஸ்காரம் . குற்றமற்ற மனதுடையவரே உம்முடைய 

விந்தமே சரணமென்று துதித்த உம்முடைய 
ஆச்சிரமத்திலே நாங்கள் மூன்று பேருமிருந்து உமக்குப் 

பண்ணிக்கொண்டிருக்கத்தக்கதாய் உத்தரவு 
செய்யவேணுமென்று 

மூவரும் 

சொல்ல , 
சந்தோஷத்தையடைந்தார் என்றவாறு . 


பணிவிடை 


ரிஷி 


வேத மாமுனி யரக்கர்தன் வணக்கமும் விரும்பி 
தீதி லாமணத் துடையவன் சிறக்கவு மிரங்கிக் 
கோதி லாதவாச் சிரமத்தி லிருக்கையுங் கொடுத்து 
பாத கன்பசி யகற்றிவைத் திருந்தனன் வெகுனாள். 


( இ - ள் ) : பராசரிஷியும் இராட்சதர் வணக்கத்தைப் பார்த்துத் 
தீமையாகிய கபடமில்லாத மனதுடையவரானபடியினாலே 
மெத்தவும் இரக்கமுற்றுக் குற்றமில்லாதிருக்கும் தம்முடைய 
ஆச்சிரமத்திலே இருக்கச் சொல்லி உத்தரவு கொடுத்து , 
பாதகராகிய இராட்சதர்களுக்குச் சாப்பாடும் போட்டு வெகு நாள் 
வைத்திருந்தார் என்றவாறு , 


318 


= 


-பா 


நேய பாயச மறுவகைச் சுவைகளு நிறைந்து 
வாய போசன மருந்தலா லஸ்தியு மறைந்து 
தீய நெஞ்சினர் கொடுமையே தவமெனச் சிறக்கு 
மாய பாவிகள் வஞ்சனை புரிந்திடு மனத்தோர் . 


10 


( இ - ள் ) : அந்த மூன்று இராட்சதரும் நெய் , தயிர் , பால் 
பாயசமுடனே அன்னம் தேவையான மட்டும் 
அறுசுவைகளுடனே சாப்பிட்டபடியினாலே முன் சரீரம் வற்றி 
எலும்புகள் தெரிய இருந்தது போய் , சரீரமுற்றி எலும்புகளெல்லா 
மறைந்து திடப்பட்ட மாத்திரத்தில் தீமையாகிய நெஞ்சுடையவர் 
ளானபடியினாலே கொடுமை தானே தவமாய்ச் செய்யப்பட்ட 
பேர்கள் மகாபாவிகள் வஞ்சனை மனத்துடையவர்களென்றவாறு . 

கலக மீதினி லின்பமுங் கருணையும் பெருகி 
திலக மாமுனி வோற்குஞ் செழுமறை யவற்கு 
மிலகு மானிட ரரிவையர் சகலவெவ் வுயிற்கு 
முலக மெங்கணு மிடர்களைப் புரியலுற் றனரே . 


11 


( இ - ள் ) : என்னேரமுங் கலகம் செய்கிறதில் தாப்பிரியமாய் மனது 
வைத்து மகாசுத்தமாய் ஆசாரமாயிருக்கப்பட்ட பிராமணாள் , 
முனியீஸ்பராள் , ரிஷியீஸ்பராள் , மற்றுமுண்டாகிய மனிதர்கள் 
ஸ்ரீசனங்களுக்குஞ் 

சகல 

உயிர்களுக்கும் உலகமெங்கும் 
இடர்களைச் செய்தார்கள் என்றவாறு . 


தண்டன் தஞ்சகன் தாருகன் செழிப்புடன் மதர்த்து 
கொண்ட மாமுனி வோர்களுக் கிடர்களைக் கொடுத்தான் 
பண்டை நான்மறை முழுதுணர் பராசமா முனிவன் 
கண்டு மூவர்செய் கலக்கமுங் கவலையுற் றுரைப்பான் . 


12 


( இ - ள் ) : தண்டாகாசூரன் , தஞ்சகாசூரன் , தாருகாசூரன் , மூன்று 
பேரும் நன்றாய்ச் 

சாப்பிட்டு மகோமத்தர்களாகி 
ஆச்சிரமத்திலிருக்கிற ரிஷியேசுரர்களுக்கெல்லாம் இடைஞ்சலைக் 
கொடுக்கத் தலைப்பட்டார்கள் . இப்படி நடக்கிற நாளிலே 
பழைமையாகிய நான்கு வேதங்களையுமுணர்ந்த பராசரிஷியும் 
இந்த மூன்றுஞ் செய்யப்பட்ட கலகத்தைக் கண்டு மனதிலே விதன 
மடைந்து சொல்லுகிறார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


319 


கொடிய மாவிடம் பொருந்திய வரவினைக் கொணர்ந்து 
நெடிய பாற்கட லமுதினை நிரப்பிடு மதுபோற் 
கடிய தானவர் மூவற்குங் கருணையா லளித்த 
தடிசி லென்றவன் பராசனு மமலனைத் துதிப்பான் . 13 


( இ - ள் ) : கொடிதாகிய விஷம் பொருந்திய சர்ப்பத்தைக் கொண்டு 
வந்து நீண்ட திருப்பாற்கடலமுதத்தைக் கொடுத்து வளர்த்தது 
போலாகியது . பொல்லாத ராட்சதர் மூன்று பேருக்கும் தயவுடனே 
போட்டு வளர்த்த சாப்பாடென்று சொல்லி , இந்த ராட்சதர்களை 
அடக்க நம்மால் முடியா தென்று பராசரிஷியும் பரமேஸ்வரனைத் 
தியானித்துத் தோத்திரம் பண்ணினார் என்றவாறு . 


வேத நாயகா! கையில்மான் மழுவுடை விமலா! 
பூத நாயகா! பொங்கர வணிந்திடும் புனிதா! 
மாது நாயகா! மாதவன் போதனும் வணங்கும் 
பாத நாயகா! கைலையில் கிரிவளர் பரமா ! 


14 


( இ -ள் ) : நான்கு வேதங்களுக்கும் நாயகனே ! கையில் மான் 
மழுவுடையவனே ! ஐந்து பூதத்திற்கும் நாயகனே ! 
சர்ப்பாபரணனே ! பரிசுத்தமானவனே ! பார்வதி நாயகனே ! 
விஷ்ணுவும் பிரமாவும் வணங்கும் பாத தாமரையுடையவரே ! 
கைலாசகிரியிலே இருக்கப்பட்ட பரமேஸ்பரரே ! என்றவாறு . 


என்று தோத்திர மியம்பிட யிறையவன் மகிழ்ந்து 
நின்ற சண்டிகா தேவியை நேருடன் நோக்கி 
வொன்று கூறுவன் பராக்கிரம முடைய தஞ்சகனை 
தண்டன் றாருகன் மூவரைச் செயித்திடு வென்றான் , 


15 


-ள் ) : இந்தப் பிரகாரம் பராசரிஷி தோத்திரம் பண்ண , 
பரமேஸ்பரனும் மகிழ்ந்து தம்முடைய அருகிலிருந்த 
சண்டிகாதேவியைப் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் . ஓ ! 
சண்டிகாதேவி , நீ பூலோகத்திலே போய் , பராக்கிரமசாலியான 
தஞ்சகாசூரன் , தண்டகன் , தாருகனிந்த மூன்று இராட்சதரையும் 
வெல்வாயென்று உத்தாரம் பண்ணினார் என்றவாறு . 


அண்டர் நாயக னுரைத்திட சண்டிகை யணங்கு 
தெண்ட னிட்டவள் விடைகொடு பூதலத் திறங்கி 
தண்டம் வில்லுடன்பற்படைத் தளங்க னுடனே 
புண்டரீக னேபராசர் தன்சேத்திரம் புகுந்தாள். 


16 


320 


( இ - ள் ) : தேவர் நாயகனான பரமேஸ்பரன் உத்தாரம் பண்ண , 
சண்டிகை தேவியும் நமஸ்காரம் பண்ணி , அனுப்பி வைத்துக் 
கொண்டு , பூமியிலே வந்து தண்டாயுதம் வில்லு , அம்புறாத்தூணி , 
பானங்கள் பல பல ஆயுதங்களுடனேயும் , தனங்களுடனேயும் 
பிரதேவருக்குச் சமானமான பராசர் க்ஷேத்திரம் வந்து சேர்ந்தாள் 
என்றவாறு . 


கரிய மேனியன் றஞ்சகன் றாருகன் கலங்க 
வெரியும் வாளிகள் பற்பல வாயுத மெடுத்து 
விரியும் வில்லும் நாண்பூட்டவன் மீதினில் விடுப்ப 
அரிய பாணமொன் றனந்தமாய்ப் படர்ந்திட வதிர்த்தாள் . 17 


( இ - ள் ) : யுத்த வாரம்பத்துடனே சண்டிகா தேவியுங் கருப்பு 
மேனியை 

உடைய தஞ்சகாசூரன் , தாருகசூரனுங் கலங்க 
வடவாமுகாக்கினி போலே தகிக்கப்பட்ட பலபல பாணங்களை 
யெடுத்து விரிந்திருக்கப்பட்ட வில்லிலே பூட்டி , சந்தித்து 
விட்டாள் . பாணமானது ஒரு பாணம் அனந்த பாணமாய் , 
விருத்தியாகி ராட்சதாள் பேரிலே தைக்க ஆர்ப்பரித்து 
அட்டகாசம் பண்ணினாள் என்றவாறு . 


விடுத்த வெண்சரஞ் தஞ்சகன் மேனியி லழுந்தி 
குடித்து ரத்தமுங் கொப்பளித் திடமனங் குறுகாப் 
படித்த லங்களு மதிர்ந்திடவே தஞ்சனும் பற்கள் 
கடித்து வில்லையுங் குனித்தனன் கணைகளைத் தொடுத்தான் . 18 


இ - ள் ) : விட்ட பாணமானது தஞ்சகாசூரனுடைய சரீரத்திலே 
தைத்து உடலுக்குள்ளே போய் இரத்தங்களைப் பாணம் பண்ணிப் 
பாணந் தைத்த வழியிலே இரத்தங்கள் கொப்பளிக்க , அப்போது 
மனது கலங்காதபடிக்குப் பூமியெல்லாம் கிடுகிடு வென்றதிர , 
தஞ்சகாசூரனும் பல்லை நறநற வென்று கடித்துத் தன் கையிலே 
இருக்கப்பட்ட வில்லை வளைத்துப் பாணங்களைத் தொடுத்து 
விட்டான் என்றவாறு . 


தொடுத்தி டுங்கணை யொன்று மாயிரமெனத் தோன்றி 
வடித்த கூர்விழி யாளுடல் மருவிடக் கலங்கா 
பிடித்த வெண்சிலை வளைத்து வஞ்சனும் பின்னிட் 
டெடுத்து வோடிடக் கணைகளை யேவின ளிணையே . 


19 


வல்லம் தலபுராணம் 


321 


( இ - ள் ): சண்டிகா தேவி பேரிலே தஞ்சகா சூரன் தொடுத்து விட்ட 
பாணங்களை ஒரு பாணமாயிரம் பாணமாய்த் தோன்றிக் 
கொல்லன் உலையில் வைத்தடித்த வேல் போலும் விழியுடைய 
சண்டிகாதேவியினுடைய உடலிலே தைக்க , சண்டிகா தேவியும் 
மனது கலங்காதபடிக்குத் தன்கையிலே யிருக்கப்பட்ட வில்லை 
வளைத்துத் தஞ்சகாசூரனும் பின்வாங்கி ஓடிப் போகத் தக்கதாகப் 
பாணங்களை இடைவிடாதபடிக்குத் தண்டோப தண்டமாய்த் 
சங்கோப சங்கமாய்த் தொடுத்து விட்டாள் என்றவாறு 


தஞ்சன்றன் னுடைய மெலிவையுந் தாருகனோக்கி 
வஞ்சமாகிய தண்டனு மதிக வுக்கிரத்தா 
லஞ்சுமா முகனென்ன வுஞ்சம னழலெனவு 
நஞ்சமென்னவு முலகமு நடுநடுங்கிட வதிர்ந்தான் . 


20 


கால 


மகா 


இ - ள் ) : இந்தப் பிரகாரம் சண்டிகாதேவியும் பாண வருஷமாய் 
வருஷிக்கிறபோது தஞ்சகாசூரனும் , அவனாலே ஆனமட்டும் 
பார்த்து நின்று நிர்வாகமில்லாமல் மூர்ச்சையடைந்தான் . 
தமையன் மூர்ச்சையடைந்ததைத் தாருகா சூரனானவன் கண்டு 
தண்டகாசூரனுடனே 

உக்கிரமாக , பிரளயக் 
ருத்திரனைப் போலவும் , பிரளயக் காலத்து இயமனைப் போலவும் , 
ஊழிக்காலத்து வடவாமுகாக்கினி போலவும் , ஆலகால விஷம் 
போலவும் , வந்து சண்டிகாதேவி பேரிலே எதிர்த்து உலக மெங்கும் 
நடுநடுங்கத்தக்கதாக ஆர்ப்பரித்து அட்டகாசங்களைப் 
பண்ணினார்கள் என்றவாறு . 


ஆர்த்த போதினி லெண்டிசைத் திசைகளு மதிரக் 
கூர்த்த னாகிய தஞ்சனுங் குளிர்சிவந் தெழுந்து 
சீர்த்த வீரியர் மூவரும் சிலையினை வளைத்துக் 
காற்று வேந்தனும் வருணனுஞ் சமனெனக் கலந்தார் . 


21 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் இரண்டு இராட்சதரும் ஒருமுகமாய் 
வந்து அட்டகாசங்களைப் பண்ணுகிறபோது அஷ்டதிக்கும் , 
அஷ்ட குலப் பருவதமும் , கிடுகிடென்ற அதிர யமனுக்குச் 
சமானமாகிய தஞ்சகாசூரனு மூர்ச்சை தெளிந்து எழுந்திருந்து 
தம்பிமாரிரண்டு பேருடனே தானும் வந்து கூடி சத்த வீராதி வீரர் 
மூன்று பேரும் ஒருமுகமாகச் சண்டிகாதேவி பேரிலே 
வந்தெதிர்த்துத் தங்கள் தங்கள் கையிலே யிருக்கிற வில்களை 
வைத்து , பாண வருஷமாய் வருஷிக்கிறபோது 

எப்படி 


322 


- 


இருக்கிறதென்றால் பிரளய காலத்துச் சண்டமாருதமும் அந்திக் 
காலத்து வருணனும் ஊழிக்காலத்து இயமனும் மூன்று பேருங் 
கூடி வந்தது போலிருந்தவாறு . 


விட்ட பாணங்க ளொன்றுபத் தாயிரம் விரிந்து 
மட்டு லாங்குழற் கண்டிகை மேல்வர வவளுங் 
கட்ட றுத்தனள் மறுகணை தொடுத்தனள் கடிதில் 
விட்ட பாணமுந் தானவன் கணைகளு மிலங்கி . 


22 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் மூன்று இராட்சதர்களும் விட்ட 
பாணங்கள் ஒன்று , பத்து நூறாயிரமாக விரிந்து , புஷ்பஞ் சூழ்ந்த 
கூந்தலுடைய சண்டிகாதேவி பேரிலே வர சண்டிகா தேவியுஞ் 
சீக்கிரமாகத் தன் கையிலிருக்கிற வில்லை வளைத்து , நாணேற்றி 
விட்டு , பாணம் பரம்பரையாக வருஷித்து அந்த மூன்று 
இராட்சதர்கள் விட்ட பாணமெல்லாமறுத்துப் பின்னுமதி 
சீக்கரமாக மென்மேலும் பாணங்களைத் தொடுத்து விட்டாள் . 
அந்த இராட்சதர் மூன்று பேருஞ் சீக்கிரமாகப் பாணங்களைத் 
தொடுக்கச் சண்டிகாதேவி விட்ட பாணங்களையெல்லாமறுத்து 
மேலு மேலு மதிசீக்கிரமாகப் பாணங்களைத் தொடுத்து 
விட்டார்கள் . சண்டிகாதேவியும் பின்னுமதிசீக்கிரமாகப் 
பாணங்களைத் தொடுத்து விட்டாள் . இந்தப்படி மூன்று 
இராட்சதருஞ், சண்டிகாதேவியும் முன் வைத்த கால் பின் 
வாங்காத படிக்கு அவரவர் சவுரிய, தைரிய பராக்கிரமத்துடனே 
அளவு சங்கையில்லாதபடி சத்தமேகங்கள் 

மழை 
வருஷித்தாலெப்படியோ அப்படி பாண வருஷமாய் 
வருஷித்தார்கள் என்றவறு . 


Faiq 


இருவர் வாளியு முலகெலா மக்கினி யிறைக்க 
வொருவ ளாகையால் மூவரு முயர்கணை தொடுத்து 
குருதி யோடுக பலகணி போலுடற் குழிய 
வெருவு தானவன் கணையினாற் சண்டிகை மெலிந்தாள் . 23 


( இ - ள் ) : சண்டிகாதேவியும் மூன்று இராட்சதரும் விடுகிற 
பாணங்க ளொன்றோடொன்று மோதிக் கொண்டு 
அக்கினிகளையும் இடிகளையுங் கக்க , உலக மாதிந்தமும் அக்கினி 
மழை பொழிந்தாலெப்படியோ அப்படிப் போல சண்டிகாதேவி 
யொருத்தி ராட்சதர்கள் மூவருடனே அவளாலான மட்டும் யுத்தம் 
பண்ணிக்கொண்டு வரச்சே , இராட்சதர் மூன்று பேரும் , அடா 


வல்லம் தலபுராணம் 


323 


இவள் ஒருத்தி நாம் மூன்று பேருக்குங் கை மாறாதபடிக்குச் 
சமாளித்துக்கொண்டு வருகிறாள் . நம்முடைய 
நிர்வாகமென்னவென்று அதி வேகத்துடனே ஒரு நிமிஷத்திலே 
மூன்று பேரும் 

அனேக பாணங்களைத் தொடுத்துச் 
சண்டிகாதேவி விட்ட பாணங்களை விட்டு , சண்டிகா 
தேவியுடைய சரீரமெல்லாம் ரத்தப்பிரவாக மெடுக்கத் தக்கதாய்ச் 
சரீரமெல்லாஞ் சல்லடைக்கண் போலும் பலகணி போலுந் 
துளைத்து விட்டார்கள் . அப்போது சண்டிகாதேவியும் 
நிதானமில்லாத படிக்கு மூர்ச்சையடைந்தாள் என்றவாறு 


மெலிந்த சண்டிகை தன்னையும் விருப்புட னோக்கி 
வலிந்த ராட்சதர் மூவர்தன் வலிமையுங் கண்டு 
சலிந்து அயரீந்தனன் பராசருந் தழைத்திடுங் கடுக்கை 
மலிந்த வேணியன் பதத்தினை வணங்கியுந் துதித்தான் . 24 


( இ - ள் ): சண்டிகா தேவி மூர்ச்சையடைந்ததைப் பார்த்து மூன்று 
இராட்சதர் வலிமையுங் கண்டு மெத்தவும் விதனத்தையடைந்து 
பராசரிஷியானவர் தழைத்த வில்வ மாலை தரித்த சடையுடைய 
பரமேஸ்பரன் பாதத்தை வணங்கித் துதி பண்ணுகிறார் 
என்றவாறு . 


வேறு 


வள்ளலே போற்றி ! போற்றி ! மாதுமை பாகா போற்றி ! 
வெள்ளியங் கிரியாய் போற்றி ! விமலனே விகிர்தா போற்றி ! 
கள்ளடர் சடையாய் போற்றி ! கருணையங் கடலே போற்றி ! 

பிள்ளைமா மதியஞ் சூடும் பிஞ்ஞகா போற்றி ! போற்றி !. 25 
இ - ள் ) : நினைத்த வரங்களைக் கொடுக்கிற வள்ளலே போற்றி 
போற்றி ! பார்வதி பாகனே போற்றி ! வெள்ளியங்கிரி வாசரே 
போற்றி ! விமலனே போற்றி ! விகிர்தனே போற்றி ! தேன் 
பொருந்திய சடையுடையவரே போற்றி ! கிருபாசமுத்திரமே 
போற்றி ! மூன்றாம் பிறையைச் சடையிலே தரித்தவரே போற்றி ! 
போற்றி ! யென்றவாறு . 


சரணம தடைந்தே னிந்தத் தஞ்சன் றாருகன் தண்டன் 
முரணையு மழித்து மாள விக்கண முதவு நாகா 
பரணனே வெனவு மந்தப் பராசனுந் துதித்த போதிற் 
கரணங்க ளாகி நின்ற கருணையங் கடவு ளாங்கே . 


26 


324 


( இ - ள் ) : சுவாமி சாம்பசிவனே உம்முடைய பாதார விந்தமே சரண 
மென்றடைந்தேன் . இந்தப் பொல்லாதவரான தஞ்சன் , தண்டன் , 
தாருகன் இந்த மூன்று இராட்சதர்களுடைய வலிமையைக் 
குறைத்து அவர்கள் மாண்டு போகத் தக்கதாக இந்த க்ஷணமே 
அனுக்கிரகஞ் செய்ய வேணுஞ் 

சர்ப்பாபரண 
முடையவரேயென்று பராசரிஷி ஸ்தோத்திரம் பண்ண , 
அப்போது சகல சீவ ஜெந்துக்களும் அந்தக் கரணங்களாகி 
நின்றருளி கருணாலயக்கடவுளும் பராசரிஷி விதனத்தை யறிந்து 
சொல்லுகிறார் என்றவாறு . 

திருமகள் கணவ னான செங்கண்மால் தன்னை நோக்கி 
அரியெனும் ரூப மாக வவுணரை வதைப்பா யென்ன 
விரணிய வன்ம றானு மிருநில மதனில் வந்து 
முரணுடைத் தவரை நோக்கி முனிந்தமர் விளைக்க லுற்றான் . 


27 


மகா 


( இ - ள் ) : இலக்குமிபாகனாகிய தாமரைக் கண்ணனான 
விஷ்ணுவைப் பார்த்து ஓ ! மகாவிஷ்ணுவே நீர் நரசிங்க 
ரூபமெடுத்து 

இராட்சதர்களையெல்லாம் வதைத்துப் 
போடுமென்று சொல்ல , அந்த க்ஷணமே மகாவிஷ்ணுவும் 
பூலோகத்திலே வந்து மகா புயபலம் படைத்த இராட்சதரைப் 
பார்த்து அதிகக் கோபத்தோடு மகா உக்கிரமாக யுத்தம் செய்யத் 
தொடங்கினார் என்றவாறு . 


முன்னவ னான தஞ்சன் முடுகிவெண் கணைக ளேவ 
பின்னவன் றண்டன் றானும் பெரும்படைக் கணைக ளேவ 
பொன்னனை வென்றோன் றானும் பொருபடை கணைக ளேவ 
தன்னவன் றாரன் நோக்கித் தழைத்திடுங் கணைக ளேவ . 28 


( இ - ள் ): இந்தப் பிரகாரம் மகா விஷ்ணுவானவர் , யுத்த ஆரம்பம் 
பண்ணிக் கொண்டிருக்கிற சமயத்திலே இராட்சதர்களில் 
மூத்தவனான தஞ்சகாசூரனானவன் சிக்கிரமாகத் தானே தன் 
கையிலே யிருக்கிற வில்லை வளைத்து , நாண் பூட்டி , மகாவிஷ்ணு 
பேரிலே அனேக பாணங்களைத் தொடுத்து விட்டான் . அவனுக்கு 
இளையவனான தண்டகாசூரனும் தன்னுடைய தளத்துடனே 
வந்தெதிர்த்து பெரிதாகிய அஸ்திரங்களைத் தொடுத்துவிட்டான் . 
இந்த இரண்டு இராட்சதரும் எதிர்த்து அஸ்திர சந்தானம் 
பண்ணுகிறதைப் பார்த்து மகாவிஷ்ணுவும் தம்முடைய கையிலே 


வல்லம் தலபுராணம் 


325 


இருக்கிற வில்லை வளைத்துக் குணத்தொனி பண்ண அந்தத் 
தஞ்சன் , தண்டகன் பேரிலே அக்கினியைக் கக்கப்பட 
அஸ்திரங்களைப் பிரயோகம் பண்ணி விட்டார் . அதுகண்டு 
தாருகாசூரனும் தன்கையிலே இருக்கிற வில்லை வளைத்து 
நாணேற்றிவிட்டு அனேக பாணங்களைப் பிரயோகம் 
பண்ணினான் என்றவாறு . 


தேவியுங் கனைக ணீங்கித் திரள்படைக் கணைக ளேவ 
மூவரு மிருவரு மாக முனிந்தமர் விளைத்த லாலே 
தேவரு நடுங்கி யோடத் திசைகளு களங்கி வாரி 
யாவினுங் கொதித்துப் பொங்க வரவினுஞ் சரங்கள் சாய்க்க . 29 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் இராட்சதர் மூவரும் , மகா விஷ்ணுவும் 
அனேக யுத்தம் பண்ணி அஸ்திர வருஷமாய் வருஷிக்கிறபோது 
அப்போது மூர்ச்சையடைந்திருந்த சண்டிகாதேவியு மூர்ச்சை 
தெளிந்து எழுந்திருந்து தன்கையிலே யிருக்கிற வில்லை வளைத்து 
சிறுநாணொ கொண்டு அனேக அஸ்திரங்களைப் பிரயோகம் 
பண்ணினாள் . அவள் இராட்சதர் மூவரும் இவாளிருபேருமாக 
அவரவர் கையிலே யிருக்கிற வில்களை வளைத்துப்பாண 
பரம்பரையாக அனேக அஸ்திரங்களை மேகங்கள் வருஷிக்கிறாப் 
போலே வருஷிக்கத் தலைப்பட்டார்கள் . அவர்கள் மூவரும் 
விடுகிற அஸ்திரங்களை யிவர்கள் இரு பேரும் அறுத்துப் 
போடுகிறது . இவாளிருபேரும் விடுகிற பாணங்களை அவாள் 
மூவரும் அறுத்துப் போடுகிறது . இப்படி ஒன்றுக்கொன்று 
கரலாப சரலாபங்களினாலேயுஞ் சவுரிய தயிரிய 
பராக்கிரமங்களினாலேயுங் கொக்கரித்து அட்டகாசங்கள் 
பண்ணி , சங்கத் தொணிகளைப் பண்ணி ஆர்ப்பாட்டங்கள் 
செய்து யுத்தம் பண்ணுகிறபோது தேவர்களெல்லாம் பார்த்து 
நடுநடுங்கியோடிப் போனார்கள் . அஷ்ட கஜங்களும் , அஷ்ட 
குலபருவதங்களும் , கலங்கிப் போய் விட்டன. சாத்த சமுத்திரங்கள் 
பொங்கிக் கொதித்தன . பாதாள லோகத்திலேயிருக்கிற ஆதி 
சேஷனும் நிலை கலங்கி ஆயிரத்தெட்டு படங்களையுஞ் சாய்த்துக் 
கொண்டான் . இப்படி அண்டங்கள் , திக்குகள் உலகங்களெல்லாம் 
அதல குதலப்பட்டனான்றவாறு . 


326 


வேறு 


வாயுவின் கணைகள் தொட்டால் 

வாயுவின் கணையால் மாற்றும் 
தேயுவின் கணைகள் தொட்டாற் 

தேயுவின் கணையால் மாற்றும் 
மாயவன் கணைகள் தொட்டால் 

மாயவன் கணையால் மாற்றும் 
நாயகன் கணைகள் தொட்டால் 
நாயகன் கணையால் மாற்றும் . 

30 
(இ - ள் ) : அந்த இராட்சதர் மூன்று பேருஞ் சண்டிகாதேவி ,, 
மகாவிஷ்ணுயிருவரும் கலந்து யுத்தம் பண்ணுகிறபோது அவாள் 
வாயு வஸ்திரம் விட்டால் இவாளும் வாயு வஸ்திரம் விட்டு 
அறுத்துப் போடுகிறது . அவாள் நாராயண அஸ்திரம் விட்டால் 
இவாளும் நாராயண அஸ்திரம் விட்டுப் போடுகிறது . அவாள் 
சூலாயுதம் விட்டால் இவர்களும் சூலாயுதம் விட்டு அறுத்துப் 
போடுகிறது என்றவாறு . 


வில்லினை யறுத்தாற் தானும் 

வில்லினை யறுத்து வீழ்த்தும் 
பல்லினைக் கடித்தாற் தானும் 

பல்லினைக் கடித்துப் பார்க்கும் 
சொல்லினை யுரைத்தாற் தானும் 

சொல்லினை யுரைக்கும் இரட்டித்து 
மல்லினைப் புரிந்தாற் தானு 

மல்லினைப் புரிவ தாகும் . 


37 


( இ - ள் ) : அவாளிவர்கள் வில்லையறுத்தாலிவர்களும் அவாள் 
வில்லை அறுத்துப் போடுகிறது . அவர்கள் பல்லை நறநறென்று 
கடித்துப் பார்த்தால் இவர்களும் பல்லை நற நறென்று கடித்துப் 
பார்க்கிறது . அவாள் நாலு வார்த்தை பேசில் , இவர்களும் எட்டு 
வார்த்தையாகப் பேசுகிறது . அவாள் மல்யுத்தம் செய்தால் 
இவாளும் மல்யுத்தம் செய்து தூக்கிப் போடுவார்கள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


327 


வேறு 


அல்லெனு பகலு மில்லா மருஞ்சமர் விளைத்த காலை 
கல்லெனு முரத்தான் றஞ்சன் கபடமா யனேக ரூபஞ் 
சொல்லினி லெடுத்து நொந்தான் துர்க்கையுங் கோடி ரூபம் 
வில்லுட னம்பு தாங்கி மிகுத்தமர் விளைத்த காலை . 32 


இ - ள் ) : இந்தப் பிரகாரம் அவர்கள் மூவரும் இவர்களிருபேரும் 
இராத்திரி பகலென்று மில்லாதபடிக்குக் கண்கொண்டு 
பார்க்கிறதற்கரிதாகிய யுத்தஞ் செய்கிறபோது கற்போலு 
மார்பையுடைய தஞ்சகாசூரனும் மாயா கபடத்தினாலே பலபல 
ரூபமாக அனேக ரூபத்தை யெடுத்து ஒருவார்த்தைக்குள்ளாக 
வந்து அனேக யுத்தம் செய்தார்கள் . அப்போது சண்டிகாதேவியுங் , 
கோடி சொரூபத்தை எடுத்து வில் பாணங்களுடனே அதிக 
பராக்கிரமம் கொண்டு அனேக யுத்தங்களைக் செய்தாள் 
என்றவாறு . 


தானவன் றனக்குத் தானே சகாயமாய்க் காக்க வந்த 
வானதோர் தளங்க ளெல்லாம் யடிதலை யற்று வீழ 
ஞானமா முனிவன் பக்கல் நலத்தது வமிர்த தீர்த்த 
மானது வாடை தாவி மடிந்தவர் பிழைக்க லுற்றார் . 


33 


( இ - ள் ) : அந்த மூன்று இராட்சதருக்குஞ் சகாயமாக வந்த 
இராட்சத தளங்களெல்லாஞ் சண்டிகா தேவி பாணத்தினாலும் , 
மகாவிஷ்ணுவினுடைய பாணத்தினாலும் கால்களற்று , 
தலைகளற்றுஞ் சின்னாபின்னமாக இறந்து போக அவ்விடத்திலே 
ஒரு அதிசயம் . அந்தப்பராசரிஷி ஆச்சிரமத்திலே அமிர்த 
தடாகத்து வாடை இறந்து போன இராட்சதாள் பேரில் பட்ட 
மாத்திரத்திலே சர்வத்திராளும் பிழைத்தார்கள் என்றவாறு . 


பிழைத்தவர் படைக ளோடும் பலத்துடன் பொருவ ஞானந் 
தழைத்திடும் பராசர் நோக்கி சார்ங்கனைத் துதித்த காலை 
மழைக்கரு மேகமென்ன மாயன்மேக வுருவங் கொண்டு 
வழைக்கரன் கிருபை யாலே வமிர்தத்தை யுண்டு விட்டான் . 34 


இ - ள் ) : இறந்து போன இராட்சதரெல்லாரும் பிழைத்து அவரவர் 
ஆயுதங்களோடும் வந்தெதிர்த்து யுத்தம் செய்கிறதை ஞானம் 
தழைத்தோங்கும் பராசரிஷியும் பார்த்து அடா ! இதென்ன 
காரணம் இறந்து போன பேர்கள் மறுபடி பிழைத்து வந்து யுத்தம் 


328 


செய்கிறார்களென்று ஆலோசித்து நாராயண மூர்த்தியைத் 
தியானம் பண்ணினார் . அப்போ நாராயண மூர்த்தியும் நீலமேகம் 
போல் சொரூபத்தை எடுத்து வந்து பரமசிவன் கிருபையினாலே 
அந்த அமிர்த தடாகத்தைச் சாப்பிட்டு அந்தத் தடாகக் கரையிலே 
தானே எழுந்தருளியிருந்தான் என்றவாறு . 


வடவன லென்னத் தானே விரணிய வன்மன் றீய்க்க 
முடுகிய தண்டன் றாருகன் முன்னவன் கணைகள் சாய்க்க 
விடுகணை யொன்றோ டொன்று விரிந்தது வனந்த மாகித் 
தடவரை யுலக மெல்லா மங்கியின் தளிர தாமால் . 


35 


( இ - ள் ) : அப்பால் இறந்து போன இராட்சதர் பிழைக்கிறதில்லை . 
மகாவிஷ்ணுவும் வடவாமுகாக்கினி பிரவேசித்துத் தகித்தாப் 
போலே அக்கினி யஸ்திரத்தை விட்டு இராட்சதர்களைத் 
தகிக்கிறபோது சீக்கிரமாகத் தண்டன் , தஞ்சகன் , தாருகன் மூவரும் 
அஸ்திர வருஷமாய் வருஷித்தார்கள் . சண்டிகா தேவியும் அனேக 
அஸ்தரங்களைச் சந்தானம் பண்ணினாள் . அவர்கள் மூன்று பேர் 
விடுகிற அஸ்திரமும் இவர்கள் இரண்டு பேர் விடுகிற அஸ்திரமும் 
ஒன்றோடொன்று அடித்துக் கொண்டு அஷ்டகுல பருவதம் 
வரையில் உலகமெல்லாம் அக்கினிக் கொழுந்தாய்ப் போய் 
விட்டது என்றவாறு . 


ஊழிக்கா லத்தி லேதா னுக்கிர னெனலாந் தென்பால் 
வாழுமந் தகனு மாகும் வாயுவாம் விடம தாகுந் 
தாழ்விலா வடிக ளாகுஞ் சமர்க்கள சரிதை யன்றோ 
வாழிசூ ழுலக மண்ட மடுக்குகள் கலங்கிற்ற தன்றே . 36 


( இ - ள் ) : இராட்சதாள் மூன்று பேர்களும் , இவர்கள் இரண்டு 
பேர்களும் யுத்தம் செய்கிறது எப்படி இருக்கிறதென்றால் 
ஊழிக்காலத்து உருத்திரனைப் போலவும் , பிரளய காலத்து 
இயமனைப் போலவும் , உகாந்த காலத்துச் சண்டமாருதம் 
போலவும் , ஆலகால விஷம் போலவும் , உகாந்த காலத்து இடிகள் 
போலவுமாகியது . யுத்த களமானது சமுத்திரங்கள் , உலகங்கள் , 
அண்டங்களடுக்குகளெல்லாங் கலங்கிப்போய் விட்ட 
தென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


329 


இப்படி யனேக கால மிருவரு மூவ ராகத் 
தப்பிலாது யுத்தஞ் செய்யிற் தஞ்சகன் தளங்க ளெல்லாஞ் 
செப்பமாய் மடிந்து போகத் திகைத்தனன் தஞ்சன் தானு 
மைப்படி நாக ரூபமாய் யமர்வி ளைக்க லுற்றாள் . 37 


( இ - ள் ) : இப்படி அனேக காலம் இவர்கள் இருபேர்களும் 
இராட்சதாள் மூன்று பேர்களும் இடைவிடாதபடிக்கு யுத்தம் 
செய்கிறபோது இராட்சத தளங்களெல்லாம் இறந்து போய் 
மூன்று பேருந் தனியே யானார்கள் . தஞ்சகாசூரனும் திகைத்து , 
நிலை கலங்கி யானை ரூபத்தை எடுத்துக்கொண்டு அனேக 
யுத்தங்களைச் செய்தானென்றவாறு . 


அக்கண மாய னாரு மரனுரை யதனை யுன்னி 
வுக்கிர மாக வேபஞ் சானனம் உருவ மாகித் 
திக்கெலாம் புகழத் தானே சீர்த்ததஞ் சனையுங் கொன்றான் 

தக்கவன் துணைவன் தண்டனுடன் சடுதினிற் துரத்தி னானே . 38 
(இ - ள் ) : அந்த க்ஷணமே மகாவிஷ்ணுவும் பரமேஸ்வரன் 
அன்றைக்குச் சொன்னாரே நரசிங்க ரூபமெடுத்து இந்த 
இராட்சதாளைச் சம்மாரம் பண்ணென்று சொன்ன சொல்லை 
மறந்துபோய் விட்டோமென்று உக்கிரமாக நரசிங்க ரூபத்தை 
எடுத்துக் கசலலோகமெல்லாம் புகழத் தக்கதாகச் சுத்த வீரனாகிய 
தஞ்சகாசூரனைக் கொன்றார் . அவன் இறந்துபோனதைக் கண்டு 
அவன் தம்பியாகிய தண்டகாசூரனானவன் சீக்கிரமாக நரசிங்கப் 
பெருமாளைத் துரத்தினா னென்றவாறு . 

துரத்திடுந் தினத்தில் நார சொரூபரும் வராகங் கொண்டு 
வருத்தியும் வென்ற போது மாமுனி மகிழ்ச்சி பெற்றா 
னொருத்தியுந் தாரன் றானு மனேக யுத்தங்கள் செய்து 

தரத்தவன் கிருபை யாலே தாரனு மிளைத்தா னன்றே . 39 
( இ - ள் ): தண்டகாசூரன் துரத்துகிறபோது சீக்கிரமாக நரசிங்கப் 
பெருமாளுங் காட்டுப்பன்றி ரூபமெடுத்துத் தண்டகாசூரனைக் 
கிழித்துக் கொன்று விட்டார் . இந்தத் தஞ்சன் தண்டகனிருபேரும் 
இறந்து போனதைப் பராசரிஷி 

பார்த்து , 
சந்தோஷத்தையடைந்தார் . அப்பால் சண்டிகாதேவியுந் தாருகா 
சூரனும் அனேக யுத்தங்களைச் செய்து பரமேஸ்வரன் 
கிருபையாலே சண்டிகாதேவி கைமிஞ்சி அடிக்கிறபோது 
தாருகாசூரன் இளைத்தான் என்றவாறு . 


மகா 


330 


இளைத்தவன் மெலிந்த போதி லிருநிலத் தோட லுற்றான் 
விளைத்தவெஞ் சரபத் தோடுங் கணைகளை வழங்கிச் சென்றா 
னொளித்தனன் நிலத்தி னுள்ளே யுணர்ந்துபின் செல்ல லுற்றாள் 
துளைத்தன னுலக மெங்குங் கன்னிபின் தொடர லுற்றாள் . 

40 


( இ - ள் ) : எப்போ தாருகா சூரனானவனிளைத்து மெலிந்து நின்று 
யுத்தம் பண்ண நிர்வாகமில்லாதபடிக்கு ஓடினானோ அப்போ 
சண்டிகா தேவியுந் தன்கை வில்லை வளைத்து அஸ்திரங்களைப் 
பிரயோகித்துக் கூடத் தொடர்ந்தாள் . அடா ! யிவள் 
விடுகிறதில்லையென்று தாருகாசூரனும் பூமிக்குள்ளே நுழைந்து 
ஓடினான் . சண்டிகாதேவியும் அது கண்டு இவளும் பூமிக்குள்ளே 
கூடத் தொடர்ந்தாள் . பூமியெங்கும் துளைத்துக் கொண்டு 
தாருகன் ஓடினான் . சண்டிகாதேவியும் விடாமல் கூடத் 
தொடர்ந்து போனாள் என்றவாறு . 


தாருக னவனை நோக்கித் தணிந்திடா துயர மெய்தி 
நேருட னேசென் றாலுந் தொடருவள் நிற்க மாட்டாள் 
பாரினைக் கிழித்து மேலும் வருந்தினன் மெலிந்து நொந்து 
காரெனுங் குழலி னாளுங் கணையுடன் கடிதில் சென்றாள் . 41 


( இ - ள் ): பூமிக்குள்ளேயோடுகிற தாருகாசூரனானவன் தொடர்ந்து 
வருகிற சண்டிகாதேவியைப் பார்த்து , அனேக விதனத்தை 
யடைந்து ஆறாத துயரத்துடனே சொல்லுகிறான் . பூமிக்குள்ளே 
எத்தனை தூரமோடினாலும் இவள் தொடர்ந்து வருவாள் . 
நிற்கமாட்டாளென்று சொல்லி , அப்பால் பூமியைப் பிளந்து 
மேலே வந்தான் . அனேகயிளைப்புந் தவனத்துடனே இருக்கிற 
சமயத்திலே கார்போலும் கூந்தலுடைய சண்டிகாதேவியும் 
அஸ்திரம் பரம்பரையாகச் சரவருஷமாய் வருஷத்துக் கொண்டு 
கூடவே தொடர்ந்து சீக்கிரமாகத் தானும் பூமியிலே வந்தாள் 
என்றவாறு . 


யோசனை நாலு தூர நிலத்தின்மே லோடும் போது 
வாசனை குழலி னாளும் வளைத்தமர் விளைக்க லுற்றாள் 
மாசுடை மேனி யானு மன்றினில் நுழைந்து போனான் 
றேசுடைக் கன்னி தானுஞ் சென்றவன் வழியே சென்றாள் . 


42 


( இ - ள்) : சண்டிகாதேவியும் பூமி மேலே வந்தது கண்டு தாருகா 
சூரனுந் தன்னுடைய இளைப்பும் வராதபடிக்குப் பூமியின் 
பேரிலே 

நாலு யோசனை தூரமோடினான் . அப்படி ஓடுகிறபோது 


வல்லம் தலபுராணம் 


331 


வாசனை 


பொருந்திய புஷ்பமணிந்த கூந்தலுடைய 
சண்டிகாதேவியும் ஓடுகிற தாருகாசூரனை வளைத்துக் கொண்டு 
தன் கையிலே இருக்கிற வில்லை வளைத்துக்கொண்டு அனேக 
அஸ்திரங்களைச் சந்தானம் பண்ணித் தாருகாசூரனை அப்பால் 
இப்பாலசையவொட்டாதபடிக்குப் பாணங்களினாலே 
சரீரமெல்லாம் துளைக்கிறபோது 

இருள் 

போலும் 
சரீரத்தையுடைய தாருகாசூரனும் நிர்வாகமில்லாதபடிக்குத் 
திரும்பவும் பூமிக்குள்ளே நுழைந்து போனான் . அதுகண்டு 
அனேக பிரகாசமாகிய சண்டிகாதேவியும் தாருகன் நுழைந்த 
வழியே தானும் கூடவே நுழைந்து துரத்தினாள் என்றவாறு 


வேறு 


அன்னவள் தொடரக் கண்டு 

வவுணனு முரைத்தான் காலத் 
தென்னவ னிவள்தா னென்றான் 

செகத்தினுள் தடமே சென்று 
புன்னைமா துளைசூ ழிந்திர 

கீலமாம் பொருப்பின் மேல்பாற் 
தன்னொரு கடிகைக் குள்ளாய் 

சமீரணன் றிசையிற் தானே . 


43 


( இ - ள் ) : பின்னையுஞ் சண்டிகாதேவி கூடத் தானே பூமிக்குள்ளே 
நுழைந்து துரத்துகிறதைப் பார்த்துத் தாருகாசூரன் 
சொல்லுகிறான் . அதேதெனில் நம்மைக் கொல்லுகிற 
யமனிவளேயல்லாமல் வேறில்லையென்று சொல்லிவிட்டு , 
பூமிக்குள்ளேயிருக்கிற பிலத்துவாரத்து வழியே ஓடுகிறபோது , 
சண்டிகாதேவியுங் கூடத் தொடர்ந்து அடிக்கலுற்றாள் . அப்போது 
தாருகாசூரனும் , நிர்வாகமில்லாதபடிக்குப் புன்னை விருக்ஷம் , 
மாதுளை விருக்ஷம் , சோலை சூழ்ந்த இந்திர கீலப் பருவதத்திற்கு 
மேல்பாரிசமாக , வாயு திசையிலே ஒரு நாழிகை வழிக்குள்ளாகப் 
பூமிக்குள்ளாகத் தானே வந்தான் என்றவாறு . 


பூமியை நோக்கித் தாரன் பிளந்தவன் மேலே வந்தான் 
நேமியின் படையி னாளும் நெடுவழி தனிலே தோன்றித் 
தாமமாஞ் சூலத் தாலே தாருக னுரத்திற் தாக்க 
சேமமாங் குருதி பொங்கித் திடுக்கென வெறுண்டு வீழ்ந்தான் . 44 


சார் 


332 
( இ - ள் ): அந்த இந்திர கீலப் பருவதத்திற்கு மேல்பாரிசமாக வாயு 
மூலையிலே பூமிக்குள்ளாக வந்த தாருகாசூரனும் பூமியைப் 
பிளந்து கொண்டு மேலே வந்தான் , அப்போது சக்கராயுதந் தரித்த 
சண்டிகாதேவியும் தாருகாசூரன் வந்த வழியுடனே தானும் பூமி 
மேலே வந்து 

வந்து அதிசீக்கரமாகத் தன்கையிலே வீரமணி 
கட்டியிருக்கிற சூலாயுதத்தினாலே தாருகாசூரனுடைய மார்பிலே 
குத்தினாள் . குத்தின மாத்திரத்திலே இரத்தப்பிரவாகமெடுத்துத் 
திடுக்கிட்டு நடுங்கிப் பயந்து கீழே விழுந்தான் தாருகாசூரன் 
என்றவாறு . 


சண்டிகை தேவி தானுந் தன்கையின் வாளி னாலே 
தண்டகன் துணைவன் தாரன் சிரத்தையு மறுத்து வீழ்த்தினாள் 
மண்டல மதனுள் ளோரு மாமுனி யமரர் தாமும் 
வண்டலர் குழலி னாளை மகிழ்ந்தவர் துதிக்க லுற்றார் . 45 


( இ - ள் ): திரும்பவும் சண்டிகாதேவி தன் கையிலே இருக்கிற சந்திரா 
யுதத்தினாலே தண்டகாசூரன் தம்பி தாருகாசூரன் சிரசை 
யறுத்துத் தள்ளினாள் . எப்போ தாருகா சூரனிறந்தானோ 
அப்போது பூலோகத்திலே உள்ள சகல சனங்களும் பராசரிஷியும் 
ஆகாச மார்க்கத்திலே யிருக்கிற தேவர்களும் , சர்வத்திராளும் , 
சந்தோஷத்தை யடைந்து வண்டுகளார்ந்த புஷ்பஞ் சூழ்ந்த 
கூந்தலுடைய சண்டிகைதேவியை வாழ்த்தித் தோத்திரம் 
பண்ணினார்கள் என்றவாறு . 


வேறு 


பிரமனுஞ் செங்கண் மாலும் 

பிஞ்ஞகன் தேவர் கூறு 
முரமது படைத்த கன்னி 

யொருவியு மாகத் தானே 
தரமதுக் கிடரே செய்யுந் 

தாரனை வென்ற தாலே 
வரமது மிகுத்து யேக 
வீரியாய் வாழ்வா யென்றார் . 

46 
( இ - ள் ) சண்டிகா தேவி , தாருகா சூரனைச் செயித்த மாத்திரத்திலே 
பிரமதேவர் , விஷ்ணு , பரமசிவன் , சகலமான தேவதைகளுடனே 
பிரசன்னமாகிச் சண்டிகா 

தேவியைப் பார்த்துச் 
சொல்லுகிறார்கள் அம்மா சண்டிகா தேவி மகா புயபலம் 


வல்லம் தலபுராணம் 


333 


படைத்த பராக்கிரமசாலி யானவளே நீ தனியாகத்தானே 
உலகத்தில் இடுக்கண் 

செய்த 

தாருகா சூரனை 
வென்றபடியினாலே சகல வரத்தையும் அடைந்து ஏகவீரி என்னும் 
நாமத்தோடும் கூட வாழ்வாய் என்று வரம் கொடுத்தார்கள் 
( எ - று ) . 


வேறு 


இத்தலந் தனிலி ருந்து இந்தமா நிலத்தோற் கெல்லா 
முற்றதோர் வரங்கள் நல்கி யுலகமெண் டிசையும் போற்றப் 
பெற்றிடு மேக வீரி பிரபலத் திருப்பா யென்றே 
கர்த்தனுங் குரவன் மாலு மவரவர் பதிய டைந்தார் . 47 


யென்று 


( இ - ள் ) : இந்த க்ஷேத்திரத்திலே யிருந்து கொண்டு பூமியிலே 
யிருக்கிற சகலசனங்களுக்கும் அவரவர்களுக்கு வேண்டிய 
வரங்களைக் கொடுத்து அஷ்டதிக்கிலுமுள்ள உலகத்தார் சகலரும் 
போற்றி , துதி பண்ணத்தக்கதாக ஏகவீரியென்னும் பேருடனே 
கூடி மகாபிரபலமாகக் கீர்த்தியை யடைந்து இருக்கக்கடவா 
மும்மூர்த்திகளும் சொல்லி , 

தங்கள் தங்கள் 
லோகங்களுக்குப் போய்ச் சேர்ந்தார்கள் என்றவாறு 

அன்று நாள் முதலா யிந்த வவனியுள் ளோர்கள் போற்றுங் 
குன்றெனு மிந்திர கீலக் குடதிசை பவன மூலை 
வென்றிரை தாளஞ் சங்க மிகுத்திடுந் தேவி தீர்த்தத் 
தென்திசை யேக வீரி சிறப்புட னிருந்த காலை . 

48 


இ - ள் ) : இந்தப் பிரகாரம் மும்மூர்த்திகளும் சகல தேவர்களுடனே 
பிரசன்னமாகி வரப்பிரசாதங்கொடுக்க அன்று முதல் இந்தப் 
பூலோகத்தார் எல்லாரும் போற்றும் இந்திரகீலப் பருவதத்திற்கு 
வாயு மூலையிலே அனேகந் திவலையோடும் , சங்கங்களோடும் 
மிகுந்த பிரகாசித்திருக்கும் முன் தாருகாசூரனும் சண்டிகா 
தேவியும் நுழைந்து வந்த இடம் தேவி தீர்த்தமென்று பேர் . 
அப்படிக்கொத்ததேவி தீர்த்தத்திற்குத் தென்பாரிசமாக ஏக 
வீரியம்மன் சிறப்புடனே எழுந்தருளியிருந்தாள் என்றவாறு . 


யாவரும் பணிந்து பூசை யர்ச்சனை புரிந்து போற்றும் 
தேவியா மேக வீரி தண்டகா சூரன் பின்னோர் 
பாவிதாரு கனை வென்ற பயங்கரக் கோலத் தோடும் 
பூவுல கவற்கு வேண்டும் வரங்களைப் புரிந்து வாழ்ந்தான் . 49 


334 


( இ - ள் ) : சகலமான பேரும் பணிந்து பூசை பண்ணி , அர்ச்சனை 
செய்து தோத்திரம் பண்ணும் ஏகௌரியம்மனானவள் அந்தத் 
தண்டகாசூரன் தம்பியான தாருகாசூரனை வென்ற பயங்கர 
சொரூபத்துடனே தேவி தீர்த்தத் தென்கரையிலிருந்து கொண்டு 
பூலோகத்திலே இருக்கிற சகல சனங்களுக்கும் வேண்டிய 
வரங்களைக் கொடுத்துக் கொண்டு 

மகாபிரபலமாய் 
வாழ்ந்திருக்கிறாள் என்றவாறு . 


மருவணி குழலா ளேக வீரி மாதேவி பாத 
மொருமையாய்த் துதிப்போர்க் கெய்து முண்மையைக் கேண்மின் 
திருமக ளுடனே வாணி விருப்புட னிருப்பாள் கன்னி 
யருளது பெருகி நாலாம் பதவியி லடைவா ரென்றான் . 


50 


( இ - ள் ) வாசனை பொருந்திய புஷ்பமணிந்த கூந்தலுடைய ஏக 
வீரியம்மனுடைய பாதாரவிந்தத்தை மனதொருமையாக 
யாதாமொருவர் தியானிக்கிறார்களோ அவர்களுக்குப் பலனைச் 
சொல்லுகிறேன் கேளும் . சனற்குமாரரே அவர்களிடத்திலே 
இலக்ஷிமியுஞ் , சரஸ்வதியும் வாசமாயிருப்பார்கள் . அப்பால் ஏக 
வீரியம்மன் கிருபை பெருக நாலாம் பதவியாகிய சாயுச்சியத்தை 
அடைவார்கள் என்றவாறு . 


வேறு 


அன்னையா மேக வீரிமுன் னாக 

வமர்ந்திடு முத்தர திசையிற் 
கன்னிமந் தாரஞ் செண்பகங் கோங்கமுங் 

கொடுவ ருக்கையுமா துளையும் 
புன்னைபா திரியுஞ் சூதமு நரந்தம் 

பொழிலிரு கரைகளு நெருங்கு 
மென்னபுண்ணியங்கள் துதிக்கினுங் கொடுக்கு 

மெழிலுடை முத்தா நதியே . 


51 


இ - ள் ) : இன்னமுஞ் சொல்லுகிறேன் கேளும் ! சனற்குமாரரே ! 
தாயாகிய ஏகவீரியம்மன் முன்பாக உத்தர திசையிலொரு நதி 
யிருக்கிறது . அதெப்படிக்கொத்ததென்றால் வாழைகள் , மந்தார 
விருக்ஷங்கள் , கமுகு , பலா , மாதுளை , புன்னை , பாதிரி 
விருக்ஷங்கள் , தென்னை மரங்கள் , நாரத்தை , எலுமிச்சை , முதலான 
அனேக விருக்ஷங்கள் சூழ்ந்த சோலைகளிருபக்கமும் 
நெருங்கியிருக்கும் . யாவராகிலும் ஒரு புண்ணியங்களைச் செய்ய 


வல்லம் தலபுராணம் 


335 


வேணுமென்று அந்த நதியைத் தியானித்தாற் அவர்களுக்கு சகல 
புண்ணியங்களையுஞ் செய்யத்தக்கதாய் அனுக்கிரகஞ் செய்யும் . 
அப்படி மகிமை பொருந்திய மணிமுத்தாநதி என்றவாறு . 


தென்திசை யிருந்து வடதிசை முகமாய்ச் 

சென்றிடு மாதியாங் கோல 
மன்றுமா லவனுஞ் சேது பந்தன்செய் 

தளவிலாக் கொடுமுடி பிடுங்கிச் 
சென்றபோ தந்தக் கிரியிற் சிதறுஞ் 

சிறுகிரி யனந்தமொன் றதிலே 
வொன்றுதா னுளது கோலமா வரையி 

னுயர்கொடு முடியெனு முரைப்பாம் . 


52 


( இ - ள் ): அந்த மணிமுத்தா நதியானது தக்ஷிண திசையிலே யிருந்து 
உத்தரதிசையை நோக்கி வரும் . முன் ஆதிகாலத்திலே 
ஸ்ரீ இராமமூர்த்தி இலங்கைத் தீவிலே யுத்தத்திற்கு நடக்கிறபோது 
சேதுபந்தனம் பண்ணி , திருவணைக் கட்டி , நடக்கிறதற்கு 
வானரான அளவு சங்கை இல்லாமல் மலைகளைப் பிடுங்கிக் 
கொண்டு வருகிறபோது அதிலே அனேகங் கொடுமுடிகள் சிதறி 
விழுந்தது . அதிலே ஒரு கொடுமுடி கோல பர்வதம் என்றவாறு . 


அன்னை மங்கள நாயகியுட னுகந்து 

வமலன்வச் சரீஸ்பர னமரு 
மின்னிலம் புகழு மிந்திர கீலத் 

தெழில்வரை நிருதியின் திசையிற் 
சொன்னதோர் கடிகை யைந்தினி லிருக்குந் 

துலக்கிய கோலமா வரையின் 
றன்னிலே தோன்றிவரு மணிமுத்தா 

நதியெனுஞ் சண்முகன் நவின்றான் . 


53 


இ - ள் ) : உலகமாதாவாகிய 

மங்கள 

நாயகியுடனே 
பொருந்தியிருக்கும் வச்சரீஸ்பரனெழுந்தருளி உலகமெங்கும் 
கீர்த்தி பெற்ற இந்திரகீலப் பருவதத்திற்கு நிருதி திக்கிலே 
ஐந்தூரத்திலே இருக்கும் அந்தக் கோல பருவதம் அப்படியாகிய 
கோல பருவதத்திலே யிருந்து வடக்கு முகமாக , வருகிற 
மணிமுத்தா நதியென்று சொன்னார் சண்முர் என்றவாறு . 


336 


-- 


வேறு 


உரைத்த வாசக மிருசெவிக் கமுதென வுகந்து 
மரைத்த ரித்தவ னருள்சனற் குமரனு மகிழ்ந்து 
நிருத்த னாருமை யளித்தருள் கந்தநீ நிகழ்த்துந் 

திரைத்த தும்பிய மணிமுத்தா நதிவருஞ் சிறப்பை . 54 
( இ - ள் ) : ஓகோ ! சௌனகரே 

சௌனகரே கேளும் என்று சூதரிஷி 
சொல்லுகிறார் . இந்தப் பிரகாரம் மணிமுத்தா நதி வருகிறதென்று 
சண்முகர் சொன்ன வார்த்தையை இரண்டு செவியுளும் 
தேவாமிர்தமாக நிறைந்ததென்று மானைக் கையிலே தரித்தருளிய 
பரமேஸ்பரன் கிருபை பெற்ற சனற்குமாரரும் சந்தோஷத்தை 
யடைந்து சொல்லுகிறார் . கனகசபையில் நடனம் செய்யும் நடேச 
மூர்த்தியும் , அம்பிகையும் பெற்ற புத்திரனான கந்தரே நீர் சொன்ன 
திவலை பொருந்திய மணிமுத்தா நதி சிறப்பைக் கேட்டு மகா 
சந்தோஷமாச்சுது என்றவாறு . 

கோல மாமெனும் பெயருடைக் குவட்டினி லுதித்து 
சீல மாய்வரு நதிவள மெனக்குமே தெளிய 
காலன் மார்புற வுதைத்தவ னருளிய கந்தர் 
மூல மாகிய காரண மொழிகுவை யென்றான் . 

55 
( இ - ள் ) மணிமுத்தா நதியானது கோலபர்வதமென்னும் பேருடைய 
மலையிலே உற்பத்தியாகி மகாதுல்லிமாய் வருகிற நதியினுடைய 
விருத்தாந்தமெல்லாம் எனக்குத் தெளியத் தக்கதாக யமன் 
மார்பிலே உதைத்த பாதத்தையுடைய பரமசிவன் புத்திரனே 
கந்தசுவாமியே மணிமுத்தா நதிக்கு மூலமாகிய கதையைச் சொல்ல 
வேணும் என்றாரென்றவாறு . 


சனற் குமாரனு முரைத்திடச் சண்முக னியம்பு 
மனற்கு லாவிய கரத்தவ னருள் பெறுந் தவத்தீர் 
புனற்கு லாவிய மணிமுத்தா நதிவரும் புதுமை 
யுனக்கு யான்மகிழ்ந் தருள்செயக் கேண்மினென் றுரைப்பான் . 

56 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சனற்குமாரர் கேட்க , சண்முகரும் 
சொல்லுகிறார் , மழுவைக் கையிலே தரித்த பரமசிவன் கிருபை 
பெற்ற சனற்குமாரரே சலம் நிரம்ப உலாவி வரப்பட்ட 
மணிமுத்தா நதியுண்டான காரணத்தை உமக்கு நான் வெகு 
சந்தோஷமாகச் சொல்லுகிறேன் கேளுமென்று சொல்லத் 
தொடங்கினார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


337 


பாய 


முன்பு தாருகன் றண்டகன் முன்னவன் றனக்குத் 
தென்ப தாகவும் வந்திடு நிசிசரத் திரள்கள் 
வன்ப தாகவு மடிந்திட வமிர்தவா டையினாற் 
பின்பு தோன்றியு மமர்வி ளைத்தனர் பிரபலமாய் . 


57 


( இ - ள் ) : முன் சொன்ன இராட்சதாள் தஞ்சகாசூரன் , 
தண்டகாசூரன் , தாருகாசூரன் , மூன்று பேருக்கும் பின்பலனாகச் 
சகாயமாக வந்த இராட்சதத் தளங்களை யெல்லாங் கொன்று 
போட அந்தப்பராசரிஷி ஆச்சிரமத்தினருகிலிருந்த அமிர்த்தடாக 
வாடை வீசி இறந்து போன பேரெல்லாம் பிழைத்துப் பின்னையும் 
அனேக யுத்தங்களைச் செய்தார்களல்லவோ வென்றவாறு . 


அன்று தோன்றிய நீலமா மேகனா மரியும் 
நின்ற தீர்த்தத்தி லமிர்தமு நிரம்பிடப் புசித்துப் 
பொன்ற யங்கிய திகிரியுஞ் சங்கமும் பொருந்தி 
மன்றெ லாம்புகழ் ரத்தினா பரணமு மருவி . 

58 
( இ - ள் ) : இறந்த இராட்சதாள் மறுபடிப் பிழைத்து யுத்தம் 
செய்கிறதைப் பராச ரிஷி கண்டு , ஸ்ரீநாராயண மூர்த்தியைத் 
தியானம் பண்ண அப்போது நாராயண மூர்த்தியும் நீலமேக 
சொரூபராய்த் தோன்றி அமிர்த தடாகத்தைப் புசித்துவிட்டு 
அந்தத் தடாகக் கரையிலே தானே பொற்பிரகாசமாகிய சங்கு 
சக்கரங் கையிலே தரித்துக் கொண்டு உலகமெல்லாம் புகழப்பட்ட 
இரத்தினாபரணங்களுந் தரித்துக் கொண்டான் என்றவாறு . 


குண்ட லத்துடன் மகுடமுந் தோள்வளை குழையக் 
கண்ட பேரதி சயித்திட வாரமுங் கமழ 
வுண்டை யாகியும் விசாலமா யுருவமு மொளிர 
வண்டு லாவிய துளபமா ளிகைகளும் வயங்க . 


59 


( இ - ள் ) : பின்னும் மகா குண்டலங்களும் , நவரத்தின கீரீடமும் , 
தோள் வளைகளு மணிந்து கண்ட பேர்கள் அதிசயிக்கத் தக்கதான 
ஆரங்களும் பிரகாசிக்க உண்டையாகியும் விசாலமாகிய மேனியும் 
பிரகாசிக்க வண்டுகள் சூழ்ந்த துளபமாலையும் பிரகாசிக்கத் 
தக்கது என்றவாறு . 

அரியதூசுடன் பலவரங் காரம தாக 
வருகல்வாலியி னருகினி லினிதுட னமரு 
முரியநீலமா மேகனென் றொளிலிடு மாயன் 
பரிபுறப்பணிந்தே தேவரும் பராசனும் பணிந்தார் . 60 


338 


+ HHHHHHH 


( இ - ள் ) : மகா பிரகாசமாகிய பீதாம்பரமும் தரித்துக்கொண்டு 
பலபல அலங்காரத்துடனே அந்த அமிர்த தடாகக் கரையிலே 
இன்பமாக எழுந்தருளியிருக்கும் மகா உரிமையாகிய நீலமேகப் 
பெருமாளிருக்கிறதைத் தஞ்சன் , தண்டகன் , தாருகன் , 
இறந்தவுடனே மகாசந்தோஷத்தையடைந்து 
தேவர்களும் பராச ரிஷியும் நீலமேகப் பெருமாளுடைய தாமரைப் 
பாதத்திலே நமஸ்காரம் பண்ணினார்களென்றவாறு . 


சகலமான 


பொன்னுலகுடைய யும்பருந் தோத்திரம் புரிந்து 
தன்னுலகையு மடைந்தனர் தாமரைத் திருவின் 
மன்னன்பொற்பாதம் பராசனும் பூசனை வழங்கி 
சென்னியாலுற வணங்கியும் போற்றிசெய் திருந்தான் . 


61 


( இ - ள் ) : பொன்னுலகத்திலே இருக்கப்பட்ட தேவர்களும் 
நமஸ்காரம் பண்ணித் துதித்துத் தெய்வலோகத்திற்கு 
போய்விட்டார்கள் . இலக்குமிநாயகனான நீலமேகப் பெருமாள் 
பாதாரவிந்தத்திலே பராச ரிஷி அனேக வந்தனம் செய்து 
நமஸ்கரித்து அனேக தோத்திரம் செய்திருந்தாரென்றவாறு . 


வேறு 


தேசுடை யேகவீரி மான்மி யத்தைச் 

சிறப்புடன் படிப்பவர் கேட்போர் 
பூசனை புரிவோ ரிகலையுந் துரந்து 

புண்ணிய மனத்தையும் பொருந்தி 
மாசுடைப் பவங்கள் வறுமையு மகற்றி 

வையக மதனில் வாழ்ந்தி ருந்து 
வாசவ னுலகில் மனைவியுஞ் சுதனும் 

வாசமா யிருப்பரென் றறைந்தான் . 


62 


இ - ள் ) : பிரகாசமாகிய ஏகவீரியம்மனுடைய மகிமையை 
யாதாமொருவர் சிறப்புடனே படிக்கிற பேர்கள் , கேட்கிற பேர்கள் , 
புராணத்தை வைத்துப் பூசை செய்கிற பேர்கள் , சத்திராதிகளை 
வென்று சகல புண்ணியங்களையு மடைந்து குற்றமாகிய 
பாபங்களையுந் தரித்திரத்தையும் நீக்கி உலகத்திலே பிரபலமாய் 
வாழ்ந்து அப்பால் சொர்க்க லோகத்திலே ஸ்ரீபுத்திராளுடனே 
வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


339 


வேறு 


செய்வகை யறிந்து வவரவர் களுக்குஞ் 

செல்வ னாரிடத்தினி லுறையு 
மைவிழி யுமையாள் மகிழ்ந்தினி தளித்த 

மைந்தனா ரிவ்விதம் வகுப்ப 
ஐவகை யகற்றுஞ் சனற்குமார ரிஷியு 

மகமகிழ்ந் துணர்ந்தகா ரணத்தை 
சைவமா தவத்துச் சூதனு முரைப்ப 

சவுனகர் கேட்டுள மகிழ்ந்தார் . 


63 


இ - ள் ) ; அவரவர்கள் செய்யப்பட்ட நன்மையை அறிந்து 
அவரவர்களுக்குப் பலனைக் கொடுக்கின்ற பரமசிவன் 
இடப்பாகத்திலமர்ந்த 

மையணிந்த கண்களையுடைய 
பார்வதியம்மை புத்திரனாகிய கந்தசுவாமி இவ்விதஞ் சொல்ல , 
ஐம்புலனையு மடக்கிய சனற்குமார ரிஷியும் 

கேட்டு , 
மனமகிழ்ச்சியை அடைந்த கதையைச் சைவத் தலைமையுடைய 
சூதமகாரிஷி சொல்ல , சவுனக மகாரிஷியுங் 

கேட்டு , 
சந்தோஷத்தை அடைந்தார் என்றவாறு . 


- 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சவுனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


64 


( இ - ள் ) : இந்தப் பெருமை பொருந்திய புராணத்தின் கதையானது 
காந்தமாபுராணத்தில் விளங்கிய சனற்குமார சரிதையில் மகா 
அற்புதமாகிய இந்திரகீலப் புராணத்தின் மகிமையை எனக்குத் 
தெரிந்த வரையிலுஞ் சொன்னேன் என்று சூத ரிஷி சொல்ல 
செப்புதற்கரிய தவத்தையுடைய சவுனக மகாரிஷியும் கேட்டு , 
சந்தோஷத்தை அடைந்து 

மெய்ம்மையான அரிதாகிய 
தவத்தையுடைய மகரிஷியே நீர் சொல்லிய புராணத்தின் 
கதையைக் சொல்லுமையா வென்று கேட்க அப்போ சூத மகா 
ரிஷியுஞ் சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


5 


340 


w 


-- 


குறிப்புகள் 


12. ஏகவீரியம்மன் சருக்கம் 


இச்சருக்கம் 64 பாடல்களைக் கொண்டுள்ளது . 
கூத்தபிரான் பிரதியில் பல பாடல்கள் இல்லை . மேலும் 
கூத்தபிரானே இயற்றிய 10 பாடல்களும் அவர் பிரதியில் உளளன . 


1 . இந்திரன் அகத்தில் உறைபவனாக ஈசன் கூறப்படுகிறார் . 
2 . செப்பிடுக - கூறுக . ஒளி - பிரகாசம் . 
3 . நாகம் பூண்டவற்கன்பன் - நாகாபரனான சிவனுக்கு அன்பன் 

( பராசரிஷி ) 
4 . ஏகவிரியம்மன் அருள்பாலிக்கும் பராசரிஷி க்ஷேத்திரம் 1/2 

யோசனை ( 1/2 மைல் ) தூரத்தில் உள்ளது என்கிறார் . 
5. நீறு - சாம்பல் . பவணம் - காற்று . 
6 . 

காரணம் - கதை . மதனசிந்தை - அகங்காரம் ; விதனம் - கவலை . 
7. அஞ்சு மாமுகன் - பஞ்சமுக சிவன் . பஞ்சமுக அநுமன் , 

பஞ்சமுக விநாயகனும் உண்டு . 
8 . அசுரர்கள் 

பராசர முனிவரை வழிபடுகின்றனர் . 
இறைவன்- பராசர முனிவன் , 
9. வேதமாமுனி - பராசரிஷி . பாதகர் - அரக்கர் மூவர் . 
10. அஸ்தி - எலும்பு . அரக்கர் அறுசுவை உணவு பாயாசத்துடன் 

அருந்தினர் என்கிறார் . 
அசுரர்கள் மூவரும் அனைவருக்கும் தீங்கிழைத்தனர் ; 

கலகத்தில் மகிழ்ந்தனர் என்கிறார் . 
12. தண்டன் , தஞ்சன் மற்றும் தாருகனின் அடாத செயல்களைக் 

கண்டு பராசரிஷி கவலையடைந்தார் . 
13. மாவிடம் - மாவிஷம் . அடிசில் - சோறு . 
14. சிவன் திருமேனியின் உருவ அமைதியை இப்பாட்டில் 

காண்கிறோம் . 
15. இறையவன் - பரமேஸ்வரன் . 


11 . 


வல்லம் தலபுராணம் 

341 
16. அண்டர் நாயகன்- சிவபெருமான் . தெண்டனிட்டாள் 

-வணங்கினாள் . புண்டரீகர் - பிரமன் . 
17. அரக்கர் கருநிறமேனியர் என்பதால் கரிய மேனியர் என்கிறார் . 

வாளி - அம்பு . 
18. வெண்சரம் -பாணம் . மனங் குறுகா - மனந்தளராமல் . 
19. கூர்விழியாள் - ஏகவீரியம்மன் . சிலை - வில் . 
20 , அஞ்சுமாமுகன் - பஞ்சமுகசிவன் ; சமனழல் - வடவா முகாக்கினி 

நஞ்சம் - ஆலகாலவிஷம் . 
21. அரக்கர் மூவரும் வாதராசன் , வருணபகவான் , யமன் எனக் 

காட்சி தந்தனர் என்கிறார் . கூற்றன் என்பது கூர்த்தன் என்று 

சுவடியில் உள்ளது . குளிற்சி - மூச்சு என்க . 
22. ஒருபாணம் பத்தாயிரமாக மாறி அம்மையைத் தாக்கியது 

என்கிறார் . கடிதில் -விரைவில். 
23. பலகணி - சன்னல் . இனி , சல்லடையுமாம் . நரசிம்மர் கோயிலில் 

கல்வெட்டுடன் பழைய கல் சன்னல் உள்ளது . 
24. சண்டிதேவி மெலிந்ததால் பராசர் சிவனிடம் முறையிடுகிறார் . 

சலிந்து - கவலைப்பட்டு. பதம் - பாதம் . 
25. சிவனை நோக்கிய அர்ச்சனைப் பாடலாகும் . 
26. நாகாபரணன் - பாம்பையணிந்த சிவன் . 
27. திருமகள் கணவன் , சிவன்கட்டளைக்கிணங்க அரக்கரை 

அழிக்கவந்தார் என்கிறார் . 
28. பொன்னனை - இரண்யவர்மனை. 
29. போர் வருணனை இடம் பெறுகிறது . 
30. பல்வேறு கணைகளின் பெயர்கள் சுட்டப்படுகின்றன. 
31. மல்- மல்யுத்தம் . சொல் - வெஞ்சினச்சொல் . 
32. தஞ்சனும் அம்மை ஏகவீரியும் பலரூபங்கள் எடுத்தனர் . 
33. அமிர்த தடாக வாடையால் அரக்கர் மூவர் சாகவில்லை . 
34. பராசமுனிவர் வேண்டுதலுக்கிணங்க நீல மேகனாய் வந்து 

விஷ்ணு அமிர்த தடாக நீரை அருந்தினார் . 
35. வடவனல் - வடவாமுகாக்கினி. விடுகணை - வினைத்தொகை 

அக்கினிக் கொழுந்தாக மலைகள் விளங்கின . 


342 


H 


36. உக்கிரனார் -உருத்திரன் , அந்தகன் - யமன் . ஆழி -கடல் . 
37. தளங்கள்- படையினர். நாகரூபம் - யானை வடிவம் . 
38. பஞ்சானன் -சிங்க ரூபம். தஞ்சன் மாண்டான் என்கிறார் . 
39. வராகவடிவில் தண்டகாசூரனை விஷ்ணு கொன்றார் 

என்கிறார் . தரத்தவன் - சிவன் . 
40. தாருகன் வலிமைகுன்றி பூமிக்குள் நுழைய , ஏகவீரியும் 

பின்தொடர்ந்தாள் என்கிறார் . சரபம் - வில் . கணை - அம்பு, 
41. தாருகன் அஞ்சிப் பூமிக்கு மேலேவர ஏகவீரியும் உடன்வந்து 

கணைகள் தொடுத்தாள் . தவனத்துடனே- வருத்தத்துடனே. 
42. யானை வடிவில் நான்கு யோசனை தூரம் பயந்து தாருகன் 

ஓடவும் சண்டிகா தேவி விடவில்லை என்கிறார் . 
43. சண்டிதேவியே எமன் என்று தாருகன் கூறி அஞ்சுகிறான் . 
44. தேவி , தாருகன் மார்பில் குத்தினாள் என்கிறார் . 
45. சக்கராயுதத்தால் தாருகன் சிரசை ஏகவீரி அறுத்தெறிந்தாள். 
46. மும்மூர்த்திகளும் சண்டிகாதேவியே , ஏகவீரி என்று கூறி 

வாழ்த்தினர் . 


47. கர்த்தன் -சிவன் . குரவன்- பிரமா ; மால் -விஷ்ணு . 
48. தாருகனும் சண்டிகா தேவியும் பூமிக்குள் சென்று மீண்ட 

பள்ளமே தேவி தீர்த்தம் என்கிறார் . 
49. யாவர்க்கும் வரங்கள் ஈயும் வனிதையாக 

அம்மை 
விளங்குகிறாள் . 
50. நாலாம் பதவி - சாயுச்சியம் . 
51. பலவிருக்ஷங்கள் சுட்டப்படுகின்றன. 
52. மணிமுத்தா நதியருகே இந்திரகீலப் பருவதம் இருப்பது 

சேதுபந்தன் கடலில் பாலம்கட்டிய அணைபோல் இருந்தது 

என்கிறார் . 
53. நிருதிதிசை - வடமேற்கு. ஐந்து யோசனை -5 மைல் என்க . 
54. மரைதரித்தவன்-மானைக்கையிலேந்திய சிவன் . நிருத்தனார் 

நடராசன் , 


t 


55. குவடு - மலை . காலன் மார்புறவுதைத்தவன் - காலகாலன் . 


வல்லம் தலபுராணம் 

343 
56. அனல் குலவிய கரத்தவன்- நெருப்பைக் கரத்திலேந்திய சிவன் 

புனல் - நீர் . 
57. நிசிதரத்திரள் . அரக்கர் கூட்டம் . அமர் - போர் . 
58. இப்பாடல் குளகம் . திகிரி - சக்கரம் . 
59. நீலகமேகப் பெருமாளின் உருவவமைதி கூறப்படுகிறது . 
60. இதுவும் அது . 
67. பராசர முனிவர் நீலமேகப் பெருமானை வழிபட்டார் 

என்கிறார் . 
62. ஏகவீரி அம்மன் சருக்கம் படிப்பதால் பெறும் பயன்கள் 

கூறப்படுகிறது . 


63-64 . கதைத்தொடர்ச்சிப் பாடல்கள் எனலாம் . 


கூத்தபிரான் பாடிய 10 விருத்தங்கள் வருமாறு . 


ஒன்றாகிப் பலவாகி யுருவாகி யருவாகி யுபயமாகி 
நன்றாகித் தீதாகி யிலதாகி யுளதாகி நலத்ததாகித் 
தொன்னாகிப் புதிதாகிச் சுடராகி யிருளாகி துகடீர்ந்தன்பர் 
சென்றாடுஞ் சுவைக்கடலாம் சோழீசர் மலர்த்தாளைச் 

சிந்தை செய்வாம் . 
ஈசனருள் இச்சையறி வியற்ற லின்ப 

மிலயமொடு போகமதி காரமாகித் 
தேசருவ மருவுருவ முருவ மாகித் 

தேவியுமாய்த் தேசமொடு செல்வ மாகிப் 
பேசரிய வுயிரையெலாம் பெற்று நோக்கி 

பெரும்போக மவையளித்துப் பிறவி நீக்க 
வாசகல வெம்மனத்தே வீற்றிருக்கு 

மன்னை சௌந்தரவல்லி யடியிற் தாழ்வாம் . 


2 


கடலின் மீதெழு நஞ்சினை யுண்டிருட் கண்டா 
வடலின் மிக்குறு காலனா ருயிரினு மழகா 
தொடை சௌந்தர வல்லியின் தோள்புணர்த் துனை 
ணவா 
மடலம் போருகப் பாத சோழீசரே சரணம் . 


3 


நல்லநீர்ப் பிறைக்கொன்றையுஞ் சூடிய நம்பா 
வல்லமா நகர்வாழ்ந்திடு மங்கள வல்லி 
வல்லைநேர் குழலம்பிகை விரும்பிடு மழகா 
சொல்லுவச்சி ரேசுவரவுன் துணைமலர் சரணம் . 


344 


+ --- 


சார்ந்திட வரியு நரசிம்ம ரூபத் திறண்டன் 
பேர்ந்திட புட்ப மாரிப் பெய்துவிண்ணோற் கட்டுள்ள 
கூர்ந்த வன்போடு நின்ற முனிவனு குதூஉகலிக்க 
நேர்ந்திடு கணை யினாலே வவனுயிர் நீக்கி னாளே . 


5 


தஞ்சனுந் தண்டன்றா றரைமிசை யுருளக் கண்ட 
வஞ்சன்றா ருகனு போரில் வந்தனன்றாக் கணங்கு 
நெஞ்சநெய் விட்டதீ போ னிமிர்ந்திடு சீற்றத் தோடு 
மஞ்சனு மேனியான் மேல் வடிக்கணை பலவும் விட்டான் . 


6 


வாடினன் றாருக னென்னு மாபல முடைய வரக்க 
னோடினன் பூதல மெல்லாம் ஒல்லையின் கொற்றவை கண்டே 
னாடினள் பின்தொடர் கின்றா னாகர்கள் வாழுல கத்தே 
பேடியும் புக்கனன் கண்டனள் பின்தொடர் கின்ற போராள் . 7 


அன்னவன் கடலின் மறைந்தா னம்பிகை தீமை விழைந்தா 
யென்னைநிற் குய்விலை யென்றா ளெவரினு மதிக முயர்ந்தாள் 
துன்னெறுழ் வலியிடை வீரத் தாருகன் றுண்ணென வேங்கி 
யென்னினி தப்புத லாகா விவன்கயி லென்றுள மேங்கி . 8 
அப்பிதாம் பரனருந்திய வயிரமே யரலாய்ச் 
செப்புமா புகழ்மணி முத்தாந்தி யெனச்செழித்த 
விப்புவிக் கனேக வாழ்வுடை பெருமாளு மகிபன் 
தப்புநீங் கியகோவிந்த மால்பெரும் புகழ்போல . 


9 


பவமது வகற்றும் வல்லமா மூதூர்ப் 

பண்ணியப் புண்ணியப் பயனாஞ் 
சிவமது பெருக்கு முருகவே டானுந் 

செப்பிய வொப்பிலாப் புராண 
நவமது வாகத் திருத்தியு சிலபா 

நவின்றுமிச் சருக்கத்தை முடித்தான் 
தவமது பெருக்குங் கூடலூர்க் கிழான் 

தமிழ்க்கவி நடராசன் தானே . 


10 


13. மணிமுத்தா நதிச் சருக்கம் 


மைப்புடை மிடற்றவ னிடத்திலே வாழுஞ் 
செப்பெனும் தனத்தாளரு டீரனெனும் வேலா 
வெப்பெருமை பெற்றமணி முத்தாநதி யென்னு 
மற்புத சனற்குமாரனு மருள்செய் யென்றான் . 


1 


இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலே யிருந்து கொண்டு சூதரிஷி 
சௌனக ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . மைபோலும் 
நிறத்தையுடைய ஆலகால விஷத்தைத் தரித்த திருமிடறுடைய 
பரமசிவனிடப்பாகத்தில் வளரும் செப்புப்போலும் தன 
பாரங்களையுடைய பார்வதிபுத்திரனான வேலாயுதக்கடவுளே! 
சகல மகத்துவமும் பெற்ற மணிமுத்தா நதியினுடைய அற்புதமான 
சரித்திரத்தை விஸ்தாரமாகச் சொல்ல வேணுமென்று கேட்டார் 
சனற்குமார ரிஷி யென்றவாறு . 


2 


ஞானமுனி வனார்மொழி நயந்துவடி வேலன் 
றானது மகிழ்ந்து முரை சாற்றலுறு கின்றா 
னீனமெனும் ராக்கத ரிடர்களை யகற்றி 

சானகி யிடத்திலுறை சங்கர னிருந்தான் . 
இ - ள் ) : ஞான முனிவராகிய சனற்குமார ரிஷியுஞ் சொன்ன 
வார்த்தையைச் சந்தோஷத்துடனே கேட்டு வடிவேலாயுதரும் 
மகிழ்ச்சியாகச் சொல்லுகிறார் . ஈனராகிய இராட்சதரிடைஞ் 
சல்களெல்லாம் அகற்றி இலட்சுமியிடத்திலுறையும் நரசிங்கப் 
பெருமானும் 

நீலமேகப்பெருமாளும் அந்தப் பராசர் 
க்ஷேத்திரத்திலே தானே எழுந்தருளி இருந்தார் என்றவாறு . 


அப்பொழுது பராசனு மகிழ்ந்தடி வணங்கி 
செப்பமொடு தோத்திரமுஞ் செப்பலுறு கின்றா 
னிப்புவி யடங்கலு மிருந்தவிறை யோனே 
மைப்புடை பரக்குமொளி வானவுரு வானே . 


3 


( இ - ள் ) : அங்கே எழுந்தருளியிருக்கும் நரசிங்கப் பெருமாளைப் 
பராச ரிஷியும் நமஸ்காரம் பண்ணித் தோத்திரம் செய்து அப்பால் 


வேறு 


மாமிசங்களும் , 
346 
நீலமேகப் பெருமாளுட சன்னதியிற் தானே யிருந்து நமஸ்காரம் 
பண்ணித் தோத்திரம் பண்ணுகிறார் . சுவாமி நீலமேக வர்ணரே ! 
இந்தப் பூலோகம் அடங்கலும் நிறைந்த கர்த்தாவே ! மைபோலும் 
நிறமுடையவரே யென்றவாறு . 

வானோர்களு முனிவோர்களு மகிழ்வா யனுதினமுந் 
தேனார்மல ருடனேயடி பணியத் திருவருளு 
மானார் விழி மலராளிட மகலா துறைவோனே 

தானாருடல் மடியக்கணை தழையுந் தனுவோனே . 4 
இ -ள் ): தேவர்களும் , ரிஷியேசுராளும் , மகா சந்தோஷத்துடனே 
அனுதினமும் தேன்கள் பொருந்திய புஷ்பத்தாலே பாதத்திலே 
அர்ச்சித்து நமஸ்காரஞ் செய்ய , கிருபாகடாக்ஷத்தைக் 
கொடுப்பவரே ! மான்போலுஞ் கண்களையுடைய மகாலெட்சுமி 
இடத்தில் அகலாதபடிக்கு வாசஞ் செய்பவரே 
இராட்சதரெல்லாரும் மடியத்தக்கதாகப் பாணங்களைத் 
தொடுக்கப்பட்ட கோதண்டமுடையவரே யென்றவாறு . 

அடியாரிட மகலாதுறை யன்பே தருமன்பே 
கொடிதாகிய சமரந்தனில் குலைபெற்றிடு தலைகள் 
வடிவோடுடை சதையென்புகள் மயிர்மண் டைகளாலு 
முடியாதொழு குருதிப்புனல்நில மூடுகையாலும் . 

5 
இ - ள் ) ; பக்தர்களுடைய இருதயத்திலே அகலாதபடிக்கு எத்தேசக் 
காலமும் இருந்து கிருபா கடாக்ஷம் செய்யும்பிரியனே ! 
கருணாசமுத்திரமே ! கொடிதாகிய இராட்சதாள் யுத்தத்திலே 
வெட்டப்பட்ட தலைகளும் , தலையற்றுப் போன முண்டங்களும் , 

, 
மண்டைகளும் , பாணங்கள் தைத்த வழியிலிருந்து வருகிற 
இரத்தப் பிரவாகங்களும் இப்படிக் கொத்தப் பிரதேதங்ளினாலே 
என்னுடைய ஆச்சிரமம் பூமி தெரியாதபடிக்கு மூடிக் 
கொண்டிருக்கிறது என்றவாறு . 


என்னாச் சிரமெங்கு நிறைவாலே யிகழ்வாகி 
மன்னோர்புவி யுள்ளோர்களும் வழங்கப் படுமானால் 
என்னாதவ மென்னாகதி யெவ்வா றெனக்கெய்து 
முன்னாதர வால்நதி யொளிவாய் யருள்செய்வாய் . 


6 


வல்லம் தலபுராணம் 


347 


பா 


இ - ள் ) : என்னுடைய ஆச்சிரமமெல்லாந் துர்க்கந்தத்தோடும் 
கூடியபடியினாலே பூமியிலே யிருக்கிற பேர்களெல்லாம் 

கழ்ச்சியாகச் சொல்லுகிற ஆச்சிரமத்திலே நானென்ன தபம் 
பண்ணப் போகிறேன் . எனக்கு என்ன கதி கிடைக்கப் போகிறது . 
ஆகையினாலே உம்முடைய பாதார விந்தமே சரணமடைந்தேன் 
உம்முடைய கிருபாகடாக்ஷத்தினாலே பிரகாசமாகிய நதியொன்று 
உண்டாக்கித் தரவேணுமென்று சொன்னார் பராச ரிஷி 
என்றவாறு . 


மண்ணாரிட மெங்குஞ்சுசி வளமாய்ப்பயிர் விளையக் 
கண்ணாவுன தருள்செய்குவை சிறுகா விரியாக 
நண்ணாகவு மாச்சிரம நனைக்கச்சுசி யாமாம் 
விண்ணோர்புவி யுள்ளோர்வரை விருப்பாய்வர வருள்வாய் . 7 


( இ - ள் ) : பூமியெங்கும் சுத்தமாக வேணும் பயிர்கள் ஆதிந்தமும் 
வளமாய் விளைய வேணும் . இவ்விதமாக அனுக்கிரகம் செய்ய 
வேண்டும் செந்தாமரைக் கண்ணாகிய நீலமேகச் சொரூபரே ! 
உம்முடைய கிருபாகடாக்ஷத்தினாலே கொஞ்சமாய்- சிறு 
காவிரியாக அழைப்பித்துத் தந்தால் 

என்னுடைய 
ஆச்சிரமமெல்லாம் நனைந்து பரிசுத்தமாகும் . நீர் அழைப்பிக்கிற 
நதியானது ஆகாசம் பூமி மனிதர்களுள்ளவரைக்கும் அந்த 
நதியிருந்து பிரவாகம் வரதக்கதாய் அனுக்கிரகம் பண்ண 
வேணுமென்றார் என்றவாறு . 

ஆண்டாண்டுக டவறாமலும் வரவேயருள் புரிவாய் 
வேண்டும்பயிர் வளர்ந்தோங்கவு விருத்தியோடு மேலாய் 
தீண்டுமதிற் படிவோர்பிணி தீராப்பவ மெல்லாம் 

காண்டோடவுஞ் சுகமெய்தவுங் கதிபெற்றிட வருள்வாய் . 
( இ - ள் ) ; வருஷா வருஷந் தவறாமல் அந்த நதியிலே பிரவாகம் 
வரத்தக்கதாய்ச் செய்ய வேண்டும் . அதனாலே வேண்டிய 
பயிர்களெல்லாம் வளர்ந்தோங்கி விருத்தியாக வேணும் . 
யாதாமொருவர் அந்த நதியிலே ஸ்நானம் பண்ணினால் அவர்கள் 
தீராப் பாவங்கள் செய்தாலும் எப்படிக்கொத்த 
முள்ளவர்கள் வியாதியும் இந்த நதியைத் தரிசனம் பண்ணின 
மாத்திரத்திலே விலகிப் போக வேணும் . அவர்களுக்குச் சுக 
போகத்தையுஞ் சம்பத்தையு மோக்ஷத்தையு மடையத் தப்பாதபடி 
இப்படிக்கொத்த நதி அழைப்பித்து அதற்கு வரப்பிரசாதமுங் 
கொடுத்து அனுக்கிரகம் பண்ண வேணுமென்றார் பராச ரிஷி 


8 


யென்றவாறு . 


348 


இப்பார்புகழ் பராசமுனி யினிதாகவு மியம்ப 
மைப்பாவிய நீலம்படர் மேகப்பெரு மாளும் 
நைப்பாகவு முனிவன்றுதி நண்ணிமகிழ் வெய்தி 
யப்போதினி லிமையோரதி பதியை வர வழைத்தான் . 


9 


( இ - ள் ) : இந்தப் பூலோக மெல்லாம் புகழும் பராச ரிஷியு மெத்த 
வருத்தப்பட்டு இரக்கமாய்ச் சொல்லுகிறபோது மைபோலு 
மேனியுடைய நீல மேகப் பெருமாளும் வெகு நட்பாகப் பராசரிஷி 
தோத்திரம் பண்ணினதைப் பார்த்து மகாசந்தோஷத்தை யடைந்து 
தேவர்களுக்கெல்லாம் 

அரசனாகிய 

தேவேந்திரனை 
அழைப்பித்தாரென்றவாறு . 


வந்துமிந்திரன் மலரடி சரணெனப் பணிந்து 
சிந்தைகூர்ந்தவன் துதித்திட மாயனுஞ் சிறந்து 
இந்தமாமுனி யாச்சிர மிடையொரு நதிதான் 
வந்து தோன்றிட வரவழை யென்றரி வகுத்தான் . 


10 


மகா 


( இ - ள் ) : தேவேந்திரன் வந்து நீலமேகப் பெருமாளுடைய பாதார 
விந்தத்திலே பணிந்து அஞ்சலி அஸ்தமாக இரண்டு கையுங் 
குவித்துக் கொண்டு மகாசந்தோஷத்துடனே தோத்திரம் 
பண்ணினான் . அப்போது நீலமேகப்பெருமாளும் 
சந்தோஷத்தையடைந்து தேவேந்திரனைப் பார்த்துச் 
சொல்லுகிறார் . ஓகோ ! தேவேந்திரனே ! இந்தப் பராச 
ரிஷியாச்சிரமத்தருகாக ஒரு நதி வரத்தக்கதாக அழைப்பிக்க 
வேணுமென்று சொன்னார் நீலமேகப் பெருமாள் என்றவாறு . 


அண்டர்நாயகன் மேகங்கள் தனையு மழைத்துப் 
புண்டரீகனைப் பொருமுனி யாச்சிரமம் பொருந்த 
வெண்டிசைகளுந் தழைத்திட யாவரு மிலங்க 
விண்டனாரருள் கிருபையால் வெகுமழை பொழிவாய் . 


11 


( இ - ள் ) : நீல மேகப் பெருமாள் சொன்ன மாத்திரத்திலே தேவர்கள் 
நாயகனான தேவேந்திரன் மேகங்களை யழைப்பித்துச் 
சொல்லுகிறான் . ஓகோ மேகங்களே பிரமாவுக்குச் சமானமாகிய 
பராச ரிஷி ஆச்சிரமத்திற்கருகாக அஷ்டதிக்குந்தழைத்தோங்க 
சர்வத்திராளும் பிரகாசிக்க நீலமேகப் பெருமாளுடைய 
கிருபையினாலே வெகுமழைகளைப் பொழிவாயென்று 
சொன்னார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


349 


வாசவன்மொழிப் படியினால் விண்டுகள் மகிழ்ந்து 
தேசுடைத்திரை வேலையிற் சலத்தினை முகந்து 
வீசியெங்கணுங் ககவெளி மீதினிற் படர்ந்து 
தேசமேபுகழ் கோலமாந் திகிரியிற் செறிந்து . 


12 


( இ - ள் ) : தேவேந்திரன் இந்தப் பிரகாரஞ் சொன்னவுடனே 
மேகங்களும் சந்தோஷத்தையடைந்து பிரகாசமாகிய திவலை 
பொருந்திய சமுத்திரத்திலே போய்ச் சலத்தை முகந்து கொண்டு 
ஆகாசமெங்கும் படர்ந்து தேசமெங்கும் புகழும் கோலப் 
பருவதத்திற்கு நேரே வந்தன என்றவாறு . 


13 


நீலமேகனாற் கிருபையால் புவியெலா நிரம்பக் 
கோலமாவரை மீதினிற் குமுழிக ளுடனே 
சாலவேமழை பொழிந்திடத் தரணியுந் தழைத்துச் 

சீலமாகிய நதியெனுஞ் சிறுகவே தோன்றி . 
( இ - ள் ) : நீலமேகப் பெருமாளுடைய கிருபையினாலே 
பூலோகமெல்லாம் நிறையத்தக்கதாக அந்தக் கோலப் பருவதத்தின் 
பேரிலே அனேகங் குமிழிகளுடனே 

மின்னலோடும் 
இடிகளோடும் வெகுமழை பொழிந்து பூமியெங்கும் தழைத்து 

சுத்தமாகிய நதியொன்றுஞ் சிறுகவே தோன்றிய 
தென்றவாறு . 


மகா 


வேறு 


14 


மாசிலாக் குமிழி யோடு மகில்கள் சந்தனங்க ளோடும் 
வீசிய திவலை யோடும் வெறிமலர்ச் சேர்க்கை யோடுங் 
காசினி புகழி னோடுங் கடுநில மதனைக் கீறி 

தேசுடைத் தாகி யெங்குஞ் சிறந்தது மணிமுத் தாறு . 
( இ - ள் ) ; அந்தக் கோலப் பருவதத்திலே மழை பொழிந்து சிறுகவே 
ஒரு நதியாகத் தோன்றி வருகிறதெப்படியென்றால் மாசில்லாமல் 
பிரகாசமாகிய குமிழிகளோடும் அப்பாலந்த மலையிலிருக்க 
அகில் விருக்ஷங்கள் . சந்தன விருக்ஷங்களோடும் இருபுறமும் வீசி 
வரப்பட்ட 

அலைகளோடும் வண்டுகளுலாவும் புஷ்ப 
சாதிகளோடும் உலகத்திலே இருக்கிற பேர்கள் நதிப்பிரவாகம் 
வருகிறதென்று சொல்லுகிற கீர்த்தியோடும் இத்தனை 
சிங்காரத்தோடும் 

நதியானது அந்தக் கோலப் 
பருவதத்திலேயிருந்து புறப்பட்டு உத்தர திசையை நோக்கி ஈரமாய் 


350 


இருக்கிற நிலங்களை யெல்லாம் பிளந்து கொண்டு அனேகப் 
பிரகாசத்தோடும் கூட சிறப்புடனே வருகிறது மணி முத்தாந்தி 
என்றவாறு . 


நாகமா மணிக ளாலும் நாகத்தின் மருப்பு முத்து 
மாகிய வேயின் முத்து மழகெனுங் கூனின் முத்துந் 
தோகையாங் கன்னி முத்துஞ் சூழ்ந்த திலங்க லாலே 
வாகுடன் மணிமுத் தாறாய் வழங்கிய துலகம் போற்ற . 15 


( இ - ள் ) : அந்தக் கோலப்பருவதத்திலே இருந்து வருகிற மணி 
முத்தாந்தி பின்னையுமெப்படி இருக்கிறதென்றால் நாக 
ரெத்தினங்களோடும் , யானைக் காம்புகளிலிருக்கிற 
முத்துக்களோடும் , மூங்கிலிலிருக்கிற முத்துக்களோடும் இப்படி 
ரத்தினங்கள் முத்துகளாலே விளங்கி வருகிறபடியினாலே 
உலகத்தாரெல்லாரும் மணிமுத்தா நதியென்று போற்றுதல் 
செய்து வாழ்த்தினார்கள் என்றவாறு . 

இமையவர் புகழுங் கோலத் தெழில்வரை யதனிற் சீராய்ச் 
சமன்றிசை யிருந்து மந்த வுத்தர திசையைச் சார்ந்து 
உமையவள் பாகத் தோன்றி யொளிரும்வச்ச ரீச னென்னு 

மமையுமாக மிந்திர கீலப் பருவத மதனில் மேல்பால் . 
( இ - ள் ) : தேவர்கள் புகழப்பட்ட கோலப் பருவதத்திலேயிருந்து 
இலட்சுமிகரமாய்ப் புறப்பட்டுத் தக்ஷிண திசையிலே யிருந்து 
உத்தர திசையை நோக்கி மங்கள நாயகி பாதத்திலே பிரகாசிக்கும் 
வச்சரீஸ்பரனெழுந்தருளியிருக்கும் இந்திரகீலப் பருவதத்திற்கு 
மேல் பாரிசமாக வென்றவாறு . 


16 


வேறு 


நிலந்தனைப் பிளந்து விருபுறங் கரையாய் 

நிரம்பியு மிடம்பல விரிந்து 
நலந்தனை விரும்பிக் கரைபுர ளாமல் 

நடந்திடும் வாறது வென்போற் 
குலந்தனில் மடந்தை மனம்பிரி யாமற் 

கொழுநனை நாடுகை போலு 
மலர்ந்தபூ வினங்கள் கனிகளுஞ் சிதறி 

மணிமுத்தா நதியும்வந் திடுமாம் . 


17 


வல்லம் தலபுராணம் 


351 


( இ - ள் ) : அந்த மணிமுத்தா 

நதி பின்னையுமெப்படி 
வருகிறதென்றால் கடூரமாகிய நிலத்தைப் பிளந்து கொண்டு இரு 
புறமும் கரையாக அந்தக்கரை நிறைய ஜலம் நிரம்பி வரவர 
அகலமும் விஸ்தாரமுமாக விரிந்து நன்மையே கருதிப் 
பிரளாதபடிக்கு மணிமுத்தா நதி வருகிறது என்போலவெனில் 
குலமடந்தையாயிருக்கிறவள் 

மனது 

அகலாதபடிக்குத் 
தன்னுடைய புருஷனை நாடிக் கொண்டிருப்பாள் . அப்படிப் 
போல மலர்ந்த அனேகப் புஷ்ப சாதிகளுடனேயுமனேக கனி 
வர்க்கங்களும் அலையிலே சிதறிக்கொண்டு வந்தது மணிமுத்தா 
நதி என்றவாறு . 


18 


சகலமா வரங்கள் கொடுத்திடு மேக வீரி 

சன்னதியினு வடபாற் 
புகழுடைத் தாகி யனேகமா வளங்கள் பொருந்தியும் 

புனல்களு மிகுத்து 
நிகரிலா நீல மேகமாம் பெருமாள் நிறைந்திடு 

மருங்கினி லமர்ந்து 
செகந்துதித் தேத்தும் பராச ராச்சிரமஞ் சேர்ந்தது 

மணிமுத்தா நதியே . 
இ - ள் ) : அப்பால் மணிமுத்தா நதியானது இந்திர கீலப் 
பருவதத்திற்கு மேல்பாரிசமாக உத்தர திசையை நோக வந்து 
சகல வரங்களையும் கொடுக்கும் ஏக வீரியம்மன் சன்னதிக்கு வட 
பாலாக அனேகம் கீர்த்தியோடும் அனேக வளங்களோடும் 
பொருந்தி ஜலங்களுமிருந்து அப்பால் ஈசானிய திசையை நோக்கி 
நடந்து ஒருவரும் நிகரில்லாத நீலமேகப் பெருமாளிருக்கும் 
ஆலயத்திற்கு வடபுறமாகச் செகமெல்லாந் துதிக்கும் பராச 
ரிஷியாச்சிரமத்திலே போய்ச்சேர்ந்தது மணி முத்தா நதி 
என்றவாறு , 


மதிதவழ் சடையா னருள் பெறும் பராச னனேகமா 

மகிழ்ச்சியை யடைந்தான் 
துதித்தபேர் களுக்கு வருளு நீலமேக மேனியாய்த் 

தோன்றிய மாயன் 
பதத்தினில் வணங்கிப் பாத தூளி களாற் பரிசுத்த 

மாகவு மிலங்கி 
கதித்திடு மமரர் தோத்திரம் புரியக் கண்டது 

மணிமுத்தா நதியே . 


19 


352 


இ - ள் ): சந்திரன் சடையிலே தவழும் பரமேஸ்பரன் கிருபை பெற்ற 
பராசரிஷியும் மணிமுத்தா நதி வந்ததைக் கண்டு அனேகச் 
சந்தோஷத்தை யடைந்தார் . அப்பால் யாரொருவர் 
தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரத்தைக் 
கொடுக்கும் நீலமேகம் போலும் , தேசுடைய நீலமேகப் 
பெருமாளுடைய பாதார விந்தத்திலே மணிமுத்தா நதி வணங்கி 
அவர் பாதத்தூளிகளாலே தானும் பரிசுத்தமாகப் பிரகாசித்துச் 
சகல தேவர்களும் தோத்திரம் பண்ணக் கண்டது மணி முத்தா 
நதியென்றவாறு . 


வேறு 


மனிதரும் தேவர் முனிவர்மா தவத்தோர் 

மகிழ்ந்தினி தேத்திட வயங்கும் 
புனலுடை மணிமுத் தாந்தி யதனைப் 

புகழுடை மாயனும் நோக்கி 
வினமுடன் ஸ்ரீக்ஷேத் திரம் வரை யளவு 

மிருபுறம் சாலைகள் புட்ப 
வனமுடன் சூழ நமது குழிவாய் 
மானிலம் பரிசுத்த மாக்கி . 

20 
( இ - ள் ) : மனிதர் , தேவர் , முனியீஸ்பராள் , மகாதபோதனர்கள் 
சர்வத்திராளுஞ் சந்தோஷத்துடனே தோத்திரம் பண்ணப் 
பிரகாசிக்கும் புனல் மிகுந்த மணிமுத்தா நதியைக் கீர்த்தியோடுங் 
கூடிய நீலமேகப் பெருமாள் பார்த்துச் சொல்லுகிறார் . ஓகோ 
மணிமுத்தா நதியே ! இந்தப் பராச க்ஷேத்திரத்திலே இருந்து 
ஸ்ரீக்ஷேத்திரம் வரைக்கும் மகா இன்பமாக இருபுறங்களும் 
சாலைகளும் , சோலைகளும் , புஷ்பவனங்களும் சூழ நிலத்தைக் 
குழிவாய்ச் செய்து கொண்டு பூமியெங்கும் பரிசுத்தமாக்கிக் 
கொண்டு என்றவாறு . 

கன்னிமா நகர மவற்றினுக் கப்பாற் 

சிறுகவே காசினிக் குள்ளாய் 
பொன்னிமா நதியாங் காவிரி யுடனும் 

பொருந்தியுந் திவலைசூழ் வேலை 
தன்னுட னடையக் கடவையென் றரியுந் 

தக்கதோர் வரங்களைப் புரிந்து 
வுன்னிடந் தனிலே சகலமா னிடரு 
மோங்கிய ஸ்நான மடைவார் . 

21 


வல்லம் தலபுராணம் 


353 


( இ - ள் ) : அப்பாலந்த க்ஷேத்திரத்திற்கு அப்பால் சிறுகப் 
பூமிக்குள்ளாகப் பாதாளவாகினியாய் , பொன்னி மாந்தியாகிய 
காவிரியுடனே 

For Lg 

அனேகந் திவலை பொருந்திய 
சமுத்திரமிடமாக அடையக்கடவையென்று நீலமேகப் 
பெருமாளும் வரங்களைக் கொடுத்து , உன்னிடத்திலே சகல 
மனிதர்களும் வந்து ஸ்நானம் பண்ணுவார்கள் என்றவாறு . 


வேறு 


தானவர்க் கதிபர் சூடுஞ் சகலவா பரண மெல்லா 
மானதோர் சமர்க்களத்தி லார்த்தது சிதறி வீழ்ந்த 
ஞானமா மணியு முத்தும் நயந்துநீ கொணர்த லாலே 
வானவர் மனிதர் போற்ற மணிமுத்தா நதியாய் வாழ்வாய் . 22 


( இ - ள் ) : இராட்சதற்கெல்லாம் இராசாவாகிய தஞ்சன் , தண்டகன் , 
தாருகாசூரன் இவர்கள் தரித்திருந்த கீரிடம் , மகர குண்டல 
ஆபரணங்களெல்லாஞ் சமர்க்களத்திலே சிதறி வீழ்ந்த தல்லவோ . 
அப்படிச் சிதறி வீழ்ந்து பிரகாசிக்கப்பட்ட இரத்தின மணிகளும் 
முத்துமணிகளும் நீ சேர்த்துக் கொண்டு வந்தபடியினாலே சகல 
மான தேவர்களும் மனிதர்களும் ரிஷியீஸ்பராளும் புகழத்தக்கதாக 
மணிமுத்தா நதியென்னும் பேருடனே வாழ்வாயென்று 
அனுக்கிரகம் பண்ணினார் நீலமேகப் பெருமாள் என்றவாறு . 


எவர்களுன் னிடத்திற் தான மியற்றிய பேர்க டங்கள் 
பவமது வகல நோய்கள் பாதக வறுமை தீரும் 
கவலையு மவதி நீங்கும் கதித்திடுஞ் செல்வ மோங்கும் 
தவமது தழைத்தெந் நாளும் தர்மவர்த் தனையு மாவார் . 


23 


( இ - ள் ): பின்னும் மணிமுத்தா நதிக்கு வரங்கொடுக்கிறார் . ஓகோ! 
மணிமுத்தா நதியே ! உன்னிடத்திலே யாதாமொருவர் ஸ்நானம் 
பண்ணுகிறார்களோ அவர்களுடைய பாபங்களும் அகன்று 
போம் . அப்பால் வியாதிகள் , தரித்திரம் , பெரும்பாதகங்களும் 
மனதிலேயிருக்கிற கவலைகள் , அவஸ்தையான காரியங்களும் 
விலகிப் போகும் . மிகுந்த பாக்கியம் பெருகும் . தவங்களும் 
தழைக்கும் . தர்மங்களும் விருத்தியடையு மென்றவாறு . 


354 


- 


இந்திரன் முதலாய் மற்ற விமையவர் சகல ருந்தா 
னுந்தன திடத்தில் வாச மோங்கி யெப்போதும் வாழ்வர் 
சிந்தையு மகிழ்ந்து நீயுஞ் சீக்கிரமாகப் போவென் 
றந்தமா நீல மேக மாலவ னறைந்த காலை . 

24 


( இ - ள் ) : பின்னும் மணிமுத்தா நதிக்கு வரங் கொடுக்கிறார் . 
தேவேந்திரன் முதலான சகல தேவதைகளும் உன்னிடத்திலே 
வாசமா யகலாதபடிக்கு எப்போதும் வாழ்வார்கள் . நீயும் 
சந்தோஷத்துடனே சீக்கிரமாக நாம் சொன்னபடிப் போவென்று 
நீலமேகப் பெருமாள் வரம் கொடுத்தார் என்றவாறு . 


துரந்தர மான நீல மேகமாஞ் சோதி தானும் 
புரந்தர னிமையோர்க் கெல்லாம் புரிகுவன் மணிமுத் தாற்றில் 
நிரந்தர மாக வாசஞ் செய்வீரென் றியம்பத் தேவர் 
வரந்தரு நதியி லிந்திர னகன்றிடா வாசம் பெற்றார் . 25 


( இ - ள் ) : அப்படித் துரந்தரீமாக எழுந்தருளியிருக்கும் நீலமேகப் 
பெருமாளும் , தேவேந்திரனையும் தேவர்களையும் பார்த்துச் 
சொல்லுகிறார் . ஓகோ ! தேவேந்திரனே ! தேவர்களே ! நீங்களிந்த 
மணிமுத்தா நதியிலே சர்வ காலமும் வாசமா இருப்பீர்களென்று 
சொன்னார் . அப்போ தேவேந்திரன் முதலாகிய தேவர்களும் 
நீலமேகப் பெருமாளிடத்திலே சகல வரங்களையுமடைந்து 
சகலமான பேருக்கும் சகல வரங்களையும் கொடுக்கும் மணிமுத்தா 
நதியிலே வாசம் பண்ணினார்கள் என்றவாறு . 


விண்ணவர் வாசம் பெற்ற வெழிலுடை மணிமுத் தாறு 
வண்ணலார்க் கன்பர் பராச னாச்சிரமஞ் சுசிய தாக்கி 
மண்ணிறை குழிவாய்ச் சித்தாய் வயங்கிய குணபா லேகி 
நண்ணிய வமலன் மாயன் சேத்திர நடுவாய்ச் சென்றாள் . 


26 


( இ - ள் ) : தேவேந்திரன் , தேவர்களெல்லாம் வாசம் செய்யும் 
மகிமையும் பெருமையும் கீர்த்தியும் படைத்த மணிமுத்தா நதியும் 
பரமசிவனுக்கு அன்பரான பராச ரிஷி ஆச்சிரமமெல்லாஞ் சுத்தம் 
செய்து பூமிக்குள்ளே ஆழமாகவும் சிறு காவிரியாகவும் 
புறப்பட்டுக் கிழக்கே நோக்கி நடந்து சிவக்ஷேத்திரம் விஷ்ணு 
க்ஷேத்திரமிரண்டுக்கும் நடுவாகத்தானே புறப்பட்டு நடந்தாள் 
மணிமுத்தா நதியென்றவாறு 


வல்லம் தலபுராணம் 


355 


தேசுடை வேகத் தோடும் ஸ்ரீயெனுஞ் சேத்ரஞ் சென்று 
வீசிய திவலை யோடு மிகுந்த பா தலத்துட் புக்குக் 
காசினி புகழு மந்தக் காவிரி யுடனே கூடி 
யாசிலா சங்க மத்தை யடைந்தது மணிமுத் தாறு . 27 


( இ - ள் ) : அப்பால் மணிமுத்தா நதியானது அனேகம் 
பிரகாசத்துடனேயும் அதிவேகத்தோடும் ஸ்ரீக்ஷேத்திரமாகிய 
வாஞ்சியம் போய்ச் சேர்ந்து வீசப்பட்ட அலைகளோடும் 
அப்பால் பாதாளவாகினியாகப் பூலோகமெங்கும் புகழப்பட்ட 
காவிரியுடனே கூடி , குற்றமில்லாத சங்கமத்தையடைந்து 
மணிமுத்தாந்தி என்றவாறு . 

உலகினின் நதிகட் கெல்லா முகந்த நாயகனு மான 
வலையுடைப் புணரி தன்னை யடைந்தது மணிமுத் தாறு 
திலகமாஞ் சனற்கு மாரா செப்பு தீர்த்தத்தின் மேன்மை 
யுலகில் யாரறிய வல்லா ரதன்நலம் பேசக் கேண்மின் , 28 


( இ - ள் ) : உலகத்திலே யிருக்கிற நதிகளுக்கெல்லாம் உகந்த 
நாயகனாகிய அலைகள் பொருந்திய சமுத்திர ராசனிடம் போய் 
அடைந்தது மணி முத்தா நதியென்று மகா ஆசாரத்துடன் கூடிய 
சனற்குமாரரே இந்த மணிமுத்தா நதியினுடைய பெருமையை 
உலகத்திலே யாரறியப் போகிறார்கள் . ஆகிலும் நாமறிந்த 
மாத்திரஞ் சொல்லுகிறோமென்று சொல்லத் தொடங்கினார் 
சண்முகரென்றவாறு . 


கார்த்திகைத் திங்க டன்னிற் கமழுடைச் சுக்கிர வாரம் 
கார்த்திகை யாம் நட் சத்திரங் கலந்தது மூன்றுங் கூடும் 
நாற்றிசை புகழ்ந்து போற்று நலந்தரு மணிமுத் தாற்றில் 
சீற்றம தகற்றி ஸ்நானம் செய்தவர் பலனைச் சொல்வாம் . 


29 


இ - ள் ) : சனற்குமாரரே கேளும் , கார்த்திகை மாதம் , சுக்கிர வாரம் , 
கார்த்திகை நட்சத்திரமும் இந்த மூன்றும் கூடிய சுபதினத்தில் 
நான்கு திசைகளும் புகழும் நன்மையைக் கொடுக்கும் மணிமுத்தா 
நதியில் ஆணவங்களை யகற்றி யாரொருவர் ஸ்நானம் 
செய்வாராகில் அவர்களுக்குப் பலனைச் சொல்லுகிறோம் 


என்றவாறு . 


356 


வேறு 


அந்தணர் தம்மை யாவை 

யடித்த பாதகங்க டீரும் 
வந்தகார்த் திகையாம் திங்க 

ளாதித்த வாரந் தன்னிற் 
சிந்தையா லுதைய கால 

தானங்கள் செய்வ ராகில் 
எந்தபா தகமா னாலும் 

இடர்பிணி வறுமை தீரும் . 


30 


( இ - ள் ) : பிராமணாளை , பசுக்களை அடித்த பாதகங்கள் தீர்ந்து 
போகும் . பின்னும் கார்த்திகை மாதம் ஆதிவாரத்திலே உதய 
காலத்தில் இந்த மணி முத்தா நதியில் தானம் பண்ணினாராகில் , 
எப்படிப்பட்ட பாவங்களும் இடைஞ்சல்களும் , வியாதிகளும் , 
தரித்திரங்களும் தீர்ந்து போகும் என்றவாறு. 


வேறு 


கும்பமாந் தனுவின் றிங்கள் குறித்த வைகாசி மூன்று 
சம்பரம் மிகுந்து வோங்கு மணிமுத்தா நதிதா னாடில் 
வம்பவிழ் குழலா ளோடு மாவுடன் செல்வ மோங்கி 

யும்பர்தம் பதியில் வாழ்வ ரூழிநாள் வரையி லென்றான் . 31 
இ - ள் ) : மாசி மாதம் , மார்கழி மாதம் , வைகாசி மாதம் இந்த 
மூன்று மாதங்களிலும் அனேகம் பிரகாசம் பொருந்திய 
மணிமுத்தா நதியிலே ஸ்நானம் பண்ணி விபூதி தரித்துப் 
பரமசிவனைத் தியானம் பண்ணி , தன்னால் இயன்ற தானங்களும் 
செய்தாராகில் நல்ல ஸ்ரீகளோடும் , புத்திராளோடும் , பாக்கியமும் 
பெருகி அப்பால் தேவலோகத்திலே வாசம் பண்ணுவார்கள் 
என்றவாறு . 


வேறு 


பங்கயத் தடங்கள் சூழ்ந்த 

பராசர்தம் நகரந் தன்னிற் 
செங்கண்மால் நீல மேகச் 

செல்வர் சன்னதிமுன் னோங்கும் 
கங்கைமா மணிமுத் தாற்றிற் 

காதலி யுடன்ப டிந்தோர் 
தங்கள் பா தகங்கள் நீங்கிச் 

சாரங்கர்தம் முலகஞ் சேர்வார் . 


32 


வல்லம் தலபுராணம் 


357 


( இ - ள் ) : தாமரைத் தடாகஞ் சூழ்ந்த பராசர் க்ஷேத்திரத்தில் 
தாமரைக் கண்ணனாகிய நீலமேகப் பெருமாள் சன்னதி 
முன்பதாகப் பிரகாசிக்கும் கங்கைக்குச் சமானமாகிய மணிமுத்தா 
நதியிலே அவரவர் ஸ்ரீகளுடன் ஸ்நானம் பண்ணி நித்தியக் 
கருமங்களை முடித்து நாராயண மூர்த்தியைத் தியானம் 
பண்ணினால் அவர்கள் செய்த பாதகங்களும் நீங்கி , மகா 
விஷ்ணுவினுடைய வைகுந்தப் பதவியடைவார்கள் என்றவாறு . 


தரணியுள் ளவர்கள் போற்றும் பராசர் 

தன்னகரந் தன்னி 
லிரணிய வர்மர் முன்பு யிலங்கிய 

மணிமுத் தாற்றிற் 
சரணெனப் பணிந்து மூழ்கித் தகுந்த 

தானங்கள் செய்தோர் 
முரணுடைப் பவங்க ளெல்லாந் தகித்திடு 

முத்த ராவார் . 


33 


( இ - ள் ) : இந்தப் பூமியிலிருக்கிற சகல சனங்களும் புகழும் பராசர் 
க்ஷேத்திரத்தில் நரசிங்கப் பெருமாள் முன்பாகப் பிரகாசிக்கும் 
மணிமுத்தா நதியைப் பார்த்து நமஸ்காரம் பண்ணி , தானம் 
பண்ணி , தன்னாலியன்ற தானங்கள் செய்தாராகில் பலம் 
பொருந்திய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி அவர்களும் 
மோட்சத்தை அடைவார்கள் என்றவாறு . 


படிமிசைப் புகழுங் கீர்த்தி 

பராசர்தன் னகரந் தன்னிற் 
கடிமலர் மணிமுத் தாற்றிற் 

காலைமாத் தானஞ் செய்து 
வடிவுடை நீல மேக 

மாநர சிம்ம மூர்த்தி 
யடிபணிந் தேத்து வார்க 
எடைகுவர் முத்தி யாமே . 

34 
( இ - ள் ) : பூமியிலே அனேக மனிதர்கள் புகழும் கீர்த்தியைப் 
படைத்த பராசர் க்ஷேத்திரத்தில் அனேகப் புஷ்ப சோலை சூழ்ந்த 
மணிமுத்தா நதியிலே பிராத காலத்திலே தானம் செய்து நீலமேகப் 
பெருமாள் , நரசிங்கப் பெருமாள் இந்த இரண்டு மூர்த்தியையும் 
தரிசனம் பண்ணி , நமஸ்காரம் செய்து , தோத்திரம் பண்ணினால் , 


358 


சகல 


அவர்கள் 

பாக்கியத்தையும் அடைந்து அப்பால் 
மோட்சத்தை அடைவார்கள் . என்றவாறு . 
திருவெனு நகரந் தன்னில் 

திகழ்வுறு மணிமுத் தாற்றில் 
பரிவுடன் மூழ்கித் தானம் 

பண்புட னளித்தோர்க் கெல்லாம் 
அருளது பெருகும் பாபக் 

கடலினை யகற்றி யெந்தப் 
பொருள்கையிற் கூடு மென்று 
புகன்றனர் சண்முக ருந்தான் . 

35 
( இ - ள் ) ; அப்பால் கேளும் , சனற்குமாரரே ஸ்ரீக்ஷேத்திரமாகிய 
ஸ்ரீவாஞ்சியத்தில் மணிமுத்தா நதியிலே போய் இன்பமாக 
ஸ்நானம் பண்ணி அன்பாக இயன்ற 

தான தர்மங்கள் 
செய்தாராகில் அவர்களுக்குப் பரமேசுரன் கிருபாகடாக்ஷம் 
பெருகிடப் பாப சமுத்திரத்தையும் அகற்றி அவர்கள் நினைத்த 
பொருள்களெல்லாம் கையில் 

கூடுமென்றார் சண்முகர் 
என்றவாறு , 


தையல் தன்னகர்முத் தாற்றில் தனுவெனுந் திங்க டன்னிற் 
செய்ய மாமுனி யோகி சென்றதில் ஸ்நானஞ் செய்தாற் 
பொய்யெனுஞ் சனன மேழிற் புரிந்தபா தகங்கள் நீங்கி 
வையனுக் கடிமை யாகி யருந்தவம் பெருகி வாழ்வார் . 

36 
( இ : 

-ள் ) : ஸ்ரீவாஞ்சியத்தில் மணிமுத்தா நதியிலே மார்கழி 
மாதத்திலே , யோகீசுராள் , முனியீசுராள் , ரிஷியீசுராள் , இவர்கள் 
ஸ்நானம் செய்தால் பொய்மையாகிய ஏழு சனனத்திலே 
செய்தபாபங்களும் நீங்கி , பரமேஸ்பரனுக்கு அன்பாகிய அவர்கள் 
தவம் நிறைவேறுமென்றவாறு . 


வேறு 


|| 


மதிதவழ் பொழில்சூழ் கௌதம நகரில் மணிமுத்தா 

நதியில்நீ ராடி 
நதிதவழ் நடையான் வச்ச ரீஸ்பரனை மங்கள 

நாயகி பாதம் 
விதியுடன் பணிந்து தோத்திரம் புரிவோர் சகலமா 

வினைகளை யகற்றிப் 
பதியினிற் சுதனும் பாக்கியம் பெருகிப் பருவதக் 

கைலைவீற் றிருப்பார் . 


37 


வல்லம் தலபுராணம் 


359 


( இ - ள் ) : அப்பால் கேளும் சனற்குமாரே ! சந்திரன் தவழும் 
சோலைகள் சூழ்ந்த கௌதம க்ஷேத்திரத்திலே மணிமுத்தா 
நதியிலே ஸ்நானம் பண்ணி , கங்கையணிந்த சடையுடைய 
வச்சரீஸ்வரன் , மங்களநாயகி பாதார விந்தத்திலே விதிப்படிப் 
பணிந்து தோத்திரம் பண்ணின பேர்களுக்குப் பலனைச் 
சொல்லுகிறோம் . அவர்களுக்குச் சகலவினைகளும் நீங்கி , 
புத்திரபாக்கியம் பெருகி அப்பால் கைலாச பருவதத்திலே 
வாசமாயிருப்பார்கள் என்றவாறு . 


38 


மங்கள மிகுந்த கௌதம நகரில் 

மணிமுத்தா நதியினீ ராடிச் 
செங்கண் மாலவனார் நரசிங்க மூர்த்தி 

தேவநா யகனையுங் கண்டு 
பொங்கமாய்ப் பணிந்து பூசனை புரிவோர் 

புவியெலாம் புரந்துவீற் றிருந்து 
சங்கமுந் திகிரி தரித்தவ னுலகந் 

தன்னில் வாழ்ந் திருப்பாரெந் நாளும் . 
( இ - ள் ) : மங்களகரமிகுந்த கௌதம க்ஷேத்திரத்திலே மணிமுத்தா 
நதியிலே ஸ்நானம் பண்ணி , தாமரைக் கண்ணனான நரசிங்கப் 
பெருமாளையும் , தேவநாயகப் பெருமாளையும் தரிசனம் பண்ணி 
சத்தோஷத்துடனே நமஸ்காரம் செய்து அர்ச்சனை செய்த 
பேர்கள் இந்தப் பூமிகளெல்லாம் அரசாட்சி செய்து அப்பால் 
சங்கு சக்கரந் தரித்த மகாவிஷ்ணுவினுடைய உலகமாகிய 
வைகுந்தத்திலே எப்பொழுதும் 

வாசம் பண்ணுவார்க 


ளென்றவாறு . 


வளங்களு மிகுந்த வல்லமா நகரின் 

மணிமுத்தா நதியினி லெவரும் 
விளங்கிய மதினாள் கார்த்திகை மாதம் 

விரிகதி ருதைய காலத்தி 
லுளங்குளிர்ந் திடவே ஸ்நானமுஞ் சிவதபமு 

முகந்துதர்ப் பனங்களுஞ் செய்து 
களங்கம தகற்றும் வச்சிர தீர்த்த 

மாலையில் காலைநீர் படிந்து . 


39 


( இ - ள் ) : அனேக வளங்கள் பொருந்திய வல்லமா நகரிலே , மணி 
முத்தா நதியிலே யாவராகிலும் , கார்த்திகை மாதம் சோம 


360 


வாரத்திலே உதய காலத்தில் குளிர்ச்சியாகிய ஸ்நானம் பண்ணி 
அங்கே நித்திய கர்மங்களை முடித்துக் கொண்டு சிவ தபஞ் 
செய்து தர்ப்பனங்களும் செய்து அப்பால் சாயங்காலத்தில் 
குற்றங்களெல்லாம் அகற்றி வைக்கும் வச்சிர தீர்த்தத்திலும் 
ஸ்நானம் பண்ணி என்றவாறு . 


மங்கள வல்லி தனதிட முறையும் 

வச்சரீஸ் பரனையு நோக்கி 
பொங்குதா மரைத்தாள் சரணெனப் பணிந்து 

பூசுர ராவுக டமக்கும் 
தன்கையா லியன்ற தானம தளித்தோர் 

சகலவல் வினைகளை யகற்றி 
வங்கமாந் திகிரி தன்னிலென் னாளு 

மனைவிய ருடனும் வீற் றிருப்பார் . 


40 


( இ - ள் ) : அப்பால் மங்களவல்லி இடப்பாகத்திலிருக்கும் 
வச்ச g ஸ்பரனையும் தரிசனம் பண்ணி , தேன்கள் பொங்கி 
வழியப்பட்ட தாமரைப் பாதார விந்தத்திலே நமஸ்காரஞ் செய்து 
அநேக தோத்திரங்களைப் பண்ணி அவர் சன்னிதானத்திலே 
பிரமாணாளுக்கும் பசுக்களுக்கும் தன்னாலாகிய தான 
தர்மங்களைக் கொடுத்தால் அவர்களுடைய சகல வல்வினைகளும் 
நீங்கி , வெள்ளியங்கிரியிலே எந்த நாளுந் தன்னுடைய 
ஸ்ரீகளுடனே வாசம் பண்ணுவார்கள் என்றவாறு . 


மறையவ னொருவன் வல்லமா நகரில் 

மணிமுத்தா நதியிநீ ராடி 
நிறைபெறும் வச்சிர கங்கையி லழுந்தி 

நேசமாய்ப் பதிமூன்றாந் திதியி 
லிறையவன் வச்சிரீசன் றனையு மக்ஷதைக 

ளிலங்கிய கடுக்கையின் றளிரா 
லறைபவர் நாமத் தர்ச்சனை புரிந்து 

அனேகமா நெய்விளக் கிடுவோர் . 


( இ - ள் ) : யாதாமொரு பிராமணனானவன் வல்லம் நகரத்தில் 
மணிமுத்தா நதியிலே ஸ்நானம் பண்ணி நிறைந்து பெருகிய வச்சிர 
கங்கையுலேயும் ஸ்நானம் பண்ணிப் பிரதோஷ காலத்திலே 
வச்ச g ஸ்பரனுக்கு அக்ஷதை வில்வங்களினாலே நூற்றெட்டு 
நாமத்தையுஞ் சொல்லி அர்ச்சனை பண்ணி அனேக நெய்விளக்கு 
வைத்தால் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


361 


தோத்திரம் புரிந்து தூப தீபங்க 

டுலங்கிய சுகந்தமா லிகையுஞ் 
சாத்தியும் பணிந்து மங்கள வல்லி 

தன்னையுந் துதிப்பவர் தமக்கும் 
போற்றுமா நிலத்திற் சகலபாக் கியமும் 

பொருந்திவாழ்ந் திருப்பரென் னாளும் 
கூற்றனு மணுகான் சிவபுரி தன்னிற் 

குளிர்ந்தக மகிழ்ந்து வீற் றிருப்பார் . 


42 


இ - ள் ): அப்பால் தோத்திரஞ் செய்து , தூப தீபங்கள் கொடுத்து 
பிரகாசமாகிய சுகந்த மல்லிகை , முல்லை , செண்பகம் , இருவாட்சி 
இப்படிக் கொத்த புஷ்பமாலைகள் சாத்தி நமஸ்காரம் செய்து 
மங்கள வல்லிக்கும் இந்தப்படி பூசை பண்ணி , தோத்திரம் செய்கிற 
பேர்கள் யாவரும் சொல்லப்பட்ட இந்தப் பூமியிலே சகல 
பாக்கியத்தையுமடைந்து எத்தேசக்காலமும் வாழ்ந்திருப்பார்கள் . 
யமன் அவர்கள் வழிக்குப் போக மாட்டான் . அப்பால் 
சிவபுரியாகிய கைலாசத்திலே மகா 

கைலாசத்திலே மகா சந்தோஷத்துடனே 
வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 
இயம்பிய மொழியு மையம தன்றி 

யாவரு மேன்மை பெற் றிடுவார் 
நயம்பல வரங்கள் புரிந்தினி தொளிரு 

நாயகி துர்க்கைமா தேவி 
பயம்பல வகற்று மேகநா யகிமுன் 

பாகிய மணிமுத்தா நதியும் 
வயங்கிய ததனால் யோசனை தூர 

மானிடர் பவங்களை யகற்றும் . 


43 


( இ - ள் ): ஓய் , சனற்குமாரரே ! தான் சொன்ன பிரகாரம் சந்தேகமாய் 
நினைக்காதபடிக்கு நடக்கிற பேர்கள் யாவரு மேலாகிய 
பதவியடைவார்கள் .. நன்மையும் அனேக தர்ம 
விருத்தியடைவார்கள் . அப்பால் பிரகாசமாகிய நாயகி 
மகாதுர்க்கா தேவி அனேக பாவங்கள் பயங்களையும் நீக்குவாள் . 
ஏகவீரியம்மன் முன்பாக மணிமுத்தா நதி விளங்கியபடியினாலே 

தூரத்திலுமிருக்கிற மனிதர்களுடைய 
பாபங்களெல்லாம் அகன்று போமென்றவாறு . 


யோசனை 


362 


பாப 


தானவ னொருவன் மாபலி யெனும்பேர் 

தக்கதோர் பூசனை புரிய 
மானவ ளேக வீரிமா தேவி 

நதிவள மருமையைக் கேட்போர் 
ஞானம தடைவா ராயிசும் விருத்தி 

நாகநாட் டினிதிடை வாழ்ந்து 
தேனலர் சடையான் கறைமிடற் றண்ணல் 

தென்கயி லாயம தடைவார் . 
( இ - ள் ) : இராட்சதர்க்கரசனாகிய மாபலி சக்கரவர்த்தியால் பூசை 
செய்யப்பட்டவளாம் ஏகவீரியம்மன் முன்பாகப் பிரகாசிக்கும் 
மணிமுத்தா நதியினுடைய பெருமையைக் கேட்பவர்கள் , அறிவு 
மிகுந்து ஆயுள் விருத்தியடைந்து அப்பால் சொர்க்க லோகத்திலே 
சிறிது காலம் வாழ்ந்து தேன் பொருந்திய சடையை உடைய 
கறைமிடற்றண்ணலாகிய பரமேஸ்பரனிருக்கும் 
அழகு 
பொருந்திய கைலாசத்திலிருப்பார்கள் என்றவாறு . 


44 


எங்கெணுந் துதிக்கு மணிமுத்தா நதியா 

மெழிலுடைத் தீர்த்தமான் மியத்தைப் 
பங்கமாய்ப் படிப்போர் கேட்பவ ரெவற்கும் 

பூசனை புரிபவர் தமக்குந் 
திங்கண்மா முத்தா ளுடனமர்ந் திருந்து 

செல்வனும் செல்வமும் பெருகி 
வெங்கணா யகனார் சங்கரன் கைலை 

யென்றும்வீற் றிருப்பரென் றிசைத்தான் . 


45 


( இ - ள் ) : எங்கும் தோத்திரம் செய்யக் கீர்த்தி படைத்த பெருமை 
யுடைத்தாகிய மணிமுத்தா நதியினுடைய 

மகிமையை 
சந்தோஷத்துடனே வாசிக்கிறபேர்கள் , அதைக் கேட்கிற பேர்கள் , 
அந்தப் புராணத்தை வைத்துப் பூசைப் பண்ணுகிற பேர்களுக்கும் 
நல்ல பூரண சந்திரன் போலு முகார விந்தமுடைய ஸ்ரீகளுடன் 
சுகத்தையும் பாக்கியத்தையு மடைந்து எங்கள் நாயகனாகிய 
பரமேஸ்பரன் கைலாசத்திலே எத்தேசக் காலமும் 
வாழ்ந்திருப்பார்கள் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


363 


++++ 


காக 


வேதனு மாலு மிருவரு மறியா 

மெய்ப்பொரு ளிடத்தினி லுறையு 
மாதுமை யளித்த சண்முகக் கடவுள் 

வகையுட னிவ்வித மியம்பக் 
கோதிலா ஞானச் சனற்குமார ரிஷியுங் 

குளிர்ந்தக மலர்ந்தகா ரணத்தைத் 
தீதிலாத் தவத்தோன் சூதனு முரைப்பச் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்தார் . 


46 


( இ - ள் ): பிரமதேவரும் விஷ்ணுவு மறியாத மெய்ப்பொருளாகிய 
பரமேஸ்பரனிடத்திலிருக்கும் பார்வதி புத்திரனான சண்முகக் 
கடவுள் வகை வகையாக இந்தப் பிரகாரஞ் சொல்ல , குற்றமில்லாத 
ஞானத்தை யடைந்த சனற்குமார ரிஷியும் கேட்டு மனது 
சந்தோஷமடைந்த கதையைத் தீதில்லாத தவத்தோனாகிய 
சூதரிஷியும் நைமிசாரண்ய வனத்திலேயிருந்து கொண்டு சொல்ல 
சிறப்பையுடைய சௌகரிஷியுங் கேட்டு , சந்தோஷமாகிய 
மகிழ்ச்சியை யடைந்தார் என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தம புராணத் 

திலங்கிய சனற்குமரர் சரிதை 
யற்புத வரையா மிந்திர கீலத் 

தருமையா யறிந்தவன் யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சௌனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்புட னுரைப்பான் . 


47 


( இ - ள் ) : இந்த மகாப் பெருமை பொருந்திய புராணத்தின் 
கதையானது ஸ்காந்தமென்னும் புராணத்தில் விளங்கிய 
சனற்குமாரர் சரிதையில் மகா அற்புதமாகிய இந்திர 
கீலப்புராணத்தின் மகிமையை எனக்குத் தெரிந்த வரையிலுஞ் 
சொன்னேன் என்று சூத மகா ரிஷி சொல்ல , செப்புதற்கரிய 
தவத்துடைய சௌனக மகாரிஷியும் 

கேட்டு , 
சந்தோஷத்தையடைந்து மெய்ம்மையான அரிய தவத்தையுடைய 
மகாரிஷியே இப்போது நீர் சொல்லிய புராணக் கதையைக் 
கேட்டு மகா சந்தோஷம் அடைந்தேன் . மேல் நடந்த கதையைக் 
சொல்லுமையா வென்று கேட்க , அப்போது சூத மகாரிஷியுஞ் 
சொல்லத் தொடங்கினார் என்றவாறு . 


364 


குறிப்புகள் 


13. மணிமுத்தாநதிச் சருக்கம் 
இச்சருக்கம் 47 விருத்தங்களைக் கொண்டுள்ளது . 
கூத்தபிரான் பிரதியில் அவர்பாடிய 5 பாடல்கள் கூடுதலாக 
உள்ளன . 


1 . மைப்புடைமிடற்றன் - நஞ்சுண்டேஸ்வரன் . செப்பெனும் 

தனத்தாள் - செப்புக்குடம் போன்ற கொங்கையினை 

உடையவள் ( பார்வதி ) . மைப்படி என்றும் பாடம் , 
2 . சானகியிடத்திலுறை சங்கரன்- இலட்சுயிடத்திலுறையும் 
சக்கரபாணி என்க . 

உரையில் சிங்கப்பெருமாளும் , 
நீலமேகப்பெருமாளும் என்று கூறப்பட்டுள்ளது . 

செப்புதல் - கூறுதல் . மைப்புடை - கருநிறமுடைய . 
4. மானார்விழி மடவள் - மான் போன்ற விழியுடைய இலக்குமி . 
5 . போரினால் ஆச்சிரமப் பகுதி தூய்மை கெட்டது என்று 

பராசமுனி கூறுகிறார் . 
6. நதியொன்று உண்டாக்குமாறு முனிவர் , விஷ்ணுவிடம் 

வேண்டுகிறார். 


3 
. 


8 . 


7 , 

மணிமுத்தா நதியைச் சிறுகாவிரி என்கிறார் . 

பிணி - நோய் . தீராப்பவம் - தீராத பஞ்சபாதகம் . 
9. இமையோரதிபதி- தேவேந்திரன் . 
10. விஷ்ணு நதியொன்றைத் தோற்றுவிக்குமாறு இந்திரனிடம் 

கட்டளையிடுகிறார் . 

விண்டன் - விஷ்ணு . 
12. விண்டுகள் - மேகங்கள் . திகிரி - இந்திரகீலம் . ககனம் - வானம் . 
13. கோலப் பருவதம் - இந்திரகீல மலை . 
14. குமிழி - மழை , திவலை - அலை . காசினி - பூமி தேசு புகழ் . 
15. நாகத்தின் மருப்பு - யானைத்தந்தம் . வேய் - மூங்கில் 
16. உத்தர திசை - வடதிசை. இமையவர் - தேவர்கள் . 


11 . 


வல்லம் தலபுராணம் 


365 


பாயா 


* m 


17. மணிமுத்தா நதியைக் கற்புடைய மனைவியுடன் ஒப்பிடுகிறார் . 
18. மணிமுத்தா நதிபாயுமிடம் கூறப்படுகிறது . 
19. மதிதவச்சடையான் - சந்திரசேகரன். பதம் - பாதம் . 
20. ஸ்ரீ க்ஷேத்திரம் வரை மணிமுத்தாநதி தூயதாய் உள்ளது 

என்கிறார் . 
21. காவிரியுடன் மணிமுத்தா நதி சங்கமமாவதைக் கூறுகிறார் . 
22. மணிமுத்தா நதியின் பெயர்க்காரணம் கூறப்படுகிறது . 
23. நதியின் சிறப்புகள் கூறப்படுகின்றன . 
24. நீலமேகப் பெருமாள் நதிக்கு வரம் தருகிறார் . 


25. புரந்தரன் - இந்திரன் . வாசம் - தங்குதல் , 
26. பராசமுனி ஆஸ்ரமத்தை மணிமுத்தா நதி தூய்மை செய்தபின் 

கிழக்கு நோக்கிச் சென்றது . 
27. தேசு - ஒளி- திவலை - அலை . சங்கமம் - கலத்தல் . 
28. புணரி - கடல் . இதிலிருப்பவன் வருணராசன் . 
29. கார்த்திகை சுக்கிரவாரம் , கார்த்திகை நட்சத்திரம் 

விசேஷதினம் என்கிறார் . 
30. ஆதித்தவாரம் - ஞாயிற்றுக்கிழமை . பிராமணரையும் 
பசுக்களையும் 

அடித்தல் மாபாவம் என்கிறார் . 
சாசனங்களிலும் இவ்விவரம் கூறப்பெற்றிருக்கும் . 
31. வைகாசி , மாசி , மார்கழி மூன்றும் புனித மாதங்கள் என்கிறார் . 

ஆ - பசு . 
32. மனைவியருடன் தீர்த்தமாடி றைவனை வழிபடல் 

பெரும்பேறு என்கிறார் . 
33. நரசிங்கப் பெருமாளை இரணிய வர்மர் என்கிறார் . அரக்கன் 

இரணியனை வெற்றிகண்ட வர்மன் என்க . ஆயின் சிதம்பரம் 
தலபுராணத்தில் இடம்பெறும் இரணியவர்மன் என்றே 

கொள்ளலாம் . 
34. காலையில் செய்யும் 

சிறந்தது என்கிறார் . 
கடிமலர் - மணமிக்கமலர் . 
35. திருவெனும் நகரம் - ஸ்ரீக்ஷேத்திரமாகிய ஸ்ரீவாஞ்சியம் . 


தானம் 


366 


36. தனுவெனும் திங்கள் மார்கழி மாதம் . மார்கழியில் 

மணிமுத்தா நதியில் நீராடி , தானம் செய்தால் ஏழு ஜன்ம 

பாவங்களும் நீங்கும் என்கிறார் . 
37. மதிதவழ் பொழில்- உயர்ந்திருக்கிற மரங்களைக் கொண்ட 

சோலை . நதி தவச்டையான் கங்காதரன் . சுதன் - புத்திரன் . 
பாக்கியம்- செல்வம் . 


38. சங்கம் -திகரி, சங்கு , சக்கரம் . 


39. குளகப்பாடல். கார்த்திகை சோமவாரச் சிறப்பு கூறப்படுகிறது . 


40. வங்கமதிகிரி - கைலாயமலை. 


41. இப்பாடல் குளகம் . பிராமணன் 

ஒருவன் 

பிரதோஷ 
காலத்தில் மணி முத்தாநதியில் நீராடி , சிவனின் 108 

நாமங்களைக் கூறினால் சிறப்பு என்கிறார் . 
42. நெய்யில் விளக்கேற்றித் தூபதீப மிட்டவரை யமனும் 

நெருங்கான் . கைலாயத்தையே அவன் அடைவான் என்கிறார் . 
43. துர்க்கையே ஏக நாயகி என்கிறார் . 
44. மாவலி மன்னன் ஏகவீரியை வழிபட்டான் என்கிறார் . புராண 

புருஷனாகக் கருதாமல் வாணாதிராய மன்னனாகவே 
கருதலாம் . 


45. மணிமுத்தா நதிச்சருக்கம் படிப்பவர் கேட்பவர் பெறும் பயன் 

கூறப்படுகிறது . 


46-47 . கதைத் தொடர்ச்சிக்கான பாடல்கள் இவைகள் ஆகும் . 


கூத்தபிரான் பிரதியில் கூடுதலாக உள்ள 5 பாடல்கள் 
வருமாறு . 


தலையா நிலைகொடு புவியோர் பணிசெய 

வரசாய் வாழ்வுறு தகையோடு 
நிலையா திதுவென தினநா மறிவுற 

நெகிழ்வார் மறதியி லயராதே 
மலையோர் சிலையென நகையால் புரமெரி 

வச்சிரே சுரர்மலர்க் கழல்பாட 
இலையேல் மானுடமுயர்வே யெனுமொழி 

யிழவே படுமிதுயென் னெஞ்சே . 


வல்லம் தலபுராணம் 


367 


+ 


நிறைமங் களநா யகிபொற் சரண . 

நினையா தயருமட நெஞ்சே 
குறைகண் டிலையோ விதிநாள் வரையே 

குறிகொண் டடையும்பொருட் டன்னில் 
மறைநு புரமார்கழல் பாடு வையேல் 

மறலிக்கிலை நம்மிடமே தொழிலே 
துறைமான் முகம்போ லொளிர்வல் லமுதே 

சார்வாயிது நற்றருணந் தருணம் . 


2 


வருதா ரகனார் தலைவே ரறவே 

மகிழ்மா முனிவன் புளகே ரிடவே 
தரைசே னிடைவா ழுயிர்போற் றிடவே 

தருவல் லமெனும் பதிவா ழனைதா 
மரைதாள் பணியா ரடியா ரடியே 

வளர்மா முடியா மகிழ்வாய் மனனே 
வருபல் பிணியும் பிடியுங் குடிபோ 

மருவாய் பிறவியிது நிச்சயமே . 


3 


4 


முருகலர் சோலை வல்லம் வாழ்வான 

முருகவே ளுரைத்தவிப் புராணங் 
குறுகிய வறிவா ரெழுதுபு நேர்ந்தக் 

கூட்டலுங் கழித்தலு மாய்ந்து 
திருகறு முறையிருத்துபு வெழுதி 

முடித்தனன் திங்களை மதியை 
வறுகொடு புனைந்த சிவனடி மனங்கொ 

ளருந்தமிழ்க் கவிநட ராசனே . 
திருவளர் செல்வனாம் பெருமாளு 

செட்டியார் முட்டிலா வாழ்க்கைப் 
பெருவளம் பெருகும் கோவிந்த சுவாமியெனும் 

பெயர்ப்புனிதன் மற்றி வர்தாம் 
முருவளர் மரபோர் தழைத்தனர் வாழ்க 

வுயர்நல் மணிமுத்தா நதிபோல் 
வருகதிர் மதிய முள்ளநாள் வரைக்கும் 

வச்சிரேசு வரனருள் மலிந்தே . 


ம 


14. காலகண்ட சோழன் சருக்கம் 


கையில் மான்மழு கரியுரி தரித்தவ னிடத்திற் 
தைய லீன்றருள் பாலனே சண்முகக் கடவுள் 
செய்ய தாமரைத் தடங்களு நதிகளுஞ் சிறக்கு 
மெய்ய தாகிய கவுதம நகர்வளம் விரித்தீர். 


1 


( இ - ள் ) : சனற்குமார ரிஷி சொல்லுகிறார் . கைகளில் மான் 
மழுவையும் தரித்து , யானைத்தோலையும் போர்த்தருளிய 
பரமசிவனிடப் பாகத்திலமர்ந்த உமையவள் பாலனாகிய 
சண்முகக் கடவுளே ! செந்தாமரைத் தடாகங்களும் ஆறுகளும் 
ஓடைகளுமுள்ள வளம் பொருந்திய மெய்ம்மையான கௌதம 
க்ஷேத்திரத்தின் வளப்பத்தை விஸ்தாராமாய்ச் சொன்னீர் 
என்றவாறு . 


இன்ன வாறுடைக் கவுதம நகரனி லிருக்கும் 
கன்னி மங்கள வல்லிவச்ச ரீசனைக் கருதி 
நன்னி லத்தினில் யாவர் நற்பலன்களை யடைந்தா 
ரன்ன காரண முண்டிடி லெனக்குமே யருளும் . 


2 


( இ - ள் ) : இந்த விதமான கௌதம க்ஷேத்திரத்திலிருக்கும் 
வச்சரீஸ்பரனையும் மங்களநாயகியம்மனையும் நினைத்துப் பூசை 
செய்து நல்ல பிரயோசனத்தை யடைந்தவரார் உண்டானால் 
அந்தச் சரித்திரத்தைச் சொல்ல வேணுமென்றார் சனற்குமாரரிஷி 
என்றவாறு . 


இந்தவாய்மைகள் சனற்குமார ரிஷியியம் பிடலும் 
கந்த னார்மகிழ்த் தோதுவர் காலகண்ட னெம்பே 
ரந்த மானிலத் ததிபதி சோழனவ் விடத்து 
வந்தவாறையும் வல்லம்மா டவம்புரிந் ததுவும் . 


3 


இ - ள் ): இந்தப் பிரகாரஞ் சனற்குமார ரிஷி கேட்க கந்தசுவாமியும் 
சந்தோஷத்துடனே சொல்லுகிறார் . காலகண்ட சோழனென்னும் 
பேருடைய அரசன் அந்த க்ஷேத்திரத்திற்கு அதிபதியாக 


வல்லம் தலபுராணம் 


369 


வந்ததுவும் , அவனுடைய தாயாரான வல்லம்மாள் அவ்விடத்தில் 
அரிதாகிய தவம் செய்ததும் என்றவாறு . 


4 


ஆதி நாளையில் வல்லம்மா ளருளிய சுதனாம் 
நீதி யாகிய காலகண்ட னெனும்பெயர் நிருபன் 
மாது மங்கள வல்லி நாயகியிட மமருஞ் 

சோதி வச்சிரீஸ் பரனருள் பெற்றதுந் தொகுப்பான் . 
( இ - ள் ) : முன்னாளையிலே வல்லம்மாள் பெற்ற நீதியையுடைய 
காலகண்ட சோழனென்னும் பேருடைய இராசனானவன் மங்கள 
நாயகிம்மன் இடப்பாகத்திலிருந் தருளிய வச்ச g ஸ்பரனைக் 
குறித்துத் தவம் பண்ணி அவனுடைய அனுக்கிரகம் பெற்றதும் 
வகுத்துச் சொல்லுவார் கந்தசுவாமி என்றவாறு . 


முன்னர் நாளையில் ஸ்ரீகர முடைத்தவ னாகிப் 
பொன்னி ரதமுங் கரிகளும் புரவி சேனைகளும் 
மன்னமா தளத்ததிபதி யாதவன் குலத்தில் 
மன்னர் மன்னவன் சோழன்மா மரபி லுதித்தோன் . 


5 


( இ - ள் ) : நைமிசாரணிய வனத்திலேயிருந்து சூதரிஷி சௌனக 
ரிஷியைப் பார்த்துச் சொல்லுகிறார் . ஆதி காலத்திலே ஸ்ரீகரம் 
பொருந்திய பொற்பிரகாசமுள்ள இரதங்களும் , குதிரைகளும் , 
படைவீரர்களும் அனேக தளங்களுக்கு அதிபதியானவன் சூரியன் 
வம்சத்தில் அரசர்க்கரசராகிய சோழ ராசாக்களுடைய குலத்தினில் 
பிறந்தவன் என்றவாறு . 


6 


ஆறுகாலுடை கரிகளு மதுவினை யருந்தும் 
நாறு பூம்பொழிற் சாலை நந்தவனங் கமழ்ந்து 
மீறு காவிரி யாறுடை நாடுடை வேந்தன் 

நீறு லாவிய வடிவுடை நிமலனைப் பணிவோன் . 
( இ - ள் ) : ஆறு காலுடைய வண்டுக் கூட்டங்கள் தேன்களருந்திய 
வாசனையுடைய அழகிய புஷ்ப சோலைகளும் , யாகசாலைகளும் , 
நந்தவனங்களும் , மணக்கப்பெற்ற காவிரியாறு சூழ்ந்த சோழ 
நாட்டையுடையவன் விபூதி தூளிதமணிந்த திருமேனியுடைய 
பரமேஸ்வரனை வணங்குவோன் என்றவாறு . 

தின்மை நீக்கிடுஞ் சிவார்ச்சனை சிவத்தியா னங்கள் 
நன்மை யாகியும் நாடெலா நீதியாய் நடத்தித் 
தொன்மை பெற்றவன் மரபினிற் சித்தமாய்த் துலங்கி 
புன்மை நீக்கிய சைவர்க ளிடத்துறை புகழான் . 


7 


370 


TH 


( இ - ள் ) : தீவினைகளையெல்லாம் நீக்கப்பட்டசிவனை 
அர்ச்சிப்பவன் , மனதில் சிவத்தியானங்களுமுள்ளவன் . நல்ல 
உத்தமனென்று சொல்லப்பட்ட தேசமெல்லாம் தர்ம நீதியாக 
செங்கோல் செலுத்தியவன் . பழமையாகிய குலத்திலவதரித்து 
உள்ளக்கிளர்ச்சியை 

யடைந்தவன் . 

ஈனமாகிய 
தொழிலுடையவரைத் தள்ளப்பட்ட சிவனடியார்களாற் சிறந்து 
புகழப் பெற்றவன் என்றவாறு . 


இகலின் மன்னரை யெதிரிலா தடித்திடு மிறைவன் 
சகல தேசமுந் துதிபெறும் பராக்கிரம சாலி 
சுகம தாகிய ஸ்ரீகண்ட சோழனாந் தோன்ற 
லகமற்றியு மவனியு மாண்டு கொண்டி ருந்தான் . 


8 


( இ - ள் ): இன்னமுமெப்படிக் கொத்தவன் என்றால் பகைத்து வந்த 
இராசாக்களை நிகரில்லாதபடி அடித்துத் துரத்தியவன் ; சகல 
தேசத்தார்களுந் துதிக்கப்பட்ட மகாபல பராக்கிரம முடையவன் ; 

வினைகளை நீக்கி இன்பத்துடைய ஸ்ரீ கண்ட 
சோழராசனானவன் பூமியை 

அரசாட்சி 
கொண்டிருந்தான் என்றவாறு . 


செய்து 


இப்பெரும் வளஸ்ரீ கண்ட சோழனா மிறைவன் 
தப்பி லாதரன் சரண்டி தழைத்திடு நாளில் 
மைப்பொ ருந்திய மனத்தவர் முன்னம்வந் தகன்றோர் 
செப்ப மாயமர் விளைத்திடத் திரண்டுவந் தனரே . 

9 
( இ - ள் ) : இப்படிக்கொத்த பெருமை பொருந்திய ஸ்ரீகண்ட 
சோழன் குற்றமற்ற பரமசிவத்தைத் தியானித்து அடிகளிலே 
பணிந்து செழித்திருக்கும் காலத்தில் 
தோல்வியடைந்த குற்றமுள்ள மனதுடைய சத்திராதிகள் 
புறமுதுகிட்டோடிப் போனவர்கள் மறுபடியும் யுத்தம் செய்ய 
வந்தார்கள் என்றவாறு . 


முன்னாளில் 


வந்த வீரர்முன் வைத்திரு தாளும்பின் வழுவா 
தந்த மாகிய விரதமுங் கரிபரி வயில்கள் 
குந்த மோங்கிய பதாதிகள் அனைத்தையுங் குறுகி 
யிந்த மானில மதிசயித் திடச்சம ரிசைத்தான் . 


10 


( இ - ள் ): அப்படி எதிர்த்து வந்த சத்திராதிகள் முன்னே எதிர்த்து 
முன் வைத்தகால் பின் வாங்காமல் அழகிய ரத , கச , துரக , 


வல்லம் தலபுராணம் 


371 


பதாதிகளையும் வேலாயுதங்கள் , சூலாயுதங்கள் , பிடித்து யுத்தம் 
செய்யப்பட்ட சேனைகள் நெருங்கி , பூலோகத்தாரெல்லாரும் 
அதிசயிக்கத் தக்கவாறு யுத்தங்கள் பண்ணினான் என்றவாறு . 


வாயு வென்னவும் யமனா ரென்னவும் வடவாத் 
தேயு வென்னவுங் கால ருத்திரனெனச் சிரத்தி 
மாயும் வீரர்கள் தொகையினி லடங்கிடா மன்னர்க் 
காயு னாள்கள் வந்தடுத் திடக்கயிலை யடைந்தான் . 


11 


இஇ - ள் ) : பின்னையும் எப்படி யுத்தம் செய்தானென்றால் வாயு 
பகவானைப் போலவும் , யமதர்மராசனைப் போலவும் , 
வடவாமுகாக்கினியைப் போலவும் , காலருத்திரனைப் போலவும் , 
யுத்தம் பண்ணி அனேக தளங்களைக் 

கணக்கில்லாத 
படிக்கொன்று விழ விடுக்கிறபோது இராசனுக்கு ஆயுள் முடிவு 
காலம் வந்தபடியினாலே கைலாச பதவியடைந்தான் என்றவாறு . 


இறந்த மன்னவன் தேவியாம் வல்லம்மா ளென்னுஞ் 
சிறந்த நாயகி வுதரத்திற் கர்ப்பமுந் திகழ்ந்து 
நிறைந்த திங்களு மூன்றென நிகழ்ந்திடு மதனா 
லிறந்தி டாமலு மறைந்துபோ யிருப்பமென் றெண்ணி . 


12 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கைலாச பதவியடைந்த ஸ்ரீகண்ட 
சோழன் தேவியான அழகிய வல்லம்மாள் வயிற்றிலே மூன்று 
மாதங் கர்ப்பவதியானபடியினாலே பிராணனை விடாமலிருந்து 
யாவருமறியாத படிக்கு மறைவாகயிருப்போமென்று மனதிலே 
நினைத்து கொண்டாள் என்றவாறு . 


புன்னை வான்கமுக வருக்கையுஞ் சூதமும் பொருந்தி 
யன்ன மோங்கிய கௌதம நகரரு கதனாற் 
தன்னி லுற்றவர் தம்மொடுந் துணைவராய்ச் சார்ந்து 
வன்னை வல்லம்மாள் கபிலராச் சிரமத்தி லடைந்தாள் . 13 


இ - ள் ) : ஆகாச முலாவிய புன்னை விருக்ஷங்களும் , கமுக 
விருக்ஷங்களும் , பலா மரங்களும் , மாமரங்களும் , பொருந்திய 
அன்ன பணிகள் விளையாடிப் பிரகாசிக்கின்ற சோலைகள் சூழ்ந்த 

க்ஷேத்திரஞ் சமீபத்திலிருப்பதால் தன்னைக் 
காத்திருக்குஞ் சகாவான பாங்கிமார்களுடன் போயிருப்போ 

று நினைத்து , கபில மகாரிஷி ஆச்சிரமத்திற்கு வந்தாள் 
வல்லம்மாள் என்றவாறு . 


கௌதம 


மென் 


372 


நல்ல மாதவ வறங்களும் நானிலம் புகழச் 
சொல்லு மோங்கிய ஸ்ரீகண்ட சோழனாற் தேவி 
வல்லம் மாளையுங் கபிலரும் வகையுடன் வினவி 
வல்லி பாகனார் கிருபையால் வைத்துமா தரித்தார் . 


14 


( இ - ள் ) : 


அரிய 


நன்மை பொருந்திய 

தவங்களையும் 
தருமங்களையுஞ் செய்து உலகத்திலே கீர்த்தி படைத்த ஸ்ரீகண்ட 
சோழன் மனைவியாக வல்லம்மாள் வந்தது கண்டு கபில மகாரிஷி 
வெகு உபாசரத்துடனே அழைத்து மங்களவல்லி பாகனான 
வச்சரீஸ்பரன் கடாக்ஷத்தினாலே தம்முடைய ஆச்சிரமத்திலே 
வைத்து ஆதரித்துக் கொண்டு வந்தாரென்றவாறு . 


மித்து ருக்க ளொருவற்கும் வெளிப்படா திருந்து 
சத்து ருக்களுக் கொளித்தவ ளிருந்திடுந் தளர்வா 
லத்தை நோக்கியும் கபிலனு மஞ்செழுத் தருளி 
நித்த நித்தலும் வச்சிர தீர்த்த நீ ராடி . 


15 


( இ - ள் ) : வல்லம்மாளும் , உறவினர்களுக்கும் இஷ்டர்களுக்குந் 
தெரியாமல் வந்ததும் , பகையாளிகளுக்குப் பயந்து 
மறைவாயிருக்கிற வல்லம்மாள் தளர்ச்சி யடைந்திருக்கிறதைக் 
கபில மகாரிஷிகள் கண்டு பஞ்சாக்ஷர உபதேசஞ் செய்து 
சொல்லுகிறார் . அம்மா நீ ஒருவருக்கும் பயமில்லாமல் தினம் 
தினம் பிராத காலத்திலெழுந்திருந்து வச்சிர தீர்த்தத்திலே போய் 
ஸ்நானம் பண்ணு என்றவாறு . 


வல்லி மங்கள நாயகி வச்சரீஸ் பரனை 
யல்லு மேபகற் றியானித்து வடியினை வணங்கி 
யெல்லை யாண்டிடும் யோக்கிய குணங்களு மிலங்கும் 
நல்ல பாலனை யருளெனத் தோத்திரம் நவில்வாய் . 


16 


( இ - ள் ) : கபில மகா ரிஷி சொல்லுகிறார் . அம்மா நீ , மங்கள நாயகி 
யம்மனையும் வச்சரீஸ்பரரையும் இரவும் பகலுந் தியானித்து 
அவராலையத்திற்குப் போய் மூன்று பிரதக்ஷணஞ் செய்து 
திருவடிகளிலே 

வணங்கி 

உலகமெல்லாமாளப் பட்ட 
யோக்கியமான நல்ல குணமுள்ள பாலகனைத் தர கிருபை 
செய்யுமென்று தோத்திரம் செய்வாயென்றார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


373 


என்று மாமுனி யுரைத்திட விருபதம் வணங்கி 
யன்று நாள் முதல் வச்சிர தீர்த்தத்தி லழுந்தி 
சென்று மாமுலை மங்கள வல்லிதோள் சேருங் 
குன்றவல்லி வச்சரீஸ்பரன் குரைகழல் பணிந்து . 


17 


இ - ள் ) : இந்தப் பிரகாரம் கபில மகாரிஷி சொன்னவளவில் 
அவருடைய இரண்டு பாதங்களிலும் வணங்கி அன்று முதலாக 
வச்சிர தீர்த்தத்திற்குப் போய் ஸ்நானஞ் செய்து அனுஷ்டான 
நியமங்களை முடித்துக் 

கொண்டு அழகிய 

தன 
பாரங்களையுடைய மங்கள நாயகி புலத்தைச் சேர்ந்த 
வச்சரீசபரருடைய ஒலிக்கின்ற பாதார விந்தங்களிலே 
சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தார் என்றவாறு . 


ஆதி நாயகா ! வடியவற் சுருள்புரி யமுதே ! 
வேத நாயகா! விண்ணவர் பணியுமெய்ப் பொருளே! 
கோதிலாப்புவி யாண்டிட மைந்தனாய்க் கொடுப்பாய் 
மாது பாகனே ! வச்சரீஸ் பரனென மகிழ்ந்தாள் . 

18 


( இ - ள் ): இந்தப் பிரகாரம் வல்லம்மாள் வச்சரீஸ்பரருடைய பாத 
கமலங்களிலே பணிந்து தோத்திரம் செய்கிறாள் . ஆதி நாயகா ! 
நம்பினவடியவர்களுக்குக் கடாக்ஷம் செய்யும் தேவரமுதமே ! 
நான்கு வேதத்திற்கும் நாயகனே ! தேவர்களெல்லாம் வணங்குகின்ற 
மெய்ம்மையான பரம்பொருளே ! குற்றமில்லாத இந்தப் பூமி 
முழுமையும் ஆளும்படியான புதல்வனாக அருள வேணும் . 
உமையவளுடைய ஓர் பாகத்திலமர்ந்த வச்சரீஸ்பரரே என்று 
சொல்லி மகிழ்ச்சி அடைந்தாள் வல்லம்மாள் என்றவாறு . 


தினமு மிவ்விதந் தவறிடா தியற்றிடுங் காலை 
கனமென மாமுலை மங்கள வல்லிதன் கணவன் 
மனமகிழ்ந் தருள்பு ரிந்தனன் மங்கள னாளிற் 
தினகர னெனும் பாலனைப் பயின்றனள் சேயிழையும் . 19 


இ - ள் ) : நாள் தோறு மிந்தப் பிரகாரம் தவறாமல் தவஞ் செய்யும் 
காலத்திலே பாரமான மேன்மைபொருந்திய தனங்களையுடைய 
மங்கள நாயகியம்மை பாகனான வச்சரீஸ்பரருடைய கருணா 
கடாக்ஷத்தினாலே மங்கள வாரத்தில் சூரியப் பிரகாசம் போலே 
நல்ல குழந்தையைப் பெற்றனள் வல்லமா ளென்றவாறு . 


374 


-www 


- பாயா 


வேறு 


மைந்தனை யீன்று வந்த வல்லம்மாள் மகிழ்ச்சி யோடுஞ் 
சிந்தையுங் கூர்ந்து மந்தக் கபிலர்சீ ரடிகள் போற்ற 
அந்தமா முனிவன் றானு மரசன் மாதவன்தன் னாலே 
வந்திடுஞ் சுதனுக் குகந்த வங்கிஷ கடன் செய் வித்தான் . 


20 


ள் ) : இந்த விதமாக நல்ல சுபதினத்திலே பிறந்த குழந்தையைக் 
கண்டுவல்லம்மாள் கருத்தில் அளவற்ற மன மகிழ்ச்சியை 
அடைந்து பத்தாம் நாள் ஸ்நானம் செய்து வைத்து , கபில 
மகாரிஷியுடைய அழகு சரணங்களில் சாஷ்டங்கமாகத் 
தண்டனிட்டதை மகாரிஷியுங் கண்டு சந்தோஷித்து 
ராசாவினுடைய மனைவியாட்டி பெற்ற குழந்தையானதால் 
இராசாக்கள் வம்சத்திற்குண்டான முறைமைகள் எல்லாம் செய்து 
வைத்தார் என்றவாறு . 


மறையவற் கிணையாய் வந்த மன்னர் வம்சத்திற் கான 
முறைகளுந் தவறி டாமற் கர்மங்கள் முயலு வித்தா 
னிறையவன் கிருபை யாலே காலகண்ட ளெனும்பேர் சோழ 
னிறைபெரு நாமஞ் சாற்றி நிலந்தனைப் புரப்பா யென்றான் . 21 


இ- ள் ) : பின்னும் பிராமணாளுக்குத் துணையாகிய இராசாக்களுக் 
குண்டான முறைமைகள் ஒன்றுந் தவறாமல் புணணியாசன 
முதலிய சடங்குகளெல்லாஞ் செய்து வைத்து , வச்சரீஸ்பரர் 
கிருபையினாலே அந்தக் குழந்தைக்குக் காலகண்ட 
சோழனென்னும் நிறைபெயரிட்டுப் பூமியெல்லாம் காக்கக் 
கடவாய் என்று ஆசிர்வதித்தார் கபிலமகா ரிஷி என்றவாறு . 


காலகண்ட னெனும்பே ரோங்குஞ் சோழனார் கபிலன் மேவுஞ் 
சீலமா மாச்சி ரமஞ் சிறந்ததில் வளரு நாளி 
லாலமா மிடற்றார்க் கன்ப ரருமறை யந்த ணாளர் 
பாலகர் தம்மோ டொக்கப் பகர்விளை யாட லுற்றான் . 

22 


( இ - ள் ) : இவ்விதமாகக் கால கண்ட சோழனென்னும் பேருடைய 
குழந்தையும் கபில மகா ரிஷியுனுடைய ஆச்சிரமத்திலே வளருங் 
காலத்தில் மூன்றாவது பிராயத்தில் வச்ச g ஸ்பரருக்கு 
அடியவர்களான பிராமணர்களுடைய குழந்தைகளோடு 
விளையாட ஆரம்பித்தது என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


375 


ஐந்தெனு மாண்டு தன்னி லரசனார் சுதனுக் காங்கு 
சிந்தையு மகிழ்ந்து மந்த வுபநயனங்கள் செய்தான் 
புந்தியி னறிவைக் கண்டு புகழ்பெற வோதி வைத்தா 
ரெந்தசாஸ் திரங்க னூல்க ளெவைகளும் படித்துத் தேர்ந்தான் . 23 


( இ - ள் ): விளையாடிக் கொண்டு வரும் காலத்திலே குழந்தைக்கு 
ஐந்து பிராயமாகியது . அப்படி ஐந்து வயதான ராஜ புதல்வனுக்குக் 
கபில மகாரிஷியு மனமகிழ்ந்து க்ஷத்திரியருக்குண்டான 
உபநயனங்கள் செய்து வைத்தார் . அவனுடைய நல்லறிவைக் 
கண்டு வித்தையாப்பியாசஞ் சொல்லி வைத்தார் . சொல்லி 
வைத்தவுடன் வேத சாஸ்திரங்களும் , மனுவியாக்கியானங்களும் 
எந்த நூல்களும் படித்துத் தேறினார் என்றவாறு . 


புகழ்பெறுங் கால கண்ட னன்னைதான் புகழக் கேட்டு 
விகலினில் மாண்ட தந்தை வியல்பெலா மறிவா லோங்கிச் 
சகலமா முனிவர்க் கெல்லாந் தலைமையான் கபிலன் பாதஞ் 
செகம்மதை யாள வேண்டி சிறந்துவீற் றிருந்த காலை . 24 


( இ - ள் ): எங்கும் புகழ்ச்சியுடைய கால கண்ட சோழன் தாயாரான 
வல்லம்மாள் யாவரும் புகழ்ச்சி 

பேசுவதைக் கண்டு 
மகிழ்ச்சியோடுங் கூடி யுத்தத்திலிறந்து போன ராசாவினுடைய 
குணங்களும் தன்னுடைய நல்லறிவினா லுணர்ந்து அங்கிருக்கும் 
முனியீஸ்பரருக்கெல்லாம் முதல்வனான கபில மகா ரிஷி பாத 
சேர்வையாலிந்த உலகத்தையாள வேணுமென்று சிந்தித்துச் 
செழித்திருக்கும் காலத்திலே என்றவாறு . 


பண்ணிய பதினோ ராண்டில் சகலமா பாஷை கல்வி 
வின்னதெண் ணாமற் கற்று விளங்கிய பாலன் தன்னை 
வன்னையுங் கபிலன் றானு மறைந்தனர் வச்ச ரீசன் 
றன்னுடை பாதந் தன்னிற் றவமது புரிவா யென்றான் . 25 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் வல்லம்மாள் மகன் பதினோறு 
பிராயத்திற்குள் சகல பாஷைகளுங் கற்றுத் தேறினவனைத் 
தாயாரும் கபில மகாரிஷியும் பார்த்து அப்பா காலகண்ட 
சோழனே நீ வச்சரீஸ்பரருடைய திருவடிகளை நினைத்து நல்ல 
தவத்தைச் செய்துவருவாய் என்றார்கள் என்றவாறு . 


376 


அன்னைதாள் வணங்கி யந்த வருந்தவன் பதத்தி லேதான் 
சென்னியா லிறைஞ்சி யாசீர் வாதமுஞ் செய்யப் பெற்ற 
பன்னுமா மறைகள் போற்று மங்கள வல்லி பாக 
மன்னிய வச்ச ரீசன் மலரடிப் பணிந்து போற்றி . 

26 


மகா 


இ - ள் ) : இந்த விதமாகத் தாயாரும் கபில மகாரிஷியும் சொன்ன 
வளவிலே கால கண்ட சோழனும் எழுந்திருந்து தாயாரான 
வல்லம்மாளுடைய பாதத்திலே 

பணிந்து 

கபில 
ரிஷியினுடைய பாதங்களிலும் அஷ்டாங்க பஞ்சாங்க 
திரியாங்கமாக நமஸ்கரித்து அஞ்சலி பண்ணிக் கொண்டிருக்கிற 
பிள்ளையைப் பார்த்து மகாரிஷியுஞ் சந்தோஷமாக ஆசிர்வதித்து 
மகாராசனாய்த் தவம் பண்ணி வாவென்று விடை கொடுத்தனுப்ப , 
காலகண்ட சோழனும் நான்கு வேதங்களும் வாழ்த்தும் , மங்கள 
நாயகி சமேதரரான வச்சரீஸ்பரருடைய செந்தாமரை மலர் 
போன்ற பாதங்களில் வந்து வணங்கித் துதி செய்து என்றவாறு . 


நித்தியந் தவறி டாமல் நிறைபெரு வச்சிர தீர்த்த 
முற்றதோர் ஸ்நானம் பண்ணி வுயர்ந்த வெண்ணீ றணிந்து 
யத்தனார் பாத நெஞ்சி லடக்கி யைந்தெழுத்தை யுன்னி 
சித்தமுங் கலங்கி டாமற் செழித்தவம் புரிந்த காலை . 27 


( இ - ள் ) : காலகண்ட சோழனும் நாள்தோறும் தவறாமல் நிறைந்து 
பெருகிய வச்சிரகங்கையிலே ஸ்நானம் பண்ணி , பெருமை 
பொருந்திய திருநீறணிந்து நியமங்களை முடித்துக் கொண்டு 
வச்சரீஸ்பரருடைய இரண்டு பாதக் கமலங்களையும் மனதிலே 
தியானித்துப் பஞ்சாக்ஷரத்தை யுச்சரித்து மனங்கலங்காமல் 
செழிப்பாய் தவஞ்செய்யுங் காலத்தில் என்றவாறு . 


வேறு 


மன்னரும் பணியு மாமுனி பணியு 

மங்கையும் பணியுமா தவத்தோன் 
றன்னையு மகத்திற் பணிந்திடுங் கமல 

சரணமே சரணெனப் பணிந்தேன் 
அன்னை மங்கள நாயகி யுடனமரு 

மமலனே வச்சரீஸ் பரனே 
என்னை யாளுடையா யிமையவர் தலைவா 

யேழையேற் கினியருள் புரிவாய் , 


28 


வல்லம் தலபுராணம் 


377 


பயா 


( இ - ள் ) : 

காலகண்ட சோழன் தோத்திரஞ் செய்கிறான் . 
அரசர்களும் பெருமையுடைய முனியீஸ்பரர்களும் , இலக்குமியும் 
வணங்கப்பட்ட பாத முடையவரே . அரிதாகிய தவங்களைச் 
செய்யும் கபிலமகாரிஷி உள்ளத்திலே வைத்து வணங்குஞ் 
செந்தாமரை மலர் போன்ற சரணங்களை வணங்கினேன் . 
தாயாகிய மங்கள நாயகியுடனே வீற்றிருக்கும் அமல நிர்மல 
சொரூபனே வச்சரீஸ்பரரே என்னையாண்டருளிய பரமசிவமே 
தேவர்களுகெல்லாம் முதல்வனாகிய கடவுளே ஏழையாகிய 
அடியேனுக்கு இன்பமாகிய கிருபையைக் கொடுத்தருள வேணும் 
என்றவாறு . 


மகபதி தவங்கள் புரிந்திட மகிழ்ந்து 

யாயிரம் யோனியு மறையக் 
கதிபதி யவருங் கனக நாடடையக் 

கருணைசெய் தருளியக் கடவுள் 
செகமதிற் புகழும் கீர்த்தியும் படைத்த 

தேவனே செங்கண்மால் பிரம 
னகமதி லறிய வச்சரீஸ் பரனே 

யன்புவைத் தென்னையாண் டருள்வாய் . 


29 


( இ - ள் ): பின்னையுந் தோத்திரஞ் செய்கிறான் . தேவேந்திர ராசன் 
பண்ணின அரிய தவங்களுக்கு மதித்து ஆயிரம் யோனியும் 
ஆயிரங்கண்ணாகவுங் கொடுத்துத் தேவர்களுக்கெல்லாம் 
அதிபதியாகப் பொன்னின் நாடாகிய தேவலோகத்தையுங் 
கருணாகடாக்ஷம் வைத்து அருளிச் செய்த கடவுளே ! உலகத்திலே 
புகழ்ச்சியையும் கீர்த்திகளையும் படைத்த தேவாதிதேவனே ! 
பிரம்மா , விஷ்ணு இவர்கள் மனத்திற்கும் வாக்குக்குமெட்டாத 
வச்சரீஸ்பரக்கடவுளே ! அடியேன் பேரில் தயவு வைத்து 
என்னையாண்டருளக் கருணை செய்வாய் சுவாமி என்று 
துதித்தான் காலகண்ட சோழன் என்றவாறு . 


இந்தமா தவங்கள் காலகண்ட னெனும்பே 

ரெய்திய சோழனா மிறைவ 
நந்தனன் வயது பன்னிரென்டு முதல 

யன்பொடு பதினேழு வரைக்கும் 
பந்தமா யாறு வருடமுந் தவங்கள் 

பத்தியா லுயர்த்திடும் பொழுதின் 
நந்திநா யகனார் வச்சரீஸ் பரனும் 

ந கண்பனார் கருத்தையு மறிந்தான் . 


30 


378 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் காலகண்ட சோழன் அரிதாகிய 
தவங்களைப் பன்னிரெண்டு பிராய முதல் பதினேழு பிராயம் 
வரையில் இடைவிடாமல் ஆறு வருடமும் மகத்தாகியத் 
தவங்களை மிகவும் பத்தி விசுவாசத்தோடு செய்யும்போது 
நந்திகேஸ்பரன் நாயகரான வச்ச g ஸ்பரனும் அன்பனுடைய 
கருத்தாகிய நினைவையறிந்தார் என்றவாறு . 


வேறு 


மன்னவன் றவத்தை நோக்கி வச்சரீஸ் பரனப் போது 
தன்னுரு மாற்றி பிரம சாரியு மாகத் தோன்றி 
யன்னசோ ளிகைதான் கைக்கொண் டரசனார் முன்பு சென்று 
பின்னையு மவனைப் பார்த்துப் பேசினா னொருவி சேடம் . 31 


( இ- ள் ): கால கண்ட சோழன் செய்யும் தவங்களை வச்சரீஸ்பரர் 
ஏற்றுக்கொண்டு தம்முடைய சொரூபத்தை மறைத்துப் 
பிரம்மசாரி பிராமணனாகிச் சோளிகையொன்று கையிலே 
பிடித்துக்கொண்டு அர்சன் முன்பாக 

ஒரு வார்த்தை 
சொல்லுகிறாரென்றவாறு . 


மன்னவன் குமார னாரே யிச்சிறு வயது தன்னி 
லென்னகா ரியத்தை வேண்டி யியற்றிடுந் தவங்க டானு 
முன்னுட கருத்தி லென்ன விஷயம துரைப்பா யாகி 
லன்னது தருவோம் நாமென் றறைந்தனர் பிரம சாரி . 


32 


( இ - ள் ) : பிரமசாரி பிராமணன் , சொல்லுகிறார் . ஸ்ரீகண்ட சோழ 
ராசன் குமாரனே ! இந்தச் சிறுவயதிலே நீ என்ன காரியத்தை 
இச்சித்துத் தவஞ் செய்கிறாய் . உன்னுடைய நினைவிலென்ன 
அபேட்சை இருக்கிறது . அதைச் சொல்லுவாயாகில் நாம் 
தருவோமென்று சொன்னார் பிரமசாரி யென்றவாறு . 

வச்சரீஸ் பரனும் பிரம சாரியா யுரைத்த மாற்றம் 
குச்சித மில்லாத மன்னன் குமாரனுங் கேட்டுச் சொல்வான் 
பிச்சைதா னருந்தும் பிரம சாரிநீ பிழைத்தி டாம 
லுச்சித மான சோளி யுதரகம் நிறையக் காணேன் . 


33 


( இ - ள் ): வச்சரீஸ் பரனாகிய பிரம்மசாரி சொன்ன வார்த்தையைக் 
கேட்டுக் கால கண்ட சோழன் சொல்லுகிறான் . நீ என்ன 
வார்த்தை பேசுகிறாய் . பிச்சை வாங்கிச் சாப்பிடுகிற பிரம்மசாரி 


வல்லம் தலபுராணம் 


379 


பிச்சை யெவர் கொடுப்பாரென்று கொடுக்கும் இடம் தேடி 
வாங்கிப் 

புசிக்காமல் என்னிடத்தில் நீ ஏன் வந்தாய் . 
சோளிகையிலே அன்னமும் நிறைந்திருக்கக் காணேன் என்றவாறு . 

தன்பசி தணிக்க வல்லான் தயவுட னுரைத்த வார்த்தை 
வென்பசி தணிப்ப தெங்கே வயித்தியன் வாதி யென்றே 
வுன்பசி தணிக்கப் போமோ கடிதினி லுகந்து மாங்கே 
வன்புடை வார்த்தை தன்னிற் காரிய வளமே தென்றான் . 34 
( இ - ள் ) : காலகண்ட சோழன் சொல்லுகிறான் . வாராய் . பிரம்மசாரி 
உன்னுடைய வயிற்றுப் பசி தணிக்க சத்தியில்லாத நீ என்னுடைய 
பசியை எப்படித் தணிக்கப் போகிறாய் . அதெப்படியென்றால் 
பிணி தீர்க்காத வையித்தியன் வாதம் செய்வேனென்றது 
போலிருக்கிறது . உன்னுடைய பசியைத் தணிப்பதற்குச் 
சீக்கிரத்திலே நட போ ! போ ! நீ பிரியமாகப் பேசுகிறதில் 
இலாபமில்லையென்று பின்னும் சொல்லுகிறான் காலகண்ட 
சோழன் என்றவாறு . 


ஒன்றுமில் லாத வார்த்தை யுரைத்தலா லுனக்கு மையம் 
நன்றியா யேற்ப தற்கும் நான்தவம் புரிவ தற்கு 
மின்றுவிக் கினங்கள் வேண்டா மேகுவீ ரேகு வீரென் 
றன்றவ னுரைத்துப் பின்னு மறைகுவா னருமை யாக . 35 


( இ - ள் ) : பின்னுஞ் சொல்லுகிறான் . எனக்குப் பிரயோசனமில்லாத 
வசனத்தை நீ சொல்லுவதினால் உனக்கு ஒருவர் தருமத்துக்கிடுகிற 
பிச்சை யிரப்பதற்கும் நான் தவஞ்செய்வதற்குமிப்போது 
இடையூறாகிறது . ஆகையினாலே நீ சீக்கிரத்தில் நடவும் 
நடவுமென்று மாட்சிமையாகப் பின்னும் சொல்லுகிறான் 
என்றவாறு . 


மலைமக ளிடத்தில் மேவும் வச்சரீஸ் பரனும் மகிழ்ந்து 
நிலைபெற வென் முன் தோன்றி நினைத்திடு வரங்கள் யாவும் 
கலையென வளர னல்குந் தனதுகாரி யங்கள் காணா 
தலையுமா னிடர்க ளாலே யாவதொன் றில்லை யென்றான் . 36 


( இ - ள் ) : பின்னும் காலகண்ட சோழன் சொல்லுகிறான் . 
இமோபர்வத ராசகுமாரியான மங்களவல்லி பாகனான 
வச்சரீஸ்பரன் சந்தோஷத்தோடு எனக்காதரவாக என் முன்பாக 
வந்து என் மனதிலுதித்த வரங்களெல்லாம் கொடுத்தாலாகியது . 


380 


மூன்றாம் பிறை போல நாளுக்கு நாள் விருத்திக்கும் . அதை விட்டு , 
தனக்கு வருங்காலம் தெரியாது அலைந்தலைந்து திரிகிற 
மனிதர்களாலே எந்தப் பிரயோசனமாகும் ஒன்றுமாகாது 
என்றவாறு . 


இப்படிக் கால கண்ட னியம்பிட பிரம சாரி 
செப்புவான் மன்னன் பாலா வுனக்குமென் னிடத்தி லேதான் 
றப்பித நினைக்க வேண்டா மெனைவிடத் தருவ தாரோ 
நைப்புட னுனக்கு வேண்டும் நலத்தையு மளிப்ப தென்றார் . 37 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் சொன்ன காலகண்ட சோழனைப் 
பார்த்து , பிரமசாரி சொல்லுகிறான் . இராசகுமாரா ! நீ 
என்னிடத்திலே யாதொரு குற்றமும் நினைக்க வேண்டியதில்லை . 
என்னைத் தவிர உனக்குக் கொடுக்க எவனிருக்கிறான் . உனக்கு 
மனமிரங்கி வேண்டிய வரங்களைக் கொடுப்பது யாவர் ? உனக்குப் 
பிரியமாக வேண்டிய வரங்களைக் கேளும் தருகிறோம் என்றார் 
எப்போதோ வென்றாரென்றவாறு . 


கையினிற் சோளி கண்டு கழறுநாப் பிதங்கள் வேண்டா 
மய்யமாய் நினைத்த லாலே வையபாத் திரத்தைப் போட்டுப் 
பையவே போறோ மென்று பார்த்துமன் னவனார் முன்னே 
செய்யதோர் சோளி விட்டுச் சீக்கிர மோடிப் போனார் . 38 


இ - ள் ) : பின்னையுஞ் சொல்லுகிறார் . என்கையிலே சோளிகை 
இருக்கிறபடியினாலே நீ பரிகாசமாகப் பேசுகிறாய் . என்னை 
சந்தேகமாக நீ நினைக்கிறபடியினலே இந்தப் பிச்சை எடுக்கும் 
பாத்திரத்தை உன் முன்னே எறிந்து விட்டு நான் மெள்ளப் 
போகிறேனென்று சொல்லிக் காலகண்ட சோழன் முன்பாக 
சோளிகையை எறிந்து விட்டு விரைவிலே ஓடிப் போனார் 
பிரமசாரி என்றவாறு . 

ஓடினார் பிரம சாரி யுற்றதோர் கால கண்ட 
னாடியுந் தூர மானா னலமிலாச் சிந்தை யுற்று 
வாடியும் விதனத் தேங்கி வந்திடும் பிரம சாரி 
நீடிய பசியை நீக்கும் பலியையும் விட்டு நீத்தார் . 


39 


( இ - ள் ): பிரமசாரி ஓடுகிற போது கால கண்ட சோழனும் தானுங் 
கூடவே தொடர்ந்தோடி எங்குந்தேடிப் பார்த்தான் . அவர் 
நெடுந்தூரம் போய் மறைந்து விட்ட படியினாலே மனம் நொந்து 


வல்லம் தலபுராணம் 


381 


மிகவும் வாடி விதனத்தோடுந் திரும்பி வந்து பிரமசாரி பசியைத் 
தீர்க்கின்ற சோளிகையைக் கண்டு அடா இதை எடுத்து 
கொள்ளாமற் போய் விட்டாரே என்றானென்றவாறு . 


எங்குதா னிருந்து வந்தா ரிவ்விடம் பிரம சாரி 
எங்கேதா னோடிப் போனா ரெனக்குமே தெரிய வில்லை 
விங்கிதற் கென்ன செய்வோ மென்றவன் விதனத் தோடுங் 
யங்கவ னெழுந்து சோளி யதனிடை யரசன் சென்றான் . 40 


( இ - ள் ) : கால கண்ட சோழன் சொல்லுகிறான் . இந்தப் பிரம 
சாரியானவர் எவ்விடமோ இருந்து வந்தவர் . இவ்விடத்திலே வந்து 
ன்னவிடம் போனாரென்று தெரியவில்லை இதற்கு நானென்ன 
செய்யப் போகிறேனென்று மகாவிசனத்தோடு கூடி , சோளிகை 
இருக்குமிடத்திலே வந்தானென்றவாறு , 


உண்டிடு மடையுந் தானு முகந்ததெவ் வளவா மென்று 
கண்டிடும் போதி லாங்கே கனக மணியு முத்துங் 
கொண்டது மகுட மொன்று குணித்ததோர் தனுவுந் தூணி 
லெண்டிசை புகழத் தானே விளங்கிய ததனைக் கண்டான் . 41 


( இ - ள் ) : இந்தச் சோளிகையிலே உண்ணப்படும் சாதம் எவ்வளவு 
இருக்குதென்று எடுத்துப் பார்த்தான் . பார்க்கும்போது 
அதனுள்ளே பொன்னினாலும் நவமணிகள் வைத்திழைத்த 
கீரிடமொன்றும் வளைந்த வில்லும் அம்புறாத் தூணிகளும் 
ஆயுதங்களுமாக எட்டுத் திக்கும் புகழ்ச்சிச் சொல்லும்படியாக 
விளங்கியதைக் கண்டான் என்றவாறு . 
நோக்கிமா வதிச யத்தை யடைந்தவ னுவலு கின்றான் 
பாக்கியஞ் செய்தே னென்று பரமனார் வச்ச ரீசன் 
யோக்கிய பிரம சாரி யாகவு மொளிவாய்த் தோன்றி 
யாக்கிய மனத்தில் வேண்டு மரும்பொரு ளுதவ வந்தான் . 42 
( இ - ள் ) : பின்னும் காலகண்ட 

காலகண்ட சோழன் பார்த்து 
ஆச்சிரியத்தை அடைந்து சொல்லுகிறான் . நான் செய்த தபோபல 
பாக்கியத்தினாலே வச்சரீஸ்பர மூர்த்தியானவர் உருவ மாறி 
பிரமசாரிய பிராமணச் சொரூபமாய் வந்து என் மனதிலே 
வேண்டிய பொருள்களெல்லாம் கொடுக்க வந்தார் என்றவாறு . 


மகா 


382 


பெருமைசேர் வச்ச ரீசன் பிரத்தியக்ஷ மாக வந்த 
தருமைதா னுணர்ந்தி டாமற் தோன்றிய படிய றைந்தேன் 
கருமசேர் விதனத் தோடுங் காவலன் சோளி யோடு 

முரிமையா மன்னை பக்க லுணர்த்தி னனடந்த வாறே . 43 
( இ - ள் ) ; பின்னுஞ் சொல்லுகிறான் . காலகண்ட சோழன் . பெருமை 
பொருந்திய வச்சிரலிங்க மூர்த்தியானவர் , என் முன்பாக 
பிரத்திக்ஷமாக வந்த மகிமையை நான் நன்றாய்த் தெரிந்து 
கொள்ளாமல் மனதிலே நினைத்தபடியெல்லாம் உளறினேன் 
என்ன செய்வேனென்று அதிக விசனத்தோடு சோளிகையை 
எடுத்துக்கொண்டு தாயாரிடத்திலே வந்து 

நடந்த 
சங்கதியெல்லாம் சொன்னான் கால கண்ட சோழன் என்றவாறு . 

தாயருங் குழவி செப்புஞ் சத்திய மதனை நோக்கி 
சேயின்மேல் மகிழ்ச்சிப் பொங்கி செகமெல்லாம் புரக்க தானே 
நாயகன் வச்ச ரீசன் நமக்கருள் செய்தா னென்று 

வாயதோர் புளகத் தோடு மகமகழ்ந் திருந்த காலை . 44 
இ - ள் ) : மாதாவான வல்லம்மாளும் மகன் சொல்லுகிற 
வார்த்தைகளைக் கேட்டுப் புத்திரன் மேலே ஆனந்தக் 
களிப்பையடைந்து பூலோகமெல்லாங் காக்கத் தக்கதாகச் 
சகலத்திற்கும் நாயகரான வச்சரீஸ்பரர் நமக்குக் கிருபாகடாக்ஷம் 
செய்தாரென்று ரோமங்களெல்லாம் புளகாங்கிதமாகி 
மனமகிழ்ச்சியடைந்தாள் என்றவாறு . 


அப்போது கடுதி லாங்கே வன்னையுஞ் சுதனு மாக 
செப்பருஞ் சோளி யோடுஞ் சென்றனர் கபிலன் பாத 
மிப்புவி யதனிற் தாழ்ந்து வியம்பினர் நடந்த வாறு 
வொப்பிலாள் கொடுத்த பாக்கிய முகந்தவர் முன்பு வைத்தான் . 


45 


( இ - ள் ) : அப்போது வல்லம்மாளும் காலகண்ட சோழனுந் 
சீக்கிரத்தில் சொல்லுதற்கரிய சோளிகையை எடுத்துக் கொண்டு 
போய் , கபில மகா ரிஷி பாதத்திலே நமஸ்கரித்து இருவரும் நடந்த 
சமாசாரங்களெல்லாஞ் சொல்லி ஒப்பற்ற 

பரமசிவன் 
கொடுத்தருளிய செல்வம் பொருந்திய சோளிகையை அவர் 
முன்பாக வைத்தார்கள் என்றவாறு . 


வைத்ததோர் சோளி தன்னைக் கபிலனும் மகிழ்ந்து நோக்கி 
யுற்றதோ ருவகை கூர்ந்து வுயர்புகழ் சோழ னாரைப் 
பெற்றமா தினையும் பார்த்துப் பேசினா ரொருவி சேஷம் 
உத்தமி யாகை யாலே உலகெலாம் கீர்த்தி பெற்றாய் . 46 


வல்லம் தலபுராணம் 


383 


( இ - ள் ) : தன் முன்பாக வைத்த சோளிகையைக் கபில மகா ரிஷியுங் 
கண்டு மகிழ்ச்சியுடனே களிப்படைந்து உயர்ச்சியும் புகழ்ச்சியும் 
பெற்ற கால கண்ட சோழன் தாயாரான வல்லம்மாளைப் பார்த்து 
ஒருவிசேஷம் சொல்லுகிறார் . நீ மகா உத்தமியாகையால் 
உலகங்களெல்லாம் மெச்சும்படியான கீர்த்தியடைந்தாய் என்று 
பின்னருஞ் சொல்லுகிறா ரென்றவாறு . 


உன்னுடன் சுதனு மான வுகந்ததோர் கால கண்டன் 
றன்னிடம் வச்ச ரீசன் றானருள் புரித லாலே 
வென்னதிசை யங்க ளோங்கு மிந்தமா னிலங்க ளெல்லாஞ் 
சின்னதோர் நாளி லுந்தன் சிறுவனும் புரப்பா னென்றான் . 47 


(( இ - ள் ) : பின்னும் கபில மகா ரிஷி சொல்லுகிறார் . அம்மா 
உன்னுடைய குமாரனாகிய காலகண்ட சோழன் செய்த 
தவபலத்தினாலே வச்சிரலிங்க ஈஸ்பரர் கிருபாகடாக்ஷங்கள் 
செய்தபடியினாலே மிகுதியான செல்வங்களெல்லாமோங்கி 
இந்தப் பூலோக முழுமையும் இன்னுஞ் சிறிது நாளையிலே உன் 
குமாரனாகிய காலகண்ட சோழனே ஒருகுடையின் கீழே 
அரசாட்சி செய்வானென்று பின்னுஞ் சொல்லுகிறாரென்றவாறு . 


வேறு 


உலகெலாங் கீர்த்தி பெற்ற 

வுயர்ந்தபாக் கியங்க ளோங்கி 
நிலைபெற வாயுசு விருத்தி 

யனேகமாங் குணங்க ளோடுங் 
கலையுணர் பால னோடு 

கதித்தவன் மிகுத்து வாழ்வான் 
சிலையெனு நுதலி னாளே 

குழவியாற் பெருமை சேர்வாய் . 


48 


( இ - ள் ) : பின்னையுஞ் சொல்லுகிறார் . இந்த உலகமெல்லாம் 
புகழும்படியான கீர்த்தியடைந்து வெகு ஐஸ்வரியங்களெல்லாம் 
அனுபவித்து , தீர்க்காயுசும் பெற்று அனேக சிறப்புடனே நல்ல 
சாஸ்திரங்களை ஆராய்ந்தறிந்த பிள்ளைகளோடும் கூடிச் 
செழித்து அதிகப் பெருமையை யடைந்து வாழ்ந்திருப்பான் . 
வில்லைப் போலும் புருவமுடையவளே ! 

உம்முடைய 
குமாரனாலே நல்ல மாட்சிமையை யடைவாயென்று சொன்னார் 
கபில மகா ரிஷி என்றவாறு . 


384 


பருவமாங் கால கண்டன் றன்னையு மிங்கே யீன்ற 
வருவையாம் வல்லம் மாளு மறைந்தவாக் கியத்தைக் கேட்டு 
வரமுனி யவர்கள் போற்று மாமுனி கபிலன் பாத 
மருமையாய் வணங்கிப் போற்றி வகமகிழ்ந் திருந்த காலை . 49 


( இ - ள் ) : இளமைப் பருவத்தையுடைய கால கண்ட சோழனும் 
அவன் மாதாவான வல்லம்மாளும் கபில் மகா ரிஷி சொன்ன 
இன்பமாகிய வார்த்தைகளைச் செவியாரக் கேட்டு , 
தவமுனிவர்கள் புகழப்பெற்ற கபில மகாரிஷியினுடைய 
திருவடிகளிலெ நமஸ்கரித்துத் துதி செய்து மகா சந்தோஷத்தை 
யடைந்து இருந்தார்கள் என்றவாறு . 


வேறு 


வரமது வடைந்த காலகண்ட னெனும்பேர் 

வழங்கிய சோழனார் சரிதை 
தரமதிற் படிப்போர் கேட்போர் தாமுஞ் 

சத்துருக் களையுமே செயித்து 
புரமது வெரித்த வச்சரீஸ் பரனார் 

பொற்பதக் கிருபையும் பெருகி 
யுரமது பலத்துச் செல்வமும் சுதனு 
மோங்கிவீற் றிருப்பரென் னாளும் , 

50 
( இ - ள் ) : வச்ச g ஸ்பரரிடத்திலே தவங்கள் 

செய்து 
வரப்பிரசாதங்களையடைந்த காலகண்ட சோழனுடைய 
சரித்திரத்தை மகாசபை கூட்டத்திலே வாசிக்கிற பேர்கள் , 
அதையின்பமாய்க் 

கேட்கிற பேர்கள் , தமக்கு வந்த 
சத்திராதிகளைச் செயம் பண்ணி முப்புராதிகளை எரித்த 
வச்ச g ஸ்பரருடைய பொற்பிரகாசமான 

திருவடிகளின் 
கிருபாகடாக்ஷமும் பெருகி அதிக வல்லமையை அடைந்து 
ஐசூரியவான்களாய்ப் புத்திரமித்திராதிகளுடனே எப்போதும் 
தழைத்தோங்கியிருப்பார்கள் என்றவாறு . 

நிலங்களைப் பிளந்த செங்கண்மா லறியா 

நிமிலவ னிடத்தி லுறையு 
மலங்கலார் குழலா ளுமையவ ளளித்த 

வாறுமா முகத்தவ னியம்ப 
மலங்களை யகற்றுஞ் சனற்குமார ரிஷியு 

மகிழ்ந்தக மலர்ந்தகா ரணத்தை 
விலங்கிய தவத்தான் சூதனு முரைப்ப 
சவுனகர் கேட்டினி திருந்தான் . 

51 


வல்லம் தலபுராணம் 


385 


( இ - ள் ) : திருவண்ணாமலை ஸ்தலத்திலே ஈஸ்வரனுடைய 
திருவடிகளைக் காண்பேனென்று பூமியைத் துளைத்த 
விஷ்ணுவும் , பிரமாவுமறியாத வச்சரீஸ்பரரிடப்பாகத்திலிருக்கும் 
நல்ல புஷ்பங்களினாலலங்கிர்தமுள்ள கூந்தலுடைய மங்கள 
நாயகி புத்திரனான ஆறுமுகக் கடவுள் இந்தப் பிரகாரஞ் சொல்ல , 
மும்மலங்களையும் நீக்கும் சனற்குமார ரிஷியும் கேட்டு , 
சந்தோஷமடைந்த கதையைப் பிரகாசமாய் விளங்கிய சூதமகா 
ரிஷி நைமிசாரணிய வனத்திலேயிருந்து கொண்டு சொல்ல , 
சௌனக மகாரிஷியுங் கேட்டு மகா சந்தோஷமடைந்தார் 
என்றவாறு . 


இப்பெருந் தகைமை காந்தமா புராணத் 

திலங்கிய சனற்குமார சரிதை 
யற்புத வரையா மிந்திரக் கீலத் 

தருமையா னறிந்தவை யறைந்தேன் 
செப்பெருந் தவத்தீ ரென்றலுஞ் சூதன் 

சிறந்திடுஞ் சவுனகர் மகிழ்ந்து 
மெய்ப்பெருந் தவனே மேல்வருங் கதையு 

மியம்பென விருப்பு னுரைப்பான் . 


52 


இ - ள் ) இந்தச் சருக்கத்தினுடைய கதை பதினெண் புராணமாகிய 
காந்தமா புராணத்திலிருக்கும் சனற்குமார சரிதையில் 
அற்புதமாகிய இந்திர கீலப் பருவதத்தினுடைய மகிமையை 
நாமறிந்த மாத்திரஞ் சொன்னோம் . யாவரும் சொல்லுதற்கரிய 
தபசுடையவரேயென்று சூதமகாரிஷி சொல்லக் கேட்டிருந்த 
சௌனக மகாரிஷியுஞ் சந்தோஷத்தையடைந்து மெய்ப்பெருந் 
தவத்தையுடைய சூத மகாரிஷியே இப்போது நீர் சொன்ன 
மகிமையெல்லாங் கேட்டு மகா சந்தோஷமானேன் . மேல் நடந்த 
கதையைச் சொல்லுமையா வென்று கேட்க சூதமகாரிஷியுஞ் 
சொல்லத் தொடங்கினரென்றவாறு . 


386 


குறிப்புகள் 


14 . 


காலகண்டசோழன் சருக்கம் 
இச்சருக்கம் 52 பாடல்களைக் காண்டுள்ளது . 
கூத்தபிரான் பிரதியில் கூடுதலாக 17 விருத்தங்கள் உள்ளன . 
நம்பிரதியில் உள்ள சில பாடல்கள் அவர் பிரதியில் இல்லை. 

மான் , மழு , கரி , யுரி தரித்தவர் - சிவன் . தடங்கள் - தடாகங்கள் 
என்க . 


1 . 


2 
. 
3 
. 


நன்னிலம் என்று வல்லத்தைக் கூறுகிறார் . 
3 காலகண்ட சோழனும் அவனுடைய தாய் வல்லம்மாளும் 

வல்லம் வந்தனர் என்கிறார் . 
4 . சுதன் - மகன் . நிருபன் - அரசன் . 
5 . ஆதவன்குலம் - சூரியகுலம் . பொன்னிரதம் - தங்கரதம் . 
6 . காவிரியாறு சூழ்ந்த நாட்டை யாண்டவன் என்கிறார் . 

மீறு - மீறல் . அடங்காமல் பெருக்கெடுத்து . 
7 . நீதிமானாகவும் சிவநெறிச் செல்வனாகவும் ஸ்ரீகண்டன் 

இருந்தான் , 
8. ஸ்ரீகண்ட சோழன் 

நாடாண்டு கொண்டிருந்தான் . 
இடைக்காலத்தில் இப்பெயரில் இருசோழ மன்னர் 

இருந்தனர் . 
9 . பகைவர்கள்- ஸ்ரீகண்டனுடன் போரிட முனைந்தவர் . 
10. பலதிறப் படைக்கலன்களுடன் போர் வீரர்கள் வந்தனர் . 
11 . வீரமாகப் போரிட்டும் 

ஸ்ரீகண்டன் போரில் 
கொல்லப்பட்டான் என்பதைச் சிவப்பேறு எய்தினான் 
என்கிறார் . 


12. ஸ்ரீகண்டன் மனைவி மூன்று மாதக் கர்ப்பவதி என்பதால் 
உடன் கட்டை ஏறவில்லை என்கிறார் . சிசுவைக்கொன்ற 

பாவம் வருமன்றோ. இனி வாரிசுக்காகவும் வாழ்ந்தார் என்க . 
13. தம்முடைய ஊருக்கு அருகில் வல்லம் இருந்ததால் அங்கே 

பாதுகாப்புக்காக வந்தார் எனலாம் . 


வல்லம் தலபுராணம் 

387 
14. கபில முனிவர் வல்லமாளுக்கு அடைக்கலம் தந்தார் . 
15. பகைவர்களுக்குத் தெரியாமல் வல்லம்மாள் இருந்து வந்தார் . 
16. மங்கள நாயகி வச்சரீஸ்பரரை நாளும் வல்லம்மாள் வழிபட்டு 

வந்தாள் . நற்பாலனாக மகன் விளங்க வேண்டும் என்று 

வேண்டினாள் . 
17. வச்சிரதீர்த்தத்தில் மூழ்கி வல்லம்மாள் வழிபட்டு வந்தாள் . 

இப்பாடல் குளகம் . 
18. அர்ச்சனைப் பாடல் இது எனலாம் . 
19. தினகரன் - சூரியன் . பயின்றாள் - பெற்றெடுத்தாள் . 
20. இராச குலத்திற்குரிய முறைமைகளை முனிவர் கபிலர் செய்து 

வைத்தார் . பத்தாம் நாள் சடங்கு செய்யப்பட்டது . 
21. காலகண்டன் எனப் பெயரிட்டுக் குழந்தையை முனிவன் 

ஆசிர்வதித்தார் . காலகண்டன் என்பது சிவன் பெயர்களுள் 

ஒன்று . 
22. மூன்றாம் வயதில் பிராமணப்பிள்ளைகளுடன் காலகண்டன் 

விளையாட முனைந்தான் . 
23. ஐந்தாம் வயதில் உபநயனம் செய்து கல்வி கற்பிக்க 

முற்பட்டான் . அவனும் வேத சாஸ்திரம் பயின்றான் , 
24. காலகண்டன் அறிவைப் பலரும் புகழக்கேட்ட தாய் 

வல்லம்மாள் மகிழ்ந்தாள் . தன்கணவனைப் போன்றே 
குணங்கள் இருப்பதால் நாட்டையாள்வான் 

என்று 
நினைத்தாள் . இப்பாடல் குளகம் . 
25. பதினோராம் பிராயத்தில் பல பாஷைகளும் 

கற்று 
முடித்ததால் சிவனை நோக்கித் தவம் செய்யுமாறு முனிவனும் 

தாயரும் கூறுகின்றனர் .. 
26. சென்னியால் இறைஞ்சும் - அஷ்டாங்க நமஸ்காரம் . 
27. நித்தியம் - தினந்தோறும் . ஐந்தெழுத்து -சிவாயநம . 
28. காலகண்டன் , இறைவனிடம் தோத்திரம் செய்கிறான் . 
29. மகபதி - இந்திரன் . அதிபதி - அரசுரிமை. செகம் உலகம் . 
30 , 12 வயது முதல் 17 வயது வரை ஆண்டுகள் கால கண்டன் 

தவம் புரிந்தான் என்கிறார் . 


* 


388 


31. சோளிகை - பிச்சைப்பாத்திரம் , 
32. பிரமசாரிவடிவில் வந்த இறைவன் காலகண்டன் கோரிக்கை 

யாது என்கிறார் . 
33. மாற்றம் - பதிலுரை . சோளி - பிச்சைப்பாத்திரம் . குச்சிதம்- இழிவு. 

உதரகம் - சோறு . 


34. தன்பசி தணிக்கவில்லான் என்றிருக்க வேண்டும் . இறைவனே 

வைத்தியநாதன் என்பதைக் குறிப்பாகச் சுட்டுகிறார் . 
35. ஐயம் - பிச்சை. விக்கினம் - இடையூறு . 
36. வந்தவர் சிவன் என்றறியாது சிவனிடமே , காலகண்டன் 

வாதம் புரிகிறான் . 
37. செப்புவான் - கூறுவான் . நைப்புடன்- விரும்பி . 
38. நாப்பிதம் - தடித்த வார்த்தை . பிரமசாரியாக வந்த சிவன் 

சோளியை எறிந்துவிட்டு ஓடினார் . 
39-41 . காலகண்டனும் ஓடினான் . பிரமசாரி மறையவே திரும்பி 

வந்து பிரம்சாரி சோளிகையை எடுக்காமல் போகிறானே 
என்று வருந்தினான் . சோளிகையில் கிரீடமிருப்பதைக் 
கண்டான் . 


42. வந்தது சிவன் என்பதைக் காலகண்டனும் அறிந்தான் . 
43. பிரத்தியக்ஷம் - நேரில் காட்சி தருதல் . காவலன் - அரசன் . 
44. புளகம் - புளகாங்கிதம் . செகம் - உலகம் . 


45. ஒப்பிலான் - தனக்குவமையில்லாத இறைவன் . 
46. வல்லம்மாளை உத்தமி என்று முனிவர் கூறுகிறார் . 
47. சின்னதோர் நாள் -சில நாள்களில் என்க . 
48. ஆயுசு - தீர்க்காயுசு . கலை - சாஸ்திரம் . 
49. பருவம் - இளமைப் பருவம் . 
50. காலகண்டன் சரித்திரம் படிப்பவர் , கேட்பவர் எய்தும் பயன் 

கூறப்படுகிறது . 


51-52 . கதைத் தொடர்ச்சிப் பாடல்கள் எனலாம் . 


கூத்தபிரான் பாடிய பாடல்கள் வருமாறு . 


வல்லம் தலபுராணம் 


389 


தூசு வேண்டினு வினிய பல்லுணாத் 

துய்க்க வேண்டினுந் தோகைமார்கள் 
நேசம் வேண்டினு முலகிடைப் புகழே 

நிறுவ வேண்டினும் இதுசெய் நெஞ்சமே 
வாசவன் புகழ்வச்சி ரேசன் மங்கை 

மங்கள வல்லி பாகனைப் 
பேசியன் புரீஇ நிற்றி யன்னதும் 

பிறவுமெய்தலாம் பிழையு றாதரோ. 


1 


இச்சக முன்னா ளுந்தை யிருட்கலி கடிந்து வாண்டான் 
நச்சர வணிந்த நாதனாண் மலர்ப் பதம தடைந்தான் 
மெச்சுறு குமர கேண்மோ மங்க ளாம்பிகை சமேத 
வச்சரீ சுரனை யெண்னி மாதவ மாற்று மென்றான் . 


2 


தெவ்வர்கள் ஞாட் பினுந்தை திறலழித் தரிதின் முன்னாள் 
வவ்விய பொன்னி பாயும் வளமுடை சோழ நாட்டைச் 
செவ்வித னாண்டவுன் முன்னோர் சிறப்பினைப் புதுக்க 

வென்றான் 
அவ்விய மவித்த சிந்தை யருந்தவக் கபிலன் றானே. 


3 


கந்தர மிவரும் புத்தேட் கௌதம னிலக்கிழத்திச் 
சுந்தர வடிவிற் பட்டு கடைந்திடு துன்ப மாள 
வந்தனை செய்து வாழ்ந்தான் மங்களவல்லிக் கன்பா 
மெந்தைவச்சி ரீசர் பாத மகிமையை வகுக்க லாமோ . 


தப்பறு நீதியோடு தரணியை யாண்டோ ரெல்லா 
மொப்பறு மனாதிமுத்த வுன்கழல் பணிந்த தன்றோ 
செப்புவ னின்குலத்தோர் தேர்வேந்தன் தவத்தி னாலே 
மெய்ப்பொரு ளானவீதி விடங்கரைக் கண்டா னன்றோ. 


5 


என்ன வோதலு மைந்தனு மற்புத மெய்திச் 
சொன்ன காதையை யடியேனுக் குரையெனத்தொழுதான் 
மன்னன் மைந்தனே வளம்பல மிகுத்திடு மாரூர் 
தன்னில் வாழ்ந்தனன் மனுநெறி கண்டநற் சோழன் . 6 


அன்ன மன்னவன் றவத்திடை யொருமகன் வந்தான் 
துன்னு மாண்டு யீரெட்டினில் துகளறு கல்வித் 
தன்னிற் றேரியே சங்கர னாலயம் பணிவான் 
பொன்னின் மால்வரைக் கடுப்பதோ ரகத்தினில் போனான் . 


7 


390 


துன்று பல்லிய மார்த்திட மோமுழியோ ரிளம்பசுவின் 
கன்று துள்ளி தேருருளை யிற்சிக்கி மாண்டதுவே 
யென்று நாவசையா மணியோசை கேட்டிறைவ 
னன்று மைந்தனை முறை செய்து நலம்பல வடைந்தான் , 


8 


ஆதலாற் றவமல்லது நினைத்தவை யொருங்க 
காதலாய்த் தரவல்லது கருதிடி லில்லை 
மாதவத்தினை யியற்றுபு வச்சிரேசு வரர்பாற் 
போதலே பயனென்றனன் புகரிலாப் புனிதன் . 


9 


அன்னைதாள் வணங்கி யந்த யருந்தவன் பாதந் தன்னிற் 
சென்னியா லிறைஞ்சி யாசிர் வாதம் செய்யப் பெற்று 
மன்னுமா மறைகள் போற்றும் மங்கள வல்லி பாக 
மன்னிய வச்சி ரேசன் மலரடி வணங்கிப் போற்றி , 


10 


நித்தமுந் தவறாம நிகழ்ந்திவ் வச்சிர தீர்த்தம் 
பத்தின் முழுகிப் பஞ்ச வச்சரம் பண்பினோதிச் 
சுத்தியாய் நீறணிந்து கண்மணிச் சூடி நீடு 
மத்தனார் பாதமுன்னி யருந்தவ முயற்ற லுற்றான் . 


11 


அன்னையு முனியுங் கண்ணீ ரரும்ப 

வருமருந் தனையவச் சிறுவன் 
தன்னிலை யுணரா மிகமகழ் வெய்தி 

தயாவுடை மங்கள வல்லி 
யன்னையைத் தொழுவா ரகத்துளா ரமுதை 

யன்பொடு வணங்கின ரிருந்தார் 
மன்னவன் குமரன் மாமறை யுண்ணா 

மலரடி நினைவு நிறீஇ வழுத்தும் . 


12 


மனமொழி யதீத மாயு மண்முதற் சிவமீறான 
வின்னமர் தொகுதி யாவு மியற்றுவ தாயு நாளு 
மனகம தாயு மின்ன திதுவென வளத்தற் கொண்ணா 
கனவெளி யாயு மோர்முத் தாபமுங் கழிப்ப தாமே . 


13 


ஆதியோ டந்த மின்றி யனைத்தினும் தோய்ந்து தோயா 
சோதிய தாயு மொவ்வாச் சுயம்பிர காச மாயு 
மோதியி னனைத்து நீத்த வுறுவர்த முளத்து நீங்கா 
நீதீய தாயுஞ் சச்சிதா னந்த நிலையமாயும் . 


வல்லம் தலபுராணம் 


391 


- 


15 


கட்டுவீ டிரண்டு நீத்த காட்சியதாயு மன்பிற் 
கிட்டுவ தாயு மொன்று பத்தெனக் கிளக்கு முண்மைன 
யொட்டுவிட் டாருக் கொன்று மொழிதாரா வின்ப மாயு 
மெட்டுமே வுருவ தாயு மியையப்பரப் பிரம மாயும் . 
உளவச்சி ரீச போற்றி யெனப்பொறி யைந்து மேய 
பளகமை கரண நான்கு வொருவழிப் படர வைத்துத் 
தளர்வற விருந்தான் கால கண்டன் நேரியனு முள்ளம் 
புளகமுண் டாக வச்சிர தீர்த்த முப்போது மூழ்கி . 


16 


என்னைநீ நினைந்த மாற்ற மென்ன வுரைகெடாது 
வன்மொழிப் பகரப் போமோ வென்றான் மைந்தன் கூறு 
மன்னைமங் களவல்லிப் பான்மருவு வச்சிரேசர் பாதந் 
தன்னையே நினைந்து நிற்பேன் றாபத வறிதி யென்றான் . 


17 


15. வல்லமாள் நகரச் சருக்கம் 


நாரணன் பிரமன் தேடுதற் கரிய 

நாயக னிடத்தில்வா ழுமையாள் 
பூரண கலசத் திருந்ததனத் தமுதம் 

பொருந்திய சண்முகக் கடவுள் 
ஆரண முழங்கும் வல்லமா நகரிற் 

சோழனா ரரசுவீற் றிருந்த 
காரண மியம்பு மெனச்சனற் குமரன் 

கருதிடக் கந்தனு முரைப்பான் . 


1 


இ- ள் ) : மகாவிஷ்ணுவும் பிரமதேவரிருவரும் அடியு முடியுந் தேடிக் 
காணாத பரமசிவன் இடப்பாகத்திலிருக்கும் பார்வதி 
யம்மையுடைய பூரணக் கலசம் போலொத்த தனங்களிலிருந்த 
திருப்பாலமிர்த முண்டருளிய சண்முகக் கடவுளை வணங்கி வேத 
கோஷ முழங்கா நின்ற வல்லமா நகரத்திலே கால கண்ட சோழன் 
அரசாட்சி பண்ணின சரித்திரத்தை அடியேனுக்குச் சொல்ல 
வேணுமென்று சனற்குமார ரிஷி கேட்க கந்தசுவாமியுஞ் சொல்லத் 
தொடங்கினார் என்றவாறு . 


கவுதம நகரில் மங்கள வல்லிக் 

கடவுள் வச்சரீஸ்பர னருளாற் 
தவமது புரிந்து காலகண்டன டெனும்பேர் 

சோழனார் தரியலர் சிங்க 
மெவர்களும் புகழும் வல்லம்மா ளென்று 

மேந்திழை சுதனொடு மெழிலா 
யவனியிற் கீர்த்தி பெற்றிடுங் கபில 

னனைவருஞ் சுகமுட னிருந்தார் . 


2 


( இ - ள் ) : கௌதம க்ஷேத்திரத்திலே மங்களவல்லி நாயகனான 
வச்சரீஸ்பரன் கிருபையினாலே தவம் பெற்றவன் சத்துருக்களாகிய 
யானைகளுக்கு ஆண் சிங்கம் போன்ற காலகண்ட சோழனும் 
யாவரும் புகழப் பெற்ற வல்லம்மாளும் குமாரனோடே அழகிய 


3 


அனேக மல்யுத்தங்களைச் செய்து இருதிறத்து ராசாக்களும் 
வல்லம் தலபுராணம் 

393 
பூலோகத்திலே கீர்த்தியடைந்த கபில மகாரிஷி , மந்திர முனி 
முதலானவர்களுஞ் சுகமுடனே யிருந்தார்கள் என்றவாறு . 

வல்லம்மாள் கணவன் ஸ்ரீகண்ட சோழ 

மன்னனை வென்றமா வரசர் 
நல்லமா நகரிலிறை யிலாத ததனால் 

நாடெலா மாண்டு கொண் டிருந்தது 
வெல்லையில் வளங்க ளனத்தையு மடைந்து 

யிஷ்டமாம் பொருளினைப் புசித்து 
வொல்லையி லொருவர்க் கொருவருஞ் சகியா 

தனேகமா யுத்தங்கள் புரிந்தார் . 
( இ - ள் ) : வல்லம்மாள் நாயகனான ஸ்ரீகண்ட சோழனை 
வகை மடிப்பாகச் செயித்த இராசாக்கள் அந்தப் பட்டணத்திலே 
வேறொரு அரசனில்லாதபடியினாலே அந்தச் சத்துருக்களே 
கொண்டு அந்தச் 

சீமை 

முழுமையுஞ் 
வளப்பங்களையும் தங்கள் தங்களிஷ்டப்படி அனுபவித்துக் 
கொண்டிருக்கும்போது ஒருவருக்கொருவர் சிக்காதபடிக்கு 
அனேகயுத்தங்களைச் செய்தார்கள் என்றவாறு . 
தொல்லுல கதனிற் கவச மழிய 

தூக்கிய தூணிரா மழிய 
வில்லுகள் முரிய ரதகச துரக 

வெள்ளமுஞ் சேனையு மடிய 
மல்லுட னமர்க ளனேகமும் புரிந்து 

மன்னவர் யாவரு மடியச் 
சில்லரைத் தளமும் பழைய மந்திரியுஞ் 

சேர்ந்தனர் கபிலராச் சிரமமே . 
( இ - ள் ) : இந்தப்படி சண்டை பண்ணுகிறபோது பூமிகளதிரக் 
கவசகுண்டலங்களுமழிந்து அம்புராத்தூணிகளும் வில்லுகளு 
முரிந்து ரத , கஜ , துரக , பதாதிகளெல்லாமடிந்து ஒருவர்க்கொருவர் 


யிருந்து 


சகல 


4 


மடிந்து போனது போக இருந்தவர்களும் 

பழைய 
மந்திரிமார்களும் சேர்ந்து கபில மகாரிஷி ஆச்சிரமத்திலே வந்து 
சேர்ந்தார்கள் என்றவாறு . 


394 


மாற்றலர் தமக்கும் வெருண்டுவந் தடைந்த 

மந்திரி சேனைக டமக்குந் 
தேற்றுதல் புரிந்து வடிசிலும் படைத்து 

வன்னவரை நோக்கியுங் கபிலன் 
போற்றுத லளித்து புரிகுவ னோர் சொல் 

உங்கள்மா நகரையும் புரக்குஞ் 
சீற்றவீரியனாங் காலகண்ட னெனும்பேர் 

சிறந்திடுஞ் சோழனுந் தாயும் . 


5 


( இ - ள் ) : சத்திராதிகளுக்குப் பயந்து வந்த மந்திரி முதலான 
சேனைகளுக்கெல்லாம் அதிகத் திடங்களைச் சொல்லி 
அவர்களுக்குப் புசிக்கும்படியான அன்னபதார்த்தங்களெல்லாம் 
கொடுத்து உண்டபின்பு அவர்கள் அனைவர்களையும் பார்த்துக் 
கபில மகாரிஷி ஒரு விசேஷம் சொல்லுகிறார் . உங்களுடைய 
சீமைகளெல்லாம் காக்கும்படியான அதிக வல்லமையுள்ள 
ராசனான காலகண்ட சோழனெனப்பட்டவனும் அவன் 
தாயாரும் இவ்விடத்திலிருக்கிறார்கள் என்றவாறு . 


இந்தமா னிலத்திற் புகழ்படைத் தோங்கு 

மெழிலுடைக் கவுதம நகரிற் 
சந்தமங் களநா யகியிடப் பாகந் 

தழைக்கும் வச்ச ரீசுபரன் மகிழ்ந்து 
அந்தமாந் தனுசு மிலங்கிய மகுட 

மளித்திட வாங்கியிங் கமர்ந்தான் 
நந்திதேவ ரருளால் நீங்களிவ் விடத்துள் 

நாடிய நலத்தகா லமதே. 


6 


( இ - ள் ) : பின்னையுஞ் சொல்லுகிறார் . மந்திரி பிரதானிகளே , 
நீங்கள் இவ்விடத்திலே வந்த முகூர்த்தம் , இந்தப் பூலோகத்திலே 
புகழப் பெற்ற அழகிய கௌதம க்ஷேத்திரத்திலே , மங்கள நாயகி 
யம்மை இடப்பாகத்திலே தழைத்தோங்கிய வச்சரீசுபரரும் 
சந்தோஷித்து அழகு பொருந்திய வில்லும் , ஆயுதமும் , 
பிரகாசமாகிய கிரீடமுங் கொடுக்க வாங்கிக் கொண்டு 
இவ்விடத்திலே பரமேஸ்பரன் கிருபையினாலே இருக்கிறார்கள் . 
ஆகையால் உங்களுக்கு நல்ல காலம் வந்ததென்று பின்னுஞ் 
சொல்லுகிறார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


395 


அரசனுந் தளமு மமைச்சரு மொருமித் 

தாதலா லரனரு ளாமென் 
றுரைசெயக் கபில னனைவரு மகிழ்ந்தார் 

பின்னுமங் கோருரை யுரைப்பான் 
புரவலன் குமரன் றனக்கபி ஷேகம் 

புரிகுவை யேமுனி புகல 
தெரிதரு மமைச்சன் கபிலனை நோக்கி 

செப்பிய படியரு ளென்றான் . 


7 


( இ - ள் ) : பின்னுஞ் சொல்லுகிறார் . இராசனும் மந்திரிமார்களும் 
சேனைகளும் ஒருமித்துக் கூடியது , பரமேஸ்பரன் கிருபையென்று 
கபிலமகாரிஷி சொல்லி , மறுபடியும் 

ஒரு 

விசேஷம் 
சொல்லுகிறார் . மகாராசகுமாரன் காலகண்ட சோழனுக்கு 
இவ்விடத்திலேதானே பட்டாபிஷேகம் செய்து முடிசூட்டி 
வைப்பீர்களென்று சொல்ல , அந்த வசனத்தைக் கேட்ட மந்திரி 
பிரதானிகளும் அளவற்ற சந்தோஷங்களையடைந்து தாங்கள் 
திருவுளத்தின்படியே கிருபை செய்வீர்களென்று சொன்னார்கள் 
என்றவாறு . 


நல்லநாள் முகூர்த்தந் தனிச்சிம்மா சனத்தில் 

நானிலத் தவர்களும் புகழ 
வல்லம்மாள் சுதனைவைத் தபிஷேகஞ் செய்து 

வச்ச ரீஸ்பர னருளுஞ் 
சொல்லுதற் கரிய நவமணி மகுடஞ் 

சோழ வேளாளனு மெடுத்து 
வில்லுடன் கொடுக்கக் கபிலனும் வாங்கி 

சிரத்தினுங் கரத்தினு மிசைத்தான் . 


8 


( இ - ள் ): அதன் பிறகு கபில மகாரிஷியும் நல்ல முகூர்த்த நாள் 
பார்த்து நல்ல லெக்கினத்திலே வல்லம்மாள் குமாரனான கால 
கண்ட சோழனைச் சிம்மாசனத்திலே வைத்து , நாற்கடல் சூழ்ந்த 
பூலோகத்தார்கள் புகழ , சகல தீர்த்தங்களும் வரவழைத்து 
அபிஷேகஞ் செய்து வச்சரீஸ்பரர் அனுக்கிரகம் செய்து 
யாவராலுந் சொல்லுதற்கரிதான நவரத்தினங்களும் வைத்திழைத்த 
கீரிடத்தைச் சோழியவேளாளர்கள் எடுத்துக் கொடுக்க , கபில 
மகாரிஷியும் வாங்கி , சிரசிலே தரித்துக் கையிலே வில்லும் அம்பும் 
கொடுத்தார் என்றவாறு . 


396 


+ 


படா 


வேறு 


ஆரகுண் டலங்கள் பூண்டு 

அஸ்தத்திற் கடையந் தொட்டு 
வாரந்தோள் வளைகள் சாற்றி 

மற்று பூஷண மணிந்து 
வீரனாங் கால கண்ட 

சோழனார் விளங்கி வேய்ந்தார் 
பாரவே லமைச்சர் சேனை 

பணிந்து தோத்திரம் புரிந்தார் . 


9 


( இ - ள் ): பின்னும் புஷ்ப மாலைகளும் முத்து மாலைகளும் தரித்து 
இரண்டு செவியிலும் குண்டலமும் பூண்டு , அஸ்த கடையங்கள் , 
தோள்வலையங்களும் அணிந்து 

அனேக 

இரத்தின 
ஆபரணங்களையும் தரித்து , அலங்கிரதம் பண்ணினார் . சுத்த 
வீரனான கால கண்ட சோழனும் அதிகப் பிரகாசனாய்ச் சிங்கா 
தனத்திலிருக்கும்போது கனம் பொருந்திய வேலாயுதத்தைத் தரித்த 
மந்திரி பிரதானிகள் முதலான சேனைகளெல்லாம் வணங்கித் 
துதித்தார்கள் என்றவாறு . 


தளங்களு மமைச்சன் றானுஞ் 

சரணெனப் பணிந்து போற்ற 
விளங்கிய கால கண்ட 

சோழனார் மீதிற் பண்பாய் 
வளங்களு முதவு கின்ற 

கபிலரு மாசிர் வாதங் 
குளங்கள்கா விரியும் வேலை 

குவலையம் புரப்பா யென்றான் . 


10 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சேனைத்தலைவரும் மந்திரிமார்களும் 
அரசன் பாதங்களிலே வணங்கித் துதி செய்துகொண்டு நிற்க 
காலகண்ட சோழன் பேரிலே குணமாகச் சகல வளப்பங்களையு 
மருளுகின்ற கபில மகாரிஷியும் சந்தோஷமாய் நாற்கடலும் 
காவிரி தீர்த்தங்களுஞ் சூழ்ந்த பூமண்டலமெல்லாம் ஒரு 
குடையின் கீழாள்வாயென்று வாழ்த்தி ஆசிர்வாதம் பண்ணினார் 
என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


397 


வேறு 


அன்னையுஞ் சுதனை நோக்கி யாசிர்வா தங்கள் செய்ய 
மன்னர்மன் னவனாம் கால கண்ட சோழன் றானு 
பன்னொளி இரத மேறி பரிகரி சேனை சூழ 
வன்னதோர் தனுசும் பாண மம்புறாத் தூணிர் தாங்கி . 


11 


-ள் ) : தாயாரான வல்லம்மாளும் குமரனைப் பார்த்து மகா 
ராசனாயிந்து பூமண்டமெல்லாம் ஆளுவாயென்று வாழ்த்தி 
ஆசிர்வாதம் பண்ணினாள் . அரசர்க்கரசனாகிய காலகண்ட 
சோழனும் சூரியப்பிரகாசமான ரதத்தின் பேரிலேறிக் கொண்டு 
ரத , கஜ , துரகபதாதிகளும் , நால்வகைச் சேனைகளும் , சூழ தனுர் 
பாகங்களைச் கையிலே பிடித்து அம்புறாத் தூணிரமும் தோளிலே 
மாட்டினார் என்றவாறு . 


வேறு 


சங்கு மல்லரி சல்லரி தவண்டைக டயங்க 
பொங்கு பேரிகை பூரிகை தாரைகள் புலம்ப 
வெங்கு மத்தள தாள சேகண்டிக ளியம்பச் 
சிங்க நாதமுங் குடமுழா தவளைகள் சிறக்க . 


12 


( இ - ள் ) : சங்கங்களும் , பம்பை மேளங்களும் , தவண்டைகளு 
முழங்க , ரணபேரிகை , பூரிகை , தாரைகளும் , சப்திக்க, மத்தள 
தாளங்களுஞ் சேமக்கலமுஞ் சிங்கநாதத் தொனி போல முழங்க , 
பறை மேளங்களும் வெற்றிச் சங்குகளுமூத வென்றவாறு . 


13 


பருவ மங்கைய ராடலும் பாடலும் பயில 
சுருதி யந்தண ராசிர்வா தங்களுந் துலங்க 
அரிகண் மங்கள வல்லிநா யகியிட மமரு 

மருவு செஞ்சடை வச்சரீஸ் பரனையும் வணங்கி . 
( இ - ள் ) : பின்னும் யௌவனஸ்ரீகள் நர்த்தனம் பண்ண , வேதப் 
பிராமணர்கள் ஆசிர்வாதம் செய்ய , இரேகை 

, படர்ந்த 
கண்களையுடைய மங்கள நாயகி இடப்பாகத்திலிருக்கும் 
ஜடாமகுடமுடைய வச்ச g ஸ்பரனை வணங்கி , காலகண்ட 
சோழன் தோத்திரம் செய்கிறான் என்றவாறு . 


398 


- 
நிமல னேயெனை யாண்டுகொண் டருளிய நிருத்தா ! 
குமரி பாகனே ! கயிலையங் கடவுளெண் குணனே ! 
கமல வாசவன் கரியவ னிருவரு மறியா 
வமல னேவுன தடிகளே சரணமென் றடைந்தான் . 


14 


இ - ள் ) ; காலகண்ட சோழன் வச்ச g ஸ்பரரைத் தோத்திரம் 
செய்கிறது எப்படி என்றால் உலகம் யாவையும் காப்பாற்றிய 
கடவுளே ! அடியேனை அடிமைகொண்டு ஆண்டருளிய 
நடேசனே ! உமையவளிடப் பாகத்திலிருப்பவனே ! வெள்ளியங்கிரி 
வாசனே ! பரமேஸ்பரனே ! தாமரையாசனாகிய பிரமாவும் 
விஷ்ணுவும் அறியாத கர்த்தனே ! உம்முடைய திருவடிகளே 
சரணஞ் சரண மென்றவாறு . 


கங்கை தும்பையுங் கடுக்கையுந் தரித்தசெஞ் சடையாய் 
துங்க மான்மழு சூலமுந் துலங்கிய கையாய் 
பொங்கு மாமறை பிரம சாரியுமெனப் புரிந்தாய் 
மங்கை பாகம தாகிய வச்சரீசு பரனே . 

15 


( இ - ள் ) : பின்னுந் துதி சொல்லுகிறான் . கங்கா நதியுந், தும்பை 
மாலையும் , கொன்றை மாலையும் தரித்த செவ்விய சடா 
மகுடமுடையவரே ! பெருமையுடைய மான் மழுவும் சூலாயுதமும் 
விளங்கிய கரங்களுடையவரே! உயர்ந்த வேதத்தியானமுள்ள 
பிரமசாரியாக வந்து கடாக்ஷித்தவரே ! மங்கள நாயகியுடைய ஓர் 
பாகத்திலிருந்த வச்சரீஸ்பரரேயென்று பின்னுஞ் சொல்லுகிறான் 
என்றவாறு . 


நீல கண்டனே ! நிமலவா! நிரஞ்சன மூர்த்தி 
யால முண்டவா! மகுடமுந் தனுசுமன் றளித்தாய் 
மாலு மண்டரும் பணிந்திட மகிழும்வச்ச ரீசன் 
கால கண்டனுந் துதித்திடக் கடவுளுளங் களித்தான் . 


16 


( இ - ள் ) : பின்னுஞ் சொல்லுகிறான் . நீலகண்ட முடையவனே! 
கர்த்தனே ! கடவுளே ! மூம்மூர்த்தி சொரூபனே ! ஆலகால 
விஷத்தையுண்டருளிய பரம சிவனே ! அடியேனுக்கு நவரத்தின 
மழுத்திய கிரீடமும் , வில்லம்பும் , முன் 

அனுக்கிரகம் 
செய்தவரேயென்று தோத்திரஞ் செய்ய , விஷ்ணுவுந் தேவர்களும் 
வணங்க , அவர்களுக்குக் கடாக்ஷித்தருளிய வச்ச g ஸ்பரரும் 
காலகண்ட சோழன் துதிக்க சந்தோஷமடைந்தார் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


399 


நந்தி நாயக னருள்கொடு நானிலம் புகழ 
மந்தி ரிகளா லிரணியத் திரள்வர வழைத்து 
அந்த ணாளர்க்குத் தூசுட னடிசில்பாக் கிலையும் 
வந்த பேர்க்கெலா முறைமுறை தனங்களும் வழங்கி . 


17 


இ - ள் ): நந்திகேசுர நாயகனாகிய வச்சிரலிங்க மூர்த்தி கிருபா 
கடாக்ஷம் செய்யப் பெற்றுக்கொண்டு பூலோகமெல்லாம் புகழத் 
தக்கதாக மந்திரிகளாலே பொன் திரவியங்களை வரவழைத்து , 
பிராமணர்களுக்குப் போசனங்களுமுண்பித்து 
யாபரணங்களுந் தக்ஷிணை தாம்பூலமும் கொடுத்து , பின்னும் 
வந்த யாசகருக்கெல்லாம் இஷ்டப்படி முறைமையாகத் தியாகங் 
கொடுத்தார் என்றவாறு. 


ஆடை 


இட்ட மாவரி யாசனத் திருந்தன னிறைவன் 
பட்டு வாரிரு புறத்தினுந் தோத்திரம் பயில 
மட்டு லாம்புயன் மந்திரி சேனைகள் வணங்கப் 
பட்ட மோங்கிய மங்களம் பார்த்தவர் மகிழ்ந்தார் . 


18 


வீச , 


( இ - ள் ): இந்த விதமாகத் தியாகங் கொடுத்துத் தனக்கிசைந்த சிங்கா 
தனத்தின் பேரிலே காலகண்ட சோழனிருந்த பிறகு இருபுறமும் 
உல்லாசமாகிய மங்கையர்கள் வெண்சாமரை 
கட்டியங்காரர்கள் எச்சரிக்கைப் பேச , தேன்களொ 

கின்ற 
புஷ்ப மாலைகளணிந்த மந்திரிமார்களும் படைத்தலைவர்களும் 
தோத்திரம் செய்து வணங்கி நிற்க , இந்தப் பட்டாபிஷேக 
மகிழ்ச்சியைப் பார்த்தபேர்களெல்லாம் சுபசோபன மங்களம் 
பாடி , சந்தோஷமடைந்தார்கள் என்றவாறு . 


சேனைக் காவலன் காலகண்ட னெனும்பெயர் சிறக்க 
மான வீரனுந் தளங்களு மமைச்சருங் கூடி 
ஞான மாமுனி யன்னையு மருள்கொடு நயந்து 
யானை தேர்பரி பதாதிக ளனைத்துட னெழும்பி , 


19 


செயித்த 


( இ - ள் ) : படைத்தலைவர்களுக்கதிபதியும் சுத்த வீரனுமான கால 
கண்ட சோழனென்னும் திருநாமத்தையுடைய இராசனானவன் 
மந்திரிமார்களுடனே தன் தகப்பனைச் 
சத்திராதிகளையெல்லாம் செயம் பண்ணவேணுமென்று 
ஆலோசித்து , ஞானமுனிவராகிய கபிலமகாரிஷியுடனும் 
தாயாரான வல்லம்மாளுடனேயும் சொல்லி , இவருவடைய 


400 


கிருபையையும் பெற்றுக் கொண்டு யானைகள் , தேர்கள் , 
குதிரைகள் , பதாதியுமான நால்வகைச் 

சேனையுடனே 
கிளம்பினார்கள் என்றவாறு . 


வேறு 


தன்னுடைய தந்தைநகர் தன்னை யெதிர்நோக்கி 
மன்னர்பணி மன்னனு மகிழ்ந்தவ னடைந்தான் 
முன்னமுர சங்கரன பேரிகைகள் முழங்க 
பண்ணியிடு பட்டரிருள் பக்கமு மியம்ப . 


20 


( இ - ள் ) : 


தன் 


தகப்பனான ஸ்ரீ கண்ட சோழனுடைய 
பட்டணத்திற்கெதிரான மார்க்கமாக அரசர்கள் வணங்கும் கால 
கண்ட சோழனும் சந்தோஷமாகப் பிரயாணமாகிறபோது 
மேளவாத்தியங்களும் , ரண பேரிகைகளும் சப்திக்க, இரு 
புறத்திலுங் கட்டியர் கட்டியங்கள் கூற என்றவாறு . 


ஆடுமயி லென்னவரு மன்ன நடைமாதர் 
பாடிவர நாடகமு மாடி யிடுபண்பாய் 
சூடக மிலங்கியிடு தோகை யிருபக்க 
மேடகம் சாமரை விசைக்க லுறுகின்றான் . 


21 


( இ - ள் ) : 

மயில்போலுஞ் சாயலும் , அன்னம்போலும் 
நடையுமுடைய தாசிமார்கள் , பாடி நடனம் செய்ய , குணமான 
வளையலணிந்த கன்னிமார்கள் இருபக்கங்களும் நின்று 
பல்வகைச் சாமரைகள் வீசவும் என்றவாறு . 


வல்லையம் பிடித்தவர்கள் வாளினு மிகுத்தோர் 
வில்லினை யணிந்தவர்கள் மேற்பரி யுகைப்பக் 
கொல்லுமயில் பிண்டியொடு கந்தமழு வாள 
ரெல்லையில் நெருங்கியவ ரெங்கணு நிறைந்தார் . 


22 


( இ - ள் ) : வல்லையங்கள் பிடித்தவர்களும் , கத்தி பிடித்தவர்களும் , 
விற்பிடித்தவர்களும் , குதிரை மேலேறியவர்களும் , கொலைத் 
தொழிலைச் செய்கின்ற வேலாயுதம் , சூலாயுதம் , பிண்டி , பாலம் , 
சிறுசவனம் , மழுவாயுதம் , வாளாயுதம் பிடித்தவர்களும் சுற்றுப் 
பக்கத்திலும் வந்து எங்கும் நிறைந்தார்களென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


401 


வேறு 


இப்பெருஞ் சேனை யோடு மிறைவனாம் கால கண்ட 
னொப்புற வாகக் கூடி யுகந்தவ னடக்க லாலே 
யப்பொழு திகலார் றானுமும் மவன்றா வளந்த மைச்ச ரோடு 
மிப்புவி யதிரத் தானே வந்தவ னெதிர்க்க லுற்றான் . 23 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் பெருஞ்சேனைகளோடும் 
இராசாதிராசனாகிய காலகண்ட சோழனும் சகலருடனேயும் 
ஒருமித்துக் கூடி நடக்கிறபோது இவன் தகப்பன் எதிரிகளாகிய 

ளும் கேட்டு யுத்த சனனாகத்துடனே சேனைப் 
படைத்தலைவர் , மந்திரி , பிரதானிகளுடனேயும் பூமியதிர வந்து 
எதிர்த்தார்களென்றவாறு . 


இருபடைத் தலைவர் தாமு மெதிர்த்தம ரிசைத்த காலை 
யொருவருக் கொருவ ராகி யுலகெலா நடுங்க தானே 
பிரளயத் தெமனைப் போலும் பிஞ்ஞகன் வடவை போலும் 
மெரிவுறு கணைகள் வாள்கள் சக்கர மெடுத்து நேர்ந்தார் . 24 


( இ - ள் ) ; இந்த இருதிறத்துப் படைகளும் 

நேர்ந்து 
ஒருவருக்கொருவர் எதிர்த்தது எப்படி இருந்ததென்றால் 
உலகங்களெல்லாம் நடுங்க , பிரளய காலத்து யமனைப் போலவும் , 
காலருத்திரனைப் போலவும் , வடவாமுகாக்கினி போலவும் , 
எதிர்த்து அக்கினி யஸ்திரங்களினாலும் கத்திகளினாலும் 
சக்கரத்தினாலும் யுத்தம் பண்ணினார்கள் என்றவாறு . 


வேலுடன் றனுவு மற்று வெண்கரி புரவிக ளற்றுக் 
காலுடன் றலைக ளற்றுக் கறந்தன குருதி நீத்தம் 
மேலினவந் தெதிர்த்தோ ரெல்லா மெரியினிற் பஞ்சு போலாங் 

காலகண் டனும கிழ்ந்து வூதினன் வாகைச் சங்கம் . 25 
இ - ள் ) : பின்னும் எப்படி என்றால் , வேலாயுதங்களற்றும் , 
வில்லுகளற்றும், யானைகளற்றும் , வெள்ளைக் குதிரைகளற்றும் , 
கால்களற்றும் , உடல்களற்றும் , தலைகளற்றும் , எங்கும் இரத்த 
வெள்ளங்களாய்த் தன் பேரிலே வந்தெதிர்த்தவர்களை யெல்லாம் 
அக்கினியிலகப்பட்ட இலவம் பஞ்சைப்போல நீறாக்கி விட்டு , 
கால கண்ட சோழனும் களிப்படைந்து வெற்றிச் சங்கமெடுத்து 
வாசித்தான் என்றவாறு . 


402 


m 


மங்கையர்க் கரசி யென்னு மங்கள வல்லி பாகன் 
தங்கிய வச்ச ரீசன் றனுகளைக் கொடுத்த லாலே 
யங்கதற் கிணைதா னேது வவனுட னெதிர்ப்பா ரன்றிச் 

சிங்ககர்ச் சிதங்க ளோடு சேர்ந்தனன் றந்தை பாடி 26 
( இ - ள் ) : பெண்கள் நாயகியான மங்கள வல்லி பாகனான 
வச்சரீஸ்பரன் கையாலருளிய வில்லும் , பாணமும் கையிலெடுத்த 
படியினாலே 

அந்த வில்லுக்கு ஒப்பு ஒருவருமில்லை. 
அவனுடனெதிர்த்து யுத்தம் 

பண்ண 

ஒரு அரசரும் 
இல்லாதபடியினாலே 

சிங்கநாதம் பண்ணிக்கொண்டு , 
தகப்பனாகிய ஸ்ரீகண்ட சோழனுடைய அரண்மனையிற் போய்ப் 
புகுந்தான் கால கண்ட சோழ னென்றவாறு . 


தந்தைதா னிருந்த சிங்க வாசனந் தனிலி ருந்து 
செந்திரு வுரத்தான் கால கண்டனுஞ் சிறந்த காலை 
மந்திரி சேனை யெல்லாம் மலரடி பணிந்து நின்றார் 
சிந்தையு மகிழ்ந்து சோழ தேசமுஞ் செழித்த தன்றே . 27 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் தகப்பன் ஸ்ரீகண்ட சோழனிருந்த 
சிங்காதனத்தின் பேரிலே இலக்ஷிமிகரம் பொருந்திய காலகண்ட 
சோழனும் சிறப்பாக இருந்தபோது மந்திரி முதலான 
தளங்களெல்லாம் , அரசன் பாதங்களிலே வந்து வணங்கி நிற்க , 
மனக்களிப்பையடைந்து சோழ தேசத்திலிருக்கிற சனங்கள் 
யாவரும் வெகு செழிப்பாக இருந்தார்கள் என்றவாறு . 


வளமுடைச் சோழ தேச மன்னவன் கால கண்டன் 
களமுடை வச்ச ரீசன் கமழ்வரை யதனில் வந்து 
தளமுடன் கபில னன்னை தன்பதம் பணிந்து போற்றி 
யுளமகிழ்ந் திருந்த காலை யோசனை யொன்று செய்தான் . 28 


( இ - ள் ) : மிகுந்த வளப்பம் பொருந்திய சோழ தேசத்திற்கதிபதியான 
காலகண்ட சோழனும் , சிறிது நாளங்கிருந்து தனக்கு 
ஆட்சியிடமான கௌதம க்ஷேத்திரத்திலே வச்சரீஸ்பரனிருக்கும் , 
பரிமளமிகுந்த இந்திர கீலப் பருவதத்திலே சேனைகளுடனே வந்து 
கபில மகாரிஷி பாதத்திலும் , தாயாரான வல்லம்மாள் பாதத்திலும் 
வந்து தண்டனிட்டு , துதித்து சந்தோஷத்துடனே இருந்த 
காலத்தில் ஒரு ஆலோசனை பண்ணினானென்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


403 


அருந்தவக் கபிலன் றன்னோ டறைந்தன னொருவி சேடம் 
வரந்தரு வச்ச ரீசன் மாலவ னேக வீரி 
கரந்தரு ளிருக்கு மிந்தக் கௌதம க்ஷேத்திரந் தன்னி 
லிருந்திட நகர மொன்று வியற்றிட வேண்டு மென்றான் . 29 


( இ - ள் ): அரிதாகிய தவத்தையுடைய கபில மகா ரிஷியுடனே ஒரு 
விசேஷம் சொல்லுகிறான் . எனக்கு வரப்பிரசாத 
கட்டளையிட்டருளிய வச்சரீஸ்பரனுக்கும் , நரசிங்கமூர்த்தி , தேவ 
நாயகருக்கும் , ஏகவீரியம்மனுக்கும் , இந்தக் 

களதம் 
க்ஷேத்திரத்திலே எப்போதும் வாசம் பண்ண ஒரு பட்டணம் கட்ட 
வேண்டுமென்றான் கால கண்ட சோழன் என்றவாறு . 


மன்னவ னுரைத்த மாற்றங் கபிலனு மகிழ்ந்து நோக்கி 
நன்னகர்க் கீசா னத்தில் விநாயகர் நாட்ட வேண்டி 
யன்னதோ ரால யங்க ளடுக்குடன் கோபு ரங்கள் 
மன்னிய பிரகா ரங்கள் வசந்தமண் டபங்கள் செய்தான் . 


30 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சொல்ல , கபில மகாரிஷியுஞ் 
சந்தோஷத்துடனே சொல்லுகிறார் . இதில் பட்டணம் கட்ட 
வேணுமென்றால் ஈசானியத்திலே விநாயக மூர்த்தியை ஸ்தாபிதம் 
பண்ணிக் கட்டென்றான் . அந்தப்படியே ஈசானத்திலே ஆலயமும் , 
கோபுரமும் , சுற்றுப் பிரகாரமும் , வசந்த மண்டபமும் கட்டினான் 
கால கண்ட சோழன் என்றவாறு . 

செப்பமாய்க் கோவி லுள்ளே செல்வ னாயகனைத் தாபித் 
தற்புத மாகவே கும்பாபி ஷேகஞ் சிறக்கச் செய்து 
வெப்போது மிவ்விடத் தோங்கி வெண்ணிய கரும மெல்லாஞ் 
தப்பிலா தருளு மென்று மன்னவன் சரணம் பூண்டான் . 3 


இ - ள் ) : இவ்விதமாகச் செவ்விதாகக் கட்டிய கோவிலுள் செல்வ 
விநாயகரை ஸ்தாபனம் செய்து மகா அற்புதமாகக் கும்பாபிஷேகம் 
செய்து , எப்போதும் நீர் இவ்விடத்திலே தானே இருந்து மணதில் 
நினைத்த காரியங்களெல்லாம் தவறாமல் கிருபை செய்து 
அருளுமென்று கால கண்ட சோழன் விநாயக மூர்த்தி பாதத்திலே 
வணங்கித் தோத்திரம் பண்ணினான் என்றவாறு . 


அந்தணர் தமக்கு நல்ல வடிசிலும் பொருந்த வைத்து 
சிந்தையு மகிழத் தாம்புலந் தக்ஷிணை தானு மீய்ந்து 
வந்திடு மறையோ ரெல்லா மாசிர்வா தங்கள் செய்ய 
கொந்தலர் தொடைய லானுங் குளிர்ந்தக மகிழ்ந்த காலை . 32 


404 


- 


( இ - ள் ) : அதன் பிறகு பிராமணர்களுக்குத் திவ்வியமான அறுசுவை 
பதார்த்தங்களுடனே போசனம் செய்வித்து , சந்தோஷமாக 
தக்ஷிணை தாம்புலங் கொடுத்து அவர்கள் ஆசிர்வாதங்களைப் 
பெற்றுக் கொண்டு மலர்மாலைகளணிந்த காலகண்ட சோழனும் 
மனமகிழ்ச்சியாக விருந்தான் என்றவாறு . 


மறையவன் திலக னான கபிலனு மகிழ்ந்து கூறுவா 
னிறையவன் குமாரா வுன்னை யீன்றவள் பெயரி னாலே 
முறையுட னகர்செய் யென்றான் முகந்து மப்படி யியற்றி 
மறைகளு முழங்கு மந்த வல்லமா நகர மென்றான் . 33 


இ - ள் ) : பிராமணர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமான கபில 
மகாரிஷியும் மனமகிழ்ச்சியுடனே சொல்லுகிறார் . ஸ்ரீகண்ட 
சோழமகாராசன் குமாரனாகிய காலகண்ட சோழ ராசனே ! 
உன்னை வருந்தியீன்ற வல்லம்மாள் பெயரினாலே ஒரு பட்டணம் 
விசாலமாகக் கட்டி விளங்கும்படிச் செய்வாயாக என்றான் . 
அப்படியே செய்கிறேனென்று பட்டணமுண்டாக்கி அந்தப் 
பட்டணத்திற்கு வேத கோஷம் முழங்கும் வல்லம்மாள் நகர 
மென்று பெயருமிட்டான் என்றவாறு . 


வல்லம்மா நகர மென்னும் பெயரினை வகுத்து மாங்கே 
நல்லகோ புரங்க ளோடும் நகர மெனக்கொத் தளங்கள் 
வில்லுடன் வாளு மோங்கி மிகுத்த சத்துருக்க ளாலும் 
வெல்லுதற் கரிய தாக வல்லினஞ் செய்த காலை . 34 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் விசாலமாகப் பட்டணம் கட்டி அந்தப் 
பட்டணத்திற்கு வல்லம்மாள் நகரமென்னும் பேரை ஸ்தாபித்து 
மலைபோலொத்த அகலமான கோபுரங்கள் , கோட்டை 
கொத்தளங்களும் வில்லுகளையும் , வாளாயுதங்களையும் கையிற் 
பிடித்த மிகுந்த சத்துருக்களாலும் வெல்லுதற்கரிய பலமான 
பட்டணத்தைச் சீக்கிரத்தில் உண்டாக்கினா னென்றவாறு . 


- 


சாளர மதில்க ளோடுந் தனிச்சிறு மதில்க ளோடு 
நீளவக லங்க ளோடு நிகரில்லா மேடை யோடுஞ் 
சூழவுட் பிரகா ரங்க டுலங்கிய வெளிப்பிர காரங்கள் 
வாளெனப் பிரபை யோடு மாடவுப் பரிகை யோடும் . 35 


( இ - ள் ) : இன்னும் எப்படிக் கட்டினானென்றால் பலகணிச் 
சுவர்களுடனே ஒப்பற்ற சிறிய சுவர்களும் , நீளமும் அகலமும் 


வல்லம் தலபுராணம் 


405 


mr 


t 


பொருந்திய மேடைகளும் , அதைச் சூழ்ந்த பிரகாரங்களும் , 
வெளிப் பிரகாரங்களும் , ஒளி பொருந்திய மாட வரிசைகளுடனே 
உப்பரிகையு மென்றவாறு . 


அந்தமா புரங்க ளோடு மழகுமா ளிகைக ளோடுஞ் 
சுந்தர நீண்ட வீதி குறுந்தெரு தொகுதி யோடுங் 
கொந்தலர் சோலை சூழ்ந்த வாவிகள் கூபத் தோடும் 
பந்தமா மதில்க ளோடும் பரிந்தவன் றுருவஞ் செய்தான் . 


36 


V 


-ள் ) : பின்னுமெப்படிக் கட்டினானென்றால் அந்தப்புரங்களும் , 
அழகு பொருந்திய வீடுகளும் , அலங்காரமான நீட்சி பொருந்திய , 
வீதிகளும் , குறுகிய வீதிகளும் , அடர்ந்த புஷ்பங்கள் மலரா நின்ற 
சோலைகளும் , தடாகங்களும் , கிணறுகளும் , அழகிய மதில்கள் 
சூழ்ந்த அசைவில்லாத கோட்டைக் கொத்தளங்களெல்லாம் 
கட்டினான் என்றவாறு . 


அந்தணர் வீதி யோடு மரசர்மா வீதி யோடும் 
வந்ததோர் வைசியர் வீதி வளங்கொள்வே ளாளர் வீதி 
சந்தமாம் பண்ணை வீதி தழைத்தலங் கார மாக 
விந்திரன் குபேரன் பாடி யென்னவு மிலங்கிற் றன்றே . 37 


( இ - ள் ) : பிராமணர்கள் வசிக்கின்ற அக்கிரகார வீதிகளும் , இராஜ 
வீதிகளும் , வணிகர் வீதிகளும் , வேளாளர் வீதிகளும் , சூத்திராள் 
வீதிகளும் , செழிப்படைய அலங்காரமான அமராவதி அளகாபுரி 
பட்டணத்தைப் போல விளங்கிக் கட்டினா னென்றவாறு . 


வரமுனி திலக னான கபிலனார் வாய்மை யாலே 
யரசனாங் கால கண்ட னழகெரி நகரந் துர்க்கம் 
விரகுட னமைத்த காலை யன்னைபேர் விளங்க வைத்து 
மருவுமல் லிகைகள் சூழ்ந்த வல்லமா நகரந் தானே . 38 


( இ - ள் ) : மகா வரப்பிரசாதங்களடைந்த முனிவர்க்கெல்லாம் 
சிரேஷ்டரான கபில மகாரிஷியினுடைய உத்தரவினாலே அழகு 
பொருந்திய நகரமும் 
நகரமும் அதைச் சூழ்ந்த 

சூழ்ந்த கோட்டையும் 
கொத்தளங்களும் சீக்கிரமாகக் கட்டி வைத்து அந்தப் 
பட்டணத்திற்குத் தன்னுடைய தாயார் பேரை விளங்கும்படியாகச் 
செய்து மருவு மல்லிகை புஷ்பிக்கின்ற சோலை சூழ்ந்த வல்லமா 
நகரமென்று பெயருமிட்டான் கால கண்ட சோழன் என்றவாறு. 


406 


- 


துருவமா நடுவுள் மேவுந் துலங்கிய வச்சிர தீர்த்தக் 
கரைமிசைக் கன்னி பாகங் கலந்தவச்ச ரீச னன்னாள் 
விரவொளி மகுடஞ் சாப மேவிய சோளி தன்னை 
யருளினன் பிரம சாரி யாகயவ் விடத்தி லேதான் . 


39 


-ள் ) : மகா மேருவின் உச்சியில் விளங்கிய துருவ நக்ஷத்திரத்தைப் 
போலக் கோட்டை நடுவில் விளங்கா நின்ற வச்சிர தீர்த்தக் 
கரையிற் துலங்கிய மங்கள நாயகி சமேதரான வச்சரீஸ்பரன் 
முன்னாள் சூரியப் பிரபைப் போலக் கிரீடமும் வில்லும் அம்பும் 
சோளிகையுடனே அருள் வந்த பிரமசாரியாயிருந்த இடத்திலே 
என்றவாறு . 


வேறு 


விதித்த மங்களமான தினத்திலெக் கணத்தின் 

மேன்மையாங் கபிலனுத் தரவால் 
மதித்த கர்ப்பகிரக அர்த்தமண் டபங்கள் 

வளம்பெரு நிருத்தமண் டபங்கள் 
குதித்திடும் வனிதை வசந்தமண் டபங்கள் 

கோபுர மதிற்பிர காரங்கள் 
துதித்திடு மெவருஞ் திருச்சுற்றா லயமும் 

சோபித மாகவு மமைத்தான் . 


40 


( இ - ள் ) : கபில மகாரிஷி உத்தரவினாலே நல்ல சுபமங்களகரம் 
பொருந்திய கிழமை சேர்ந்த லெக்கனத்தில் முகூர்த்தம் பண்ணிக் 
கர்ப்பக் கிரகம் , அர்த்த மண்டபம் , நிருத்த மண்டபம் , உமையவள் 
இருக்கும் வசந்த மண்டபம் , மகா மண்டபம் , கோபுரங்கள் , 
மதில்பிரகாரங்கள் யாவரும் துதிக்கும்படியான சுற்றுபட்ட 
ஆலயங்களும் பிரகாசமாகக் கட்டினான் என்றவாறு . 

அம்பிகை யுடனே சோழீச் சுரனை 

யாலய மதனுள் தாபித்துக் 
கும்பநீ றதனா லபிஷேக மாட்டிக் 

குரைகழற் சரணென வணங்கி 
யம்புயா சனனும் செங்கண்மா லவனு 

யறிதற் கரிய மூர்த்தி 
யெம்பெரு மானே யிணையிலா தவனே 

யீசனே யெனத்தினம் பணிந்தான் . 


வல்லம் தலபுராணம் 


407 


( இ - ள் ) : இவ்விதமாகக் கட்டிய ஆலயத்திலே சௌந்திரி 
நாயகியுடனே சோழீசுபரனையும் தாபித்து , பூரணக் கும்பங்கள் 
நிறைந்த திருமஞ்சனமெடுத்து , மகாமந்திரங்களினாலே 
பஞ்சாபிஷேகம் செய்து பஞ்ச பக்ஷணபரமான்ய நிவேதனங்களும் 
செய்வித்து , ஒலிக்கின்ற சதங்கை பூண்ட கழலினையுடைய சுவாமி 
யம்மையினுடைய அழகிய திருவடிகளிலே சரணாகதியென்று 
பணிந்து , தாமரையாசனனான பிரமதேவனும் மகாவிஷ்ணுவும் 
அடிமுடியுந் தேடிக் காணாத மூர்த்தியே ! எம்பெருமானே ! 
ஒப்புமையில்லாத பரமேஸ்பரன் என்று நாள்தோறும் தோத்திரம் 
பண்ணினான் கால கண்ட சோழன் என்றவாறு . 


கௌதம தீர்த்தத் தென்கரை மருங்கின் 

கமழ்ந்திடுஞ் சௌந்தர வல்லி 
யவளுடன் மருவுஞ் சோழீஸ் பரனே 

யமலனே யமரர்நா யகனே 
அவனியும் புகழுங் காலகண்ட னெனும்பே 

ரமைந்திடுஞ் சோழனா மரச 
னெவர்களுந் துதிப்ப விறைவியு மிறைவன் 

மேல்மன துகந்தி ருந்தான் . 


42 


( இ - ள் ) : பின்னுந் தோத்திரம் செய்கிறான் கௌதம தீர்த்தத்திற்குத் 
தென்கரையில் விளங்காநின்ற சௌந்தர நாயகி பாகத்திலுறைந்த 
சோழீஸ்பரனே ! அமல சொரூபனே ! தேவர்களுக்கெல்லாம் 
நாயகனே யென்று பூலோகமெல்லாம் புகழப்பெற்ற கால 
கண்டனெனும் பேரைத் தரித்த சோழ மகாராசனானவன் யாவருந் 
துதிக்க உமையவளையுங் கடவுளையு மனதிலே தியானம் 
பண்ணிக் கொண்டிருந்தான் என்றவாறு . 


வச்சரீஸ் பரருக்குஞ் சோழீஸ் பரருக்கு 

மகிழ்ந்தொளிர் பொன்னக ரோற்கு 
மிச்சைய தளிக்குந் தேவ நாயகற்கு 

மெழுகன்னி யேகநா யகிக்கு 
முச்சித மான செல்வநா யகற்கு 

மோங்கிய திருப்பணி பூசை 
யச்சொளிர் தேர்மேற் திருவிழா நடத்தி 

யகமகிழ்ந் தரசது புரிந்தான் . 


43 


408 


( இ - ள் ) : வச்சரீஸ்பரர் மங்கள நாயகியம்மனுக்கும் , சோழீச்சுரர் 
சௌந்தர நாயகியம்மைக்கும் , மகிழ்ச்சியாக விளங்கும் 
தேவலோகத்தாருக்கும் இஷ்ட பாக்கியத்தைக் கொடுக்கும் 
நரசிங்கப் பெருமாள் , தேவநாயகற்கும் சப்த கன்னிகைகளுக்கும் , 
ஏக வீரியம்மனுக்கும் செல்வ விநாயகற்கும் உச்சிதமாக உயர்ந்த 
திருப்பணி வேலைகளும் நாள் தோறும் பூசை நிவேதனமும் 
அச்சுகளுடைய தேர்த்திருவிழா உற்சவங்களும் , நடாத்திக் 
கொண்டு மனமகிழ்ச்சியோடே இராச்சிய பரிபாலனம் செய்து 
கொண்டு வந்தான் கால கண்ட சோழன் என்றவாறு . 


நீதியாய் நடந்து நெறிதவ றாமல் 

நித்தலுஞ் சிவனையும் வணங்கிப் 
பாதியா மிழைகள் நுழைத்துக் கரிய 

பங்கய மலரெனுங் கொங்கைக் 
கோதிலா தொளிருந் திருவினை நிகர்த்த 

குமரிக ளைவரை மணந்து 
காதலாற் கலந்து திசைசுத னுடனுங் 

கற்புட னரசுவீற் றிருந்தான் . 


1 


( இ - ள் ): பின்னும் இராச நீதி முறைமை தவறாமல் நியாய வழியிலே 
நடந்து கொண்டு மகாதேவரையும் பூசித்துக் கொண்டு பாதியிழை 
நுழைதற்கரிய நெருக்கமுடைய தாமரைமலர் போன்ற மெல்லிய 
தன பாரங்களையுடைய குற்றமற்ற மகாலக்ஷிமிக்கு ஒப்பான 
அழகிய ஐந்து பருவப் பெண்களை விவாகஞ் செய்து 
அவர்களுடனே இஷ்ட 

போகங்களை 

யனுபவித்துத் 
திக்குகளெல்லாம் புகழும் நல்ல புத்திரரைப் பெற்று , புத்திர 
ருடனேயும் இராச்சிய பரிபாலனம் பண்ணிக் கொண்டு வந்தார் 
என்றவாறு . 


அளித்திடுஞ் சுதனோ டஷ்டதிக் கினையு 

மடர்ந்தவன் வாகையு மணிந்தா 
னினைத்திடு மரசர் சரணெனப் பணிந்து 

திறைகளு மீய்ந்திடக் கொணர்ந்து 
வளத்தினின் மிகுத்த சோழமண் டலத்தை 

வகையுடனறங்களாய் நடத்தி 
வளத்தினை மகிழ்ந்து வச்சரீஸ் பரன்றா 

ளுகந்தவ னரசுவீற் றிருந்தான் . 


45 


வல்லம் தலபுராணம் 


409 


MW 


( இ - ள் ) : பிறகு தன்னுடைய புத்திரனோடு அஷ்ட திக்குகளிலும் 
போய் எதிராக வந்து இராசாக்களைச் செயித்து வெற்றிமாலையும் 
பூண்டு , தோல்வியடைந்து வந்து வணங்கிய இராசாக்கள் கையில் 
பகுதி வாங்கிக் கொண்டு வந்து நீர்வளமும் நிலவளமுமுடைய 
சோழ மண்டலத்தைச் செவ்வையாகத் தருமங்களுடனே நடாத்திக் 
கொண்டும் மனது சந்தோஷ சித்தனாய் வச்ச g ஸ்பரன் 
பாதங்களை மறவாமல் தியானித்து அரசு செய்தான் என்றவாறு . 


குங்கும தனத்தாள் சௌந்திர வல்லி 

குலவிய சோழீசு பரனும் 
மங்கள வல்லி தனத்திட மருவும் 

வச்சரீஸ் பரனருள் வரத்தாற் 
பொங்குமா மறையோ ரிடத்தினிற் பண்பும் 

புவியில்வாழ் பவற்கு மாதரவா 
யெங்கெணு முயிர்க டனக்குமே யிதமா 

யிறைவனு மரசுவீற் றிருந்தான் . 


46 


( இ - ள் ) : பின்னும் கால கண்ட சோழனானவன் குங்கும நிறமொத்த 
தனபாரங்களைச் சுமந்த 

சௌந்தர்யவல்லி மருவிய 
சோழீசுபரனும் ,, மங்களநாயகி யம்மையை 

மருவிய 
வச்ச g ஸ்பரருளிய வரப்பிரசாதத்தினாலே நான்கு 
வேதங்களையுமுணர்ந்த பிராமணர்களிடத்திலே விசுவாசமும் 
பூலோக ஸ்ரீபுருஷர்களுக்குத் துணையாகவும் , 

எந்த 
ஜீவாத்துமாக்களும்ம் உசிதமாக 

அரசாட்சி 
கொண்டிருந்தான் என்றவாறு . 


செய்து 


கருதிய கால கண்டசோ ழரசன் 

கபிலனா ரிடத்தில்பத் திமையு 
மருளிய வன்னை தன்னிடத் தன்பு 

மாயிசுங் கீர்த்தியு மோங்கி 
மருவுமன் னகரிற் பெருகிய காலம் 

வாழ்ந்தவன் மரபுளோர் நெடுநாள் 
பரிவுட னிருந்து வரசது புரிந்தார் 

வல்லமாம் பதியினு மாங்கே . 


47 


( இ - ள் ): இந்த விதமாகப் புகழ் பெற்ற காலகண்ட சோழனுங் கபில 
மகாரிஷியிடத்திலே மிகுந்த பக்தி விசுவாசமும் , தாயாரான 
வல்லம்மாளிடத்திலே அதிகப் பிரியங்களுமுடையவனாதலால் 


410 


Hmmmmm 


* 


ஆயிசும் கீர்த்தியும் , பெருகி அந்த க்ஷேத்திரத்திலே அனேக காலம் 
வாழ்ந்து அவன் வமிசத்தோர்களுடனும் நெடுநாளிருந்து 
இராச்சிய பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான் வல்லமாநகரில் 
என்றவாறு . 


அமலனார் திசையிற் கணபதி யுடனே 

யாகிய சமீரணன் றிசையிற் 
குமரியு மணிமுத்தா நதிதேவி தீர்த்தங் 

குணதிசை யதினிலே முனிவன் 
கமலமார் கபில தீர்த்தமந் தரனார் 

கருதிய தீர்த்த மதற்கு 
சமனவன் றிசையி லிந்திர கீலச் 

சயிலமேற் துருவமுந் தழைக்கும் . 


48 


( இ - ள் ): இன்னமெப்படி யென்றால் ஈசானிய திசையிலே மகா 
கணபதியும் வாயுவின் திசையிலே ஏகௌரியம்மனும் மணி முத்தா 
நதி தேவி தீர்த்தமும் கிழக்குத் திசையில் கபில ரிஷி கபில 
தீர்த்தமும் மந்திர தீர்த்தமும் மேற்குத் திசையில் இந்திர கீலப் 
பருவதமும் துருவனைப் போலத் தழைத்தோங்கு மென்றவாறு . 


வரையத னடுவில் வச்சிர தீர்த்த 

மங்கள வல்லிவச்ச ரீசுபரன் 
விரையடர் குழலாள் சௌந்திர வல்லி 

மேவிய சோழீசு பரனும் 
கரையினும் பொழில் சூழ் கௌதம தீர்த்தம் 

நரசிங்க மலைநா யகனும் 
மருவகன் னியருமமருத லாலே 

வன்னகர் மகிமையா ரறைவார் . 


49 


( இ - ள் ); அந்த இந்திரகீலப் பருவதத்திற்கு நடுவில் வச்சிர தீர்த்தமும் 
வச்சரீஸ்பரன் மங்கள நாயகி யம்மனும் , வாசமிகுந்த கூந்தலுடைய 
சௌந்தர நாயகி சோழீஸ்பரனும் , அதன் பக்கத்தில் சோலை 
சூழ்ந்த கௌதம தீர்த்தமும் நரசிங்க மூர்த்தியும் இலக்ஷ்மி 
நாயகரான தேவ நாயகப் பெருமாளும் , சப்த கன்னிகைகளும் 
இன்னம் அனேக தேவதைகளும் வாசஞ் செய்கிறபடியினாலே 
அந்த நகரத்தின் பெருமையை யாவரால் சொல்லப்படும் என்றார் 
புராணிகர் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


411 


முனிவரிற் திலகா! சனற்குமார ரிஷியே ! 

மூன்றுல கத்தினி லிருக்கு 
மனிதரு முனிவர் நாகரும் தேவர் 

மகிழ்ந்துமா தவங்களும் புரிந்து 
அனைவரும் புகழும் வல்லமா நகரி 

னதிசய வளமையா ரறைவா 
ரினிதுட னியம்பக் கேண்மினென் றுரைத்தா 
னிறையருள் சண்முகக் கடவுள் , 

50 
( இ - ள் ): முனியீஸ்பரர்களில் சிரேஷ்டமான சனற்குமார ரிஷியே ! 

ள் 
சொர்க்கலோகத்தாராலும் நாகலோகத்தாராலும் பூலோகத் 
தாராலும் மனமகிழ்ச்சியுடனே அனேக தவங்களைப் புரிந்தும் 
சொல்லுதற்கரியதான வல்லமா நகரத்தின் அதிசய வளப்பங்களை 
யாரறிந்து சொல்லுவார் . ஆகிலும் நாமறிந்த மாத்திரம் 
சொல்லுகிறோம் கேளுமென்று சொல்லுகிறார் சண்முகக் 
கடவுளென்றவாறு . 


வேறு 


வடிவுடை மார னார்க்கு மதிகமா மேனி மாந்தர் 
அடலுடை யரவ னார்க்கு மதிகமாய்ப் பகருங் கல்வி 
யிடமுடை யளகை வேந்தற்கு மதிகமா யிலங்குஞ் செம்பொன் 
குடையில் பொன் னுலகிற் தருவுக் கதிகமாய்க் கொடுக்கு 

மேன்மை . 

51 


( இ - ள் ) : கேளுஞ் சனற்குமாரரே ! அந்த நகரத்திலே வச்சரீஸ்பரர் 
அனுக்கிரகம் பெற்றபேர்களிருக்கற விதம் எப்படியென்றால் 
மன்மதனிலும் அதிக வடிவுடையவராய் , ஆதிசேடரிலுமதிக 
வித்தையுடையவராய் , குபேரனிலுமதிக செல்வமுடையவராய் , 
கற்பக விருக்ஷத்திலும் அதிகமாய்க் கொடுக்கும் தருமவான் 
களாயிருப்பார்கள் என்றவாறு . 


அந்தணர் மேவும் வீதி யாகம வேத வோசை 
முந்திடும் வீரர் வீதி முரச மெக்காள வோசை 
சிந்துர மிலங்கும் வீதி மதத்தொடு செருக்கி னோசை 
கந்துகங் கமழும் வீதி கவித்திடு மெங்கு மோசை . 


52 


( இ - ள் ) : பிராமணர்கள் வாழ்கின்ற அக்கிரகார வீதியிலே வேத 
கோஷங்கள் முழங்கும் . இராச வீதியிலே பேரிகைகளும் எக்காள 


412 


வாத்தியங்களும் முழங்கும் . யானைகள் வசிக்கின்ற வணிகர் 
வீதியிலே மும்மதத்தையுடைய குஞ்சர முழக்கத்தினோசையும் 
குதிரைக் கூட்டங்களிருக்கிற சூத்திர வீதியிலே பரிமளமிகுந்த 
அசுபங்களனுமானிக்கும் ஓசையுமிருக்கு மென்றவாறு . 


சிந்துரம் பரிய தாதி சிறந்திடு மமைச்சர் வீரர் 
வந்தவ ரேகு வோரு மெதிரெதிர் மயங்கித் தானே 
பிந்தவர் முந்தி னோரைப் பெயர்ந்திடும் பேரு மென்சொ 
லிந்திரன் பரியைத் தாவி யிலங்கிய தோகை யாமே . 53 


( இ - ள் ) : யானைகளும் குதிரைகளும் சேனைகளும் சிறப்புடைய 
மந்திரிகள் , இராசாக்கள் வருகிறவர்கள் , போகிற பேர்களும் 
ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு மயங்கி முன்பின் தோன்றாமல் 
பின்னாலே வருகிறவர் முன் போகிறவர்கள் சொல்லுமென்கிற 
சத்தங்களானது இந்திரன் தேரிற்கட்டிய குதிரையைத் தாவிக் 
கொண்டு விளங்கும் என்றவாறு . 


தேவரா லயங்கள் பூசை சிறந்திடு மணிக ளோசை 
மாவிழி மடவார் தங்கண் மருவிய மணிக ளோசை 
யாவரும் பணிந்து போற்றி யரசிவ வென்னு மோசை 
பூவுல கெங்குந் தாவி பொன்னுல கதனைச் சாரும் . 


54 


இ - ள் ) : இன்னமுமெப்படி யென்றால் அந்த வல்லம் நகரிலே 
தேவாலயங்களிலே 

பூசை நிவேதனஞ் செய்கிறபோது 
ஸ்தானிகளடிக்கும் ஆராய்ச்சி மணிகளோசையும் , மானை வென்ற 
கண்களையுடைய ஸ்ரீகள் வந்து நடனஞ் செய்கிற ஓசையும் , 
சிவனடியார்கள் வந்து ஈஸ்பரனை வணங்கித் தோத்திரம் 
பண்ணும் சிவ சிவ வென்ற ஓசையும் , கூடி உலகெங்குந் தாவித் 
தேவருலகத்தைச் சார்ந்திருக்கும் என்றவாறு . 


மங்கள மனைக ளெங்கும் வலம்புரி முழங்கு மெங்கும் 
குங்கும சுகந்த மெங்குங் குவித்திடல் பரப்பு மெங்குந் 
திங்களின் வதன மெங்குஞ் செழுஞ்சிலம் போசை யெங்கு 

மங்கையர் நிறைந்த தெங்கும் வல்லமா நகர மெங்கும் . 55 
( இ - ள் ) : மங்கள வாத்தியங்களையுடைய மாளிகைகளிலே 
வலம்புரிச் சங்கு முழங்கும் . குங்குமங்கள் , புஷ்பங்கள் , வாசனைத் 
திரவியங்கள் , கும்பல் கும்பலாகத் தெருக்களிலே குவிந்திருக்கும் . 
சந்திரப் பிம்பம் போல முகார விந்தமுடைய சிறு பெண்களுடைய 


வல்லம் தலபுராணம் 


413 


யா 


-பாயா 


சிலம்போசைகளெங்கும் நிறைந்திருக்கும் . எவ்வனஸ்ரீகள் வல்லமா 
நகரமெல்லாம் நிறைந்திருப்பார்கள் என்றவாறு . 


சிந்துர விளநீர்க் கொங்கை சிற்றிடை மடவார் தங்கள் 
சுந்தரக் கணவ ரோடுந் தோய்ந்து மாப் புனலி லாடு 
மந்தநன் னீர்க ளெல்லா மாறென வடரு மாகிற் 
கொந்தலர் குழலி னார்தம் வளத்தினைக் கூறப் போமோ . 56 


( இ - ள் ): மதுரமான சிறுவிளநீர் போலும் தனமுடைய சிற்றிடை 
போன்ற பெதும்பைப் பெண்களானவர்கள் ஆளாகிய தங்கள் 
நாயகரோடும் ஆடப்பட்ட நீரானது சாலகத்தின் வழியா 
யொன்றாகச் சேர்ந்து ஆற்றைப் போலப் பெருகி வருமானால் , 
மிகுந்த வாசனையுடைய கொத்து மலர்களணிந்த கூந்தலணியும் 
பருவப் பெண்களுடைய வளப்பங்களைச் சொல்லக் கூடுமோ ? 
என்றவாறு . 


வேறு 


வல்லமா நகரந் தனக்கிணை யிந்த 

வானக மதனிலு மிலையாம் 
வல்லமா நகரந் தனக்கிணை யிந்த 

வையக மதனிலு மிலையாம் 
வல்லமா நகரந் தனக்கிணை மேலும் 

வரப்பெறு நகரினு மிலையாம் 
வல்லமா நகரந் தனக்கிணை யிந்த 
வல்லமா நகரமென் றறைவாம் . 

57 
( : 
இ - ள் ) : பின்னுஞ் சொல்லுகிறார் அந்த வல்லமா நகரத்திற் 
கிணையாகத் தேவலோகத்திலுமில்லை. அந்த வல்லமா 
நகரத்திற்குச் சமானமாகப் பூலோகத் திலுமில்லை . அந்த வல்லமா 
நகரத்திற்குச் சரியாக 

மேலுண்டாகப் 

போகிற 
நகரமுமில்லை. அந்த வல்லமா நகரத்திற் கிணையெதுவென்றால் 
அந்த வல்லமா நகரமே யாகும் என்றவாறு . 


இனி 


வேறு 


நாவலர் புகழு மந்த வல்லமா நகரந் தன்னில் 
மாவடு வென்ன கன்னி வச்ச ரீசனார் கீர்த்தி 
பூவுல கதனிற் கேட்போர் சகலவிச் சையும் பொருந்துந் 
தேவரு முனியா னாலும் செய்தவம் பெருகி வாழ்வார் . 58 


414 


வல்லி 


இ - ள் ): வித்துவான்கள் புகழாநின்ற அந்த வல்லமா நகரத்திலே 
மாவடு போன்ற கண்களையுடைய 

மங்கள 
வச்சரீஸ்பரருடைய கீர்த்திகளைப் பூலோகத்திலே யாவராகிலும் 
பிரியமாகக் கேட்பவர்களுக்கு இச்சைப் பட்டதெல்லாம் 
கிடைக்கும் . தேவர்கள் முனியீஸ்பரராலுஞ் 

செய்த 
தவங்களையெல்லாம் விருத்தியாய்ப் பெருகி மேலும் 
வாழ்வார்கள் என்றவாறு . 


இயம்பிய குகனை நோக்கி யியம்பினன் சனற்கு மாரன் 
நயம்பெற வுரைத்தீர் தேவி தீர்த்தமா நலத்தைப் பின்னும் 
பயம்பல விதன நீக்குந் துர்க்கையாம் பரையாந் தேவி 
சயம்பெறத் தோன்று மென்று சாற்றின ராத லாலே . 


59 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரஞ் சொன்ன ஆறுமுகக் கடவுளைப் 
பார்த்துச் சனற்குமாரர் சொல்லுகிறார் . வல்லமா நகரச் 
சிறப்பெல்லாம் நன்றாகச் சொன்னீர் . 

தேவி தீர்த்த 
மகத்துவத்தையும் பயன்களையும் விதனங்களையு மகற்றும் ஏக 
வீரியம்மன் சரித்திரத்தில் பிரத்திக்ஷமாக வருவானென்றீரே 
ஆதலாலே என்றவாறு . 

தெளிந்திடப் புகலு மென்ன சண்முகன் சிறந்து செப்புங் 
குளிர்ந்தகார்த் திகையா மாதங் கார்த்திகை நாளுங் கூடி 
லளந்ததோ ராதி வார மாதித்த னுதையந் தன்னில் 
வளம்பெறு தேவி முன்ன மணிமுத்தா நதிநீ ராடி . 60 


(( இ - ள் ) : அந்த ஏக வீரியம்மன் வளப்பத்தை யெல்லாஞ் 
சொல்லுமென்று கேட்க ஆறுமுகக் கடவுளும் சொல்லுகிறார் . 
குளிர்ந்த கார்த்திகை மாதமும் கார்த்திகை நக்ஷத்திரமும் 
ஆதிவாரமும் கூடிய தினத்தில் சூரிய உதைய காலத்தில் வளமை 
மிகுந்து ஏக வீரியம்மன் சன்னதி முன்பாக இருக்கும் மணிமுத்தா 
நதியிலே ஸ்நானம் பண்ணி யென்றவாறு , 


நலங்கிளர் தர்ப்ப னங்கள் பிதுர்களை நாடிச் செய்து 
விளங்கிய தேவி தீர்த்தத் தெழில்நதி படிந்து செம்மை 
யலங்கல்சந் தனங்கள் புஷ்ப மக்ஷதை யருகி னாலே 
பலங்களை யருளுந் தேவி நாமங்கள் பகர்ந்தர்ச் சித்து . 


( இ - ள் ) : நலத்தை விளங்கப்பட்ட பிதுர்களை நினைத்துத் 
தர்ப்பனஞ் செய்து அப்பால் பிரகாசிக்கின்ற தேவி தீர்த்தத்திலே 


வல்லம் தலபுராணம் 


415 


tint 


+ 


பு 


ஸ்நானம் செய்து சிகப்பு மாலை , சிகப்புச் சந்தனம் , புஷ்பம் , 
அட்சதை , அருகுகளினாலே நினைத்த பலன்களைக் கொடுக்கும் 
ஏகவீரியம்மனுடைய நூற்றெட்டு நாமங்களைச் சொல்லி நன்றாக 
அர்ச்சித்து என்றவாறு . 


இன்பமா யெவன்செய் தாலு 

மிளைத்திடும் வியாதி யெல்லாம் 
வன்புடைக் குட்டரோக 

மகன்றிடும் வாய்மை குன்றா 
தன்புடன் றேவி தீர்த்த 

மழுந்தியுந் துதிப்போர் தங்க 
ளென்புரு வியாதி யெல்லா 

மகற்றிடு மியல்பா யென்றான் . 


62 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரம் ஏக வீரியம்மன் பேரிலே பிரியமாகப் 
பத்தியுடனே எவர்களாகிலும் நன்றாய்ப் பூசை பண்ணினால் 
மேலிட்ட நோய்களுமிளைக்கும் . வலிமையுடைய குட்ட 
ரோகங்களும் நீங்கும் . இந்த வாக்கியந் தப்பாது . அன்பினாலே 
தேவி தீர்த்தத்திலே 

மூழ்கி அம்மனைத் தோத்திரம் 
பண்ணினவர்களுக்கு , எலும்பைப் பற்றிய வியாதிகளெல்லாம் 
பறந்தோடிப் போகுமென்றார் என்றவாறு . 


நித்திய பருவந் தேவி தீர்த்த நீ ராடித் துர்க்கை 
யுத்தமி பாதந் தன்னை யுகந்தவ னருகு வில்வ 
பத்திர மதனாற் பூசை பாலிப்பன் மகாரோ கங்க 
ளத்தனை யகன்று வாழ்வா ரறைந்திடும் வாய்மை குன்றா. 63 


( இ - ள் ): தினந்தோறும் பிராத காலத்திலே தேவி தீர்த்தத்திலே 
மூழ்கி ஏக வீரியம்மன் பாதத்திலே அருகும் வில்வமும் பத்திரம் 
அட்சதைகளினாலே அர்ச்சித்து மகாநைவேத்தியமும் செய்து 
பூசித்து வந்தவர்களுக்குப் பெரிய ரோகங்களெல்லாமகன்று 
வாழ்வார்கள் . இந்த வாக்கியம் பழுதல்ல என்றவாறு. 


சிவத்ததோ ரலரிப் புஷ்பஞ் சிவந்தசந் தனங்க ளாலும் 
பவத்தையு நீக்கு மேக வீரியைப் பரிந்து நன்றாய்த் 
தவத்தொரு மண்ட லந்தான் சாந்தபூ சனைகள் செய்து 
நவத்தகுங் குலியத் தூப தீபங்க ளாலு நண்ணி . 

64 


416 


( இ - ள் ): சிகப்பான அலரிப்புஷ்பங்கள் , சிகப்புச் சந்தனம் , சிகப்பு 
மாலைகள் சாத்தி , பாபங்களை நீக்கப்பட்ட ஏக வீரியம்மனைப் 
பக்தியாக விரதம் பூண்டு நன்றாய்ப் பூசை பண்ணினவர்களும் 
ஒரு மண்டலம் விரத நியமத்தோடே தகுதியான பூசனை செய்து 
நலமான குங்குலியத் தூபம் , சாம்பிராணித்தூபம் , கற்பூரத் 
தூபங்களினாலும் என்றவாறு . 


வெகுநிவே தனங்க ளாலும் மிகுந்தவன் பூசை செய்தால் 
இகலவன் ஓமத் தாலு மியற்றுவல் வினைக ளெல்லாம் 
சகலமு மகலுங் கண்டீர் சமுசய மில்லை தானே 
சுகமது பெருகி வாழ்வ ரின்னமுஞ் சொல்லு வோமே . 


( இ - ள் ) : இன்னமுமெப்படியென்றால் அனேக தேங்காய் , இளநீர் , 
பால் , பழம் , நெய் , பஞ்ச பட்சணம் , பரமானிய நிவேதங்களினாலே 
உறுதியாக ஏகவீரியம்மனைப் பூசை செய்தவர்களுக்குச் 
சத்துருக்களாலே நெய் ஓமங்களினாலேயேவிய ஏவல்களும் , 
பலமாகிய வினைகள் , சகலமுந் தீரும் . சந்தேகமில்லை. இந்தப்படி 
செய்தால் நல்ல சுபங்களும் பெருகி , வாழ்வார்களென்று பின்னுஞ் 
சொல்லுகிறார் என்றவாறு . 


அல்லெனு மிரவி லேகூழ்ப் பாண்டமாய் முதலாய்ப் பூதம் 
பொல்லதோர் கிரகத் தாலுஞ் சோரர் பாம்புக ளாலும் 
வில்லுடை யரக்க ராலும் வியாதிக ளணுகொ ணாது 
நல்லதோர் தேவி பூசை நாடிய பேர்கட் கன்றே . 66 


பாப 


( இ - ள் ) : இருளாகிய 

இராத்திரி காலத்திலே 
கூழ்ப்பாண்டத்தினாலே பாவைகள் 

செய்தும் 

பூதப் 
பிசாசுகளே வல்களும் பூர்வ 

கன்மத்தால் வந்த 
கிரகதோஷமும் திருடர் , சர்ப்பங்களாலும் விற்பிடித்த 
இராக்கதராலும் வந்த வியாதிகளெல்லாம் ஏக வீரியம்மனைப் 
பூசை பண்ணின பேர்களிடத்திலே ஒருநாளும் வாராது 
என்றவாறு . 


திருமகள் மேவுந் தேவி தீர்த்தத்திற் தினம்ப டிந்து 
பரிவுடன் துர்க்கை மந்திரம் நூற்றெட்டு பகர்வ னாகி 
லுருவினிற் சுகம்ப லத்தை யோங்கியுஞ் செல்வ மெய்தி 
யருளது பெருகி வாழ்வ ரின்னமு மறையக் கேண்மின் . 


67 


வல்லம் தலபுராணம் 


417 


( இ 


ள் ) : இலக்ஷிமி வாசமுள்ள தேவி தீர்த்தத்திலே நித்தமும் 
ஸ்நானஞ் செய்து உறுதியாக 

உறுதியாக ஏகவீரியம்மன் மந்திரம் 
நூற்றெட்டுஞ் சொல்லி உருவாக செபித்தானாகில் நல்ல 
சுகங்களும் பலன்களும் செல்வங்களு முண்டாகி அம்மனுடைய 
கிருபா கடாக்ஷமும் பெருகி 

வாழ்ந்திருப்பார்கள் . 
ஆதலினாலின்னமுஞ் சொல்லுகிறோம் என்றவாறு . 


ஆகிய சுக்கிர வார மத்தினஞ் சாயுங் கால 
மேகிய தேவி தீர்த்த மின்பமாய் ஸ்நானஞ் செய்து 
யோகமாந் துர்க்கை தன்னை யருகினி லுகந்தர்ச் சித்து 
பாகு சர்க்கரை நேயத்தாற் பாயசம் பலப டைத்து . 68 


( இ - ள் ): சுக்கிர வாரத்திலே சாயுங்காலத்திலே தேவி தீர்த்தத்திற்குப் 
போய்ச் சுகமாய் ஸ்நானம் பண்ணி யோக நாயகியான ஏக 
வீரியம்மனை அறுகம்புற்களாலர்ச்சித்துத் தேன்பாகு சர்க்கரை 
நெய்யினால் பாயாசம் பண்ணி நிவேதனஞ் செய்து வென்றவாறு . 


இப்படி செய்த பேர்கள் புத்திர னில்லா விட்டாற் 
செப்புதற் கரிய தான செல்வனைப் பெற்று வாழ்வார் 
அற்புத மாகப் பூசை மண்டல மமைத்த பேர்கள் 
மெய்ப்புட னிகலை வென்று மேன்மையாய் வீற்றி ருப்பார் . 69 


( இ - ள் ) : இந்த விதமாகப் பசித்த பேர்கள் பகையாளிகளைச் 
செயித்து , புத்திரனில்லாவிட்டால் நல்ல புத்திரனைப் பெற்று 
வாழ்வார்கள் . அற்புதமாக ஒரு மண்டலந் தப்பாமல் பூசை 
பண்ணின பேர்கள் , சத்துரு உபாதை இல்லாமல் மேன்மையாகச் 
சந்தோஷத்துடனே இருப்பார்கள் என்றவாறு . 


வேறு 


ஆதி நாளையில் மாபலி யானவ னன்பாய் 
தீதி லாதொரு சுக்கிர வாரத்திற் சிறந்து 
சூத மாதுளை சூழ்ந்ததீர்த் தத்தினிற் றோய்ந்து 
நீதி யாகவு முதல்வருஞ் சாமத்தி னிறைந்து . 


70 


( இ - ள் ) : பூர்வ காலத்திலே மாபலி சக்கரவர்த்தியானவன் வெகு 
அன்புடனே குற்றமற்ற சுக்ர வாரத்திலே மாமரங்களு மாதுளை 
விருக்ஷங்களுஞ் சூழ்ந்த தேவி தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி 
நியமத்தோடே பகல் முதற் சாமத்திலே என்றவாறு . 


418 


m 


ஏக வீரிதன் முன்பதாய் மண்டப மிசைத்து 
பூத கங்கன்னி யளகமுங் கோடும் பொருந்தி 
வாகு நேயத்தின் சுடரினை வகைவகை நிரப்பித் 
தாக மாயலங் காரங்கள் சகலமு நடத்தி , 


77 


( இ - ள் ) : ஏக வீரியம்மன் முன்பதாக மகா மண்டபம் கட்டி , அந்த 
மண்டபத்திலே விளங்கும்படியாக ஒரு கற்கம்பத்திலே 
ஸ்தாபிதமாக மயிர் முடியுங் கரங்களும் அம்மனுடைய சொரூபம் 
பொருந்தச் செய்து , வரிசையாக நெய் விளக்குகள் வைத்துச் சகல 
அலங்காரங்களும் நடப்பி வைத்து என்றவாறு . 


செய்ய தூசுட னாபர னங்களைச் செறித்துத் 
துய்ய சந்தன சுகந்தமல் லிகைகளைச் சூடி 
நெய்யும் பால்தயிர் பழம்பணி யாரங்க நிறைத்து 
அய்ய மில்லதோர் பாயச மன்புடன் படைத்து . 


72 


( இ - ள் ) : அம்மனுக்குச் சிகப்பு வர்ணமான புடைவையும் , 
ஆபரணங்களும் நிறையப் பூட்டி , சிகப்புச் சந்தனமும் நல்ல 
மல்லிகை, முல்லை புஷ்பங்களையு மாலையாகச் சூட்டி , பசுவின் 
பால் , நெய் , தயிர் , பழவகைகள் , பணியார வர்க்கங்களையும் 
வரிசையாக வைத்து , மனதிலே சந்தேகமில்லாமல் உறுதியுடனே 
பாயாசமும் செய்து முன்பாகப் படைத்து என்றவாறு . 


பின்னும் யோக்கியப் பதார்த்த மாமிஷ்டங்களைப் பேணி 
சொன்ன சாஸ்திர விதத்தினால் நிவேதனம் தொகுத்து 
யன்னை சண்டிகா ரூபியா மவளையேக வீரி 

தன்னை வேண்டியுந் தோத்திரஞ் சாற்றுமா பலிதான் . 73 
( இ - ள் ) : பின்பும் அனேகப் பதார்த்தங்களும் மாமிசப் 
பதார்த்தங்களும் அழைப்பித்து ஆகம சாஸ்திர விதிப்படி எக்கியம் 
பண்ணி , அந்தப் பதார்த்தங்களையும் நிவேதனம் செய்து தாயாகிய 
ஏக வீரியம்மையை மனதிலே தியானித்துத் தனக்கு வேண்டிய 
காரியங்களெல்லாம் நினைத்துக்கொண்டு தோத்திரஞ் 
செய்கிறான் மாபலியென்றவாறு . 


யோக நாயகி துதித்திடு மடியவ ருள்ளத் 
தாக நாயகி பூசனை புரிபவர் தம்முன் 
பாக நாயகி தோன்றியு மிதங்களைப் பகரும் 
ஏக நாயகி சரணென மாபலி இசைத்தான் . 


74 


வல்லம் தலபுராணம் 


419 


பூசிக் 


( இ - ள் ) : யோக நாயகியென்று தோத்திரம் பண்ணப்பட்ட 
அடியவர்களுடைய மனதிலே தோன்றியதெல்லாம் 
கொடுக்கப்பட்டவளே ! உன்னை 

உறுதியாகப் 
கப்பட்டவர்கள் முன்பாக பிரத்தியக்ஷமாய் வந்து வேண்டிய 
வரங்களைக் கொடுக்கும் ஏக வீரியம்மையே யென்று அனேக 
விதமாய் , தோத்திரம் பண்ணினான் மாபலி யென்றவாறு . 


இந்த மாபலி பணிந்திட யேகநா யகியுஞ் 
தந்திடும் பிரசா தத்தாற் சத்துரு களையுஞ் 
சிந்தை கூர்ந்தவன் செயித்துல காண்டினி திருந்தான் 
வந்த ரோகமு மகன்றுமே சுகத்தையு மடைந்தான் . 


75 


( இ - ள் ) : இந்தப் பிரகாரமாக மாபலியானவன் உள்ளன்பினாலே 
பக்தியுடனே வணங்கித் தோத்திரஞ் செய்கிறபோது 
ஏகவீரியம்மனும் அவன் முன்பாகப் பிரத்திக்ஷமாக வந்து அவன் 
வேண்டிய வரப்பிரசாதங்களை யெல்லாங் கட்டளையிட்டருளிய 
படியினாலே அவன் சத்திராதிகளையெல்லாம் செயித்து 
அவனுக்கு வந்த பிணிகளுந் தீர்ந்து மன மகிழ்ச்சியுடனே சுகமாக 
உலகங்களெல்லாமாண்டு கொண்டிருந்தான் என்றவாறு . 


அன்ன தேவிதன் னதிசய மின்னமும் அறைவேன் 
பண்ண கங்களு மிராக்கதர் பசாசு லக்ஷிணிக 
ளென்ன பூதங்கள் பிரேதங்க டாகினி யென்னுஞ் 
சின்ன மாகிய பிணந்தின்னிப் பூச்சிகள் சேர . 


76 


( இ - ள் ) : ஆகையினாலே அந்த ஏகவீரியம்மனுடைய மகத்துவங்கள் 
இன்னமுஞ் சொல்லுகிறோம் கேளும் சனற்குமாரரே யென்று 
சண்முகர் சொல்லுகிறார் . சர்ப்பங்கள் , இராக்கதர் , பிசாசுகள் , 
லக்ஷிகள் , பூதங்கள் , பிரேதங்கள் , சாலினிடாகினிகள் இன்னமுந் 
சிறுமையான பிணந்தின்னிப் பூச்சிகளுமென்றவாறு . 


இதுக ளாதியா மனேகமாங் கணங்களென் றிருக்கு 
மதுகள் யாவினுந் தேவிதன் தோத்திர மறைவோ 
ரெதிரநோக்கிலுங் கேட்பினுந் திசைதிசை யேகு 
மதிமு கத்தவள் மகிமையா ருலகினில் வகுப்பார் . 


77 


( இ - ள் ) : இவைமுதலான இன்ன மனேக மிருக சாதிகள் சகலமும் 
அம்மனுடைய தோத்திரம் சொல்லிய வரையிலும் நேராக 
வந்தவரையிலும் அவர்கள் சத்தம் காதில் கேட்கினும் 


420 


HHHH 


யா 


+ ய 


அவர்களிருக்கும் திசையைப் பார்க்காமல் வேறொரு திக்கிலே 
காணாமலோடிப் போகுமென்றால் அந்தச் சந்திர பிம்பம் போல் 
ஒத்த முகம் அழகுடைய ஏகவீரியம்மனுடைய மகிமையை 
யாவரால் வகுத்துச் சொல்லக் கூடும் என்றவாறு . 


தேவி நாமங்கள் மூன்றுகா லங்களுஞ் சிறந்து 
யாவ ராகிலு மியம்புவர் சத்துரு வகலும் 
தாவும் வல்பிணி தீர்த்திடுஞ் சகலசம் பத்தும் 
மேவி வாழ்பவர் பெருமையைச் சொல்லவு மெளிதோ.78 


( இ - ள் ) : ஏகவீரியம்மனுடைய நாமங்களை உதய காலத்திலும் 
உச்சிக் காலத்திலும் சாயுங் காலத்திலும் பக்தியாக யார் 
சொல்லுகிறர்களோ அவர்களை எதிர்த்து வந்த சத்துருக்களும் 
விலகி ஓடிப் போவார்கள் . படரப்பட்ட பலம் பொருந்திய சகல 
வியாதிகளும் அவர்களை விட்டு நீங்கி விடும் . சம்பத்துக 
ளெல்லாமுண்டாகி மென்மேலும் வாழ்வாராகில் அவர்கள் 
பெருமையைச் சீக்கிரத்தில் சொல்ல முடியுமோ ? என்றார் 
என்றவாறு 


வேறு 


ஒருத்தரு மணுகொ ணாத வுயர்வரை வனத்தி லேயும் 
வருத்திடுஞ் சமர்க்க ளத்தும் வழிவசந் தனியி லேயும் 
கருத்தினில் விதனத் தில்லு மாபத்து காலந் தன்னிற் 
திருத்தமா யேக வீரி நாமங்கள் செபிக்க நீங்கும். 


79 


( இ - ள் ) : யாவராலுங் 

யாவராலுங் கிட்ட நெருங்கப்படாத உயர்ந்த 
மலைகளிலும் வனங்களிலும் யுத்தகளத்திலும் தனிவழியே போகிற 
காலத்திலும் அதிகமாய் மனக்கவலை கொண்டிருக்கிற 
காலத்திலும் ஆபத்துகள் வந்த காலத்திலும் நன்றாய்த் திருத்தமாக 
ஏக வீரியம்மனுடைய நாமங்களைச் செபம் பண்ணுவார்களாகில் 
உடனே சகல வினைகளும் அவர்களை விட்டு நீங்கும் என்றவாறு . 


வேறு 


பூவு லகினி லனைவரும் புகழ்சனற் குமரா 
மூவு லகினிற் தேவரு முனிவரு மறியாத 
தேவி நாமங்க நூற்றெட்டுந் தெளிந்திடச் சிறப்பா 
யாவ லாகவு மறைகுவங் கேண்மினென் றறைவாம் . 


80 


வல்லம் தலபுராணம் 


421 


இ - ள் ) : இந்தப் பூ மண்டலத்திலே யாவராலும் புகழப்பட்ட சனற் 
குமாரரே இந்த மூன்று லோகத்துத் தேவர்களாலும் 
மனிதர்களாலும் முனிவர்களாலும் அறியப்படாத அம்மனுடைய 
நூற்றெட்டு நாமங்களையும் நன்றாய்த் தெளிவாகச் சிறப்புடனே 
ஆசையாகச் சொல்லுகிறோம் . கேளுமென்று சண்முகக் 
கடவுளுஞ் சொல்லுகிறார் . 


ஏக வீரியே மகாதேவி துர்க்கையென் றிசையும் 
யோக வன்னையாம் பைரவ னாதினி யோங்கும் 
வேக தாருகா சூரசங் காரியு மேலோர் 
பாக மன்புள காரணி பதுஷ்டசம் மாரி . 


87 | 


விளங்கு சண்டிகை அஷ்டதோ ளம்பிகை பீமை 
களங்க மில்லதோர் ரௌத்திரிமுகி காளி யென்னுங் 
குளங்கள் நேர காளாத்திரி மகோதரி கோடி 
துளங்க மாகிய தமஷ்டிரா காராள வதனி . 


82 


வீர மாகிய நானாயுத விலாசினி வுமையே 
தீர சென்னியாம் வாலையாம் செயபத்திர காளி 
வார மாகிய பயாநகை வவுணர்சோனிதத் தாங்கி 
பார சோகமா சாகா னாசினி பண்பி . 


831 


வாது மகாகாளி விசாலாக்ஷி வைணவி யென்னுந் 
தீதி லாத சருவாசினி மதுராட்சி செம்மை 
கோதி லாத விற்குடி குடிலெக்ஷிணா கபாலி 
மீது பாசகை செடிலையாம் விமலாம் பரையே . 


84 


கௌரி மாயி மகாரௌத்திரி சக்திகாமி தாயி 
யெவர்பு கழ்ந்திடு மிந்திராணியா மிந்திர ரூபி 
தவம ளித்திடுஞ் சதக்கினி சதசமஞ்ஞ கையே 
பவம கற்றிடும் பத்திரா னெந்தைபன் மகானெந்தை . 85 


ருத்திராணி கிருஷ்ண பிங்களை அகோரையுடன் கோரரூபி 
சத்துரு சங்கார காரணி தன்பத்தி ராங்கி 
மித்துரு விஷ்ணு மகாமாயை வித்தியைச் சாந்தி 
உற்றதோர் சர்வா வபிஷ்ட பிரதையென் றுரைக்கும் . 86 


422 


சகல காமப் பிரதாயினி தர்மலோக வுமையே 
சகல ரெக்ஷப ராயினி தர்மலோக பாலி 
சுபம ளித்திடுஞ் சுபக்ஷமாபல பிரதையீ ரொக்கும் 
அகம துற்பிக்ஷை வபய வாரினியரிப் பிரியை . 


87 


சிங்க வாகனி மாரெத்தா திரியெனுஞ் சேயை 
துங்க ராசனணி பூசிதை துலங்குசங் கரியே 
யெங்கள் சாம்ப வினசவையென் னிறந்தரசுகப் பிரதை 
மங்கை மாவபைய மால்தங்கை மாயை சங்காரி . 88 


தேவி யாஞ்சதா சித்தம் வாசினி ஆரி 
பூவி லுள்ளவர் புகழுமா மனோகரை பீதி 
மூவிலைச் சூல மகர மண்டிதை முதல்வி 
யாவருந் துதிசர்வ துக்கா பசமணி யாயி . 


89 


சறுவ தாரித் தினாசினி சம்பத்து பிரதை 
பிறவி நித்தியை பிராமணப் பிருதியாள் பூசிதா 
செறி V ரா பித்தி சாதைசந் ததுஷ்டையென் செல்வி 
மறுவி லாசு யவஸ்திர மாசமா லிருதா. 


90 


ஆசை யேகையாஞ் சுக்கில வாணியா மாயி 
மாசி லாமுடு சமஸ்ததை சதாவரை சித்திரை 
யேசு சித்திர குணாட்டியை மோகினி பேதை 
வாச மாஞ்சுக தாயினி நந்தையாய் வழங்கும் . 


91 


நிறைந்த ஞானாத் திமிகையாம் நிர்மலை பதுமஞ் 
சிறந்த மாமலர் பிருதியா தேவிமா தேவி 
அறைந்தமா மதுகயிட சங்காரி அர்த்த பீச்சையே 
நிறைந்த கிஷ்டனையால் கிருஷ்ண பிரியைநிற் செறையே . 92 


திகிரி சேவிதை செப்புகா வித்திரி சிறக்குஞ் 
சகசி ராக்ஷியாங் காயத்திரி செடாதரை யென்னு 
மகில நாயகி நாமங்க நூற்றெட்டு மாறும் 
குகனு ரைத்திடக் கேட்டலு முனிவனு மகிழ்ந்தான் . 


93 


ள் ) : இந்தப் பதிமூன்று பாடலுக்கும் உரை: 


ஏகவீரி , மகாதேவி , துர்க்கை , பைரவனாதினி, தாருகாசூரசங்காரி , 
சர்ச்சனப்பிரியகாரணி , துர்ச்சனது வமகினி , சண்டிகை , 
அஷ்டபுஜாம்பிகை, பீமை , ரௌத்திரிமுகி , காளி, காளாத்திரி , 


வல்லம் தலபுராணம் 


423 


மகோதரி , கோடி , தமஷ்டிரா , காராளவதனி , நானாயுதவிலாசனி, 
ஈஸ்பரி , சென்னி , வாலை , பத்திரகாளி , பயாநகை , 
தைத்திய சோனிதத்திருத்தாங்கி , சோகசாகாநாசினி , மாகாளி , 
விசாலாக்ஷி , வைணவி , சருவாசினி, மதுராட்சி , ரெத்தகோணி , 
விற்குடி , குடி , லெக்ஷணாகபாலி , பாசஅஸ்தை , செடிலை , 
விமலாம் பரை , கௌரி , மாயி , மகாரௌத்திரி , சத்தி , 
காமித்தாயினி , இந்திராணி , இந்திரரூபி , சதக்கினி, சதசமஞ்ஞகை , 
பத்திரானெந்தை , மகானெந்தை , ருத்திராணி , கிருஷ்ணபிங்களை , 
அகோரை , கோரரூபி , சத்துரு , சங்காரகாரணி , பத்திராங்கி , 
விஷ்ணுமாயை , வித்தியை , சாந்தி , சருவாவபிஷ்டபிரதை , 
சருவகாமப்பிரதாயினி , லோகேஸ்பரி , ரக்ஷபராயனி, லோகபாலி , 
சுபக்ஷபலபிரதை , அபயை , பயசங்காரி , சிங்கவாகினி, ரெத்தாத்திரி , 
சேயை , துங்கராசனணி , பூசிதை, சங்கரி , மாயை , சங்காரி , 
சதாசித்தரி , வாகினி, ஆரியை , மனோகரி , பீதி , திரிசூலி , 
காமண்டிகை , சருவ துக்காபசமணி , சருவதாரி , திநாசினி, 
சருவசம்பத்து பிரதை , நித்தியை , பிராமண பிரதிபூசிதை , 
க்ஷிராபித்திசரதை , சந்துஷ்டை , சுபவஸ்திரி, சமாவிரு ,, 
யாசையேகை, சுக்கிலவாணி , முக்குந்த சமஸ்தை , சதாவரை , 
சித்திரை , சித்திரகுணாட்டியை , மோகினி, சுகதாயினி, நந்தை , 
ஞானாத்திமிகை, நிர்மலை , கமலப்பிரியை , மதுகைடசங்காரி , 
ரெத்த பீச்சரை , கிருஷ்ணை , கிருஷ்ணப்பிரியை , நிற்சேரை, 
கிரிசேவிதை, சாவித்திரி , சகசிராக்ஷி , காயத்திரி , செடாதரை , ஆக 
நூற்றெட்டு . ஓகோ சௌனகரே கேளும் . லோக நாயகியாகிய 
ஏகவீரியம்மனுடைய நாமங்களைச் சொன்னோ மென்று 
சண்முகர் சொல்லக் கேட்டிருந்த சனற்குமாரரும் சந்தோஷத்தை 
யடைந்தார் என்றவாறு . 


வேறு 


சொன்னதோர் நாமம் நூறெட்டுங் கால 

மூன்றினிற் றுதிப்பவ ரெவற்கு 
முன்னமே யுள்ள குட்டநோ யெல்லா 

முயவலி சகலமு மகலும் 
பன்னுவே தாள பூதமுந் துட்டப் 

பிசாசுகள் யாவும்விட் டோடும் 
கன்னிபொன் னுடனே வாயுள்விர்த் திகளாய் 

கனகநாட் டினிதுவாழ்ந் திருப்பார் . 


94 


424 


நான் 


( இ - ள் ) : கேளும் சனற்குமாரரே ! 

சொல்லிய 
ஏகவீரியம்மனுடைய நூற்றெட்டுத் திருநாமத்தைச் சூரிய உதைய 
காலத்திலும் உச்சி காலத்திலும் சாயுங்கால காலத்திலும் பக்தி 
விசுவாசத்துடன் துதிப்போர்களுடைய வெண்குட்டம் , 
முயல்வலிப்பு முதலாகிய நோய்களும் தீர்ந்து துஷ்டப் பிசாசு , 
பூத வேதாளங்களும் , அவனிடத்திலணுகாது . பின்னும் தனதான்ய 
சம்பத்துடனேயும் பெண்சாதி பிள்ளைகளுடனேயும் தீர்க்காயுசாக 
இம்மையிலே வாழ்ந்து மறுமையிலே தேவலோகத்திலே போய் 
வாழ்வார்கள் என்றவாறு . 

மாதவம் பெருகுஞ் சனற்குமார ரிஷியே 

வகைவகை யாகவு முமக்கு 
வோது நாமங்க ளதிரக சியமா 

மும்பரா லுரைத்திடும் பெருமை 
தீதிலா தறமாம் இந்திர கீலச் 

சிகரியி லுரைத்தகா ரணந்தா 
னாதியாம் பவங்க ளகற்றிடு சுசியா 
மனேகபுண்ணியங்களு மருளும் . 

95 


( இ - ள் ) : மகா தவங்கள் பெருகிற சனற்குமார ரிஷியே வகையுடனே 
உமக்கு நான் சொல்லிய ஏக வீரியம்மன் நூற்றெட்டு நாமங்களும் 
ரகசியமாகத் தேவர்கள் சொல்லித் துதிக்கப்பட்ட பெருமை 
பொருந்திய குற்றமற்ற புண்ணியங்களைக் கொடுக்கும் . இந்திர 
கீலப் பருவதத்திலே சொல்லப்பட்ட மகத்துவத்தைத் தியானித்த 
பேர்களுக்குப் பூர்வகன்ம பாபங்களை நீக்கி , சுசிகரமாய் அனேக 
புண்ணியங்களைக் கொடுக்குமென்றவாறு . 


சகலமா ரோக தரித்திர மகற்றும் 

கீர்த்தியு மாயுசுந் தழைக்கும் 
சுகமுட னிந்த மான்மியம் படிப்போர் 

துலங்கவே பூசனை புரிவோர் 
புகழுடன் கேட்போர்க் கென்பயன் சகல 

புண்ணிய தீர்த்த மாடினார் 
பவமது வகற்றி சகல பாக்கியமு 

மடைகுவர் கைலைவீற் றிருப்பார் . 


96 


( இ - ள் ) : ஏகவீரியம்மன் 

நாமங்களைச் சொல்லித் 
துதிப்பவர்களுக்குச் சகல ரோகமும் வறுமையும் நீங்கும் . பூரண 


வல்லம் தலபுராணம் 


425 


mmmmmmm 


ஆயுள் பெற்றுக் கீர்த்தியாகத் தழைத்துச் சுகமாக இருப்பர் . இந்தப் 
புராணத்திற் சொல்லிய விதிப்படி பூசித்து வாசிப்போர்களுக்கும் 
கேட்பவர்களுக்கும் என்ன பலனென்றால் சகல புண்ணிய 
பாபங்களை நீக்கிச் சகல பாக்கியங்களையும் அடைந்து 
கைலாசத்திலே போய் வாசம் பண்ணுவார்கள் என்றவாறு . 


மாசிலா சோலை கௌதம நகரம் 

வல்லமாந் தபசித்தி நகரம் 
தேசுடைத் தான விந்திர கீலஞ் 

செப்புமின் னாற்பெயர் தலத்தில் 
வாசவன் முனிவோர் புகழ்ந்தினி திறைஞ்சும் 

வச்சரீசு பரனையும் பணிந்து 
பூசனை புரிவோர் சகலவல் வினையும் 

போக்கியே கைலைவீற் றிருப்பார் . 


97 


( இ - ள் ) : குற்றமற்ற சோலைகள் சூழ்ந்த கௌதம நகரம் , வல்லமா 
நகரம் , தபசித்தி நகரம் , அழகு பொருந்திய இந்திரகீலப் 
பருவதமென்று சொல்லப்பட்ட நான்கு பேருடைய தலத்திலே 
தேவேந்திரன் , தேவர்கள் , முனிவர்கள் , புகழப்பட்ட 
வச்சரீசுபரனையும் வணங்கிப் பூசிப்பவர்களுடைய 
பாபவினைகளையும் நீங்கிக் கைலாசத்திலே வாசம் 
பண்ணுவார்களென்றவாறு . 


சகல 


இன்னிலம் புகழுங் கௌதம நகர 

மிந்திர கீலமா நகர 
மன்னவர் துதிக்கும் வல்லமா நகர 

மாகிய தபசித்தி நகரம் 
தன்னில் மங்கள நாயகியுட னமரும் 

வச்சரீசு பரனைப்பணிந் திடுவோர் 
மின்னுடன் சகல பாக்கியம் பெருகி 

விமலவான் கைலைவீற் றிருப்பார் . 


98 


( இ - ள் ) ; இந்தப் பூமியிலுள்ள மனிதர்களாற் புகழப்பெற்ற கௌதம 
நகரம் , இந்திர கீல நகரம் , இராசர்கள் துதிக்கும் வல்லமா நகரம் , 
தபசித்தி நகரமென்று சொல்லப்பட்ட ஸ்தலத்திலே மங்கள 
நாயகியுடனே வாசம் பண்ணும் வச்சரீசுபரரை வணங்கித் 
துதிப்பவர்களுக்குச் சகல பாக்கியங்களும் பெருகி ஸ்ரீயுடன் 
கைலாசத்திலே வாழ்ந்திருப்பார்கள் என்றவாறு . 


வ 


426 


- 


மக்பதி சாபந் தீர்த்தவச்ச ரீசன் 

மங்கள வல்லி பாத 
மகமது துதிப்போர் வில்வமுந் துளவா 

லர்ச்சனை புரிபவ ரெவருஞ் 
செகமதிற் பொருளும் புண்ணியங் கீர்த்தி 

சேயிழை தன்னொடு வாழ்ந்து 
சுகமுட னிருந்து கைலைமால் வரையிற் 

றுணைவி யருடன்வீற் றிருப்பார் . 


99 


( இ - ள் ): தேவேந்திரனுடைய சாபந்தீர்த்த வச்சரீசுபரன் மங்கள 
நாயகியம்மன் பாதமலரை இருதையத்தில் வைத்துத் தோத்திரம் 
பண்ணினவர்களும் வில்வங்கள் திருத்துழாய்களினாலே 
அர்ச்சிப்பவர்களும் உலகத்திலே திரவியவான்களாய் நல்ல 
புண்ணியங்களும் கீர்த்திகளும் பெருகி ஸ்ரீகள் பிள்ளைகளுடனே 
சுகமாக வாழ்ந்து கைலாசத்திலே வீற்றிருப்பார்கள் என்றவாறு . 


அகலிகை கணவ னிமையவர் தலைவ 

னாரண முழுமையு முணர்ந்து 
பகருவன் கபிலன் மந்திர முனிவன் 

பனிமொழி வல்லம்மா ளுடனே 
நிகரிலாக் கால கண்ட சோழன் 

நிருபன் மாபலியு டன்னவோ 
ரகமகிழ் தவங்களி யற்றியு மிஷ்ட 

மடைதலாற் தபசித்தி நகரம் . 


100 


( இ - ள் ) : இந்த ஸ்தலத்திற்குத் தபசித்தி நகரமென்று பேர் நாமம் 
வந்தது எவ்விதமென்றால் அகலிகை நாயகனாகிய கௌதமரும் 
தேவர் நாயகனாகிய இந்திரனும் நான்கு வேதங்களையுமுணர்ந்த 
கபில மகாரிஷியும் , மந்திர ரிஷியும் , குளிர்ச்சி பொருந்திய 
சொற்களையுடைய வல்லம்மாளும் ஒருவரும் நிகரில்லாத கால 
கண்ட சோழனும் மாபலியும் மன மகிழ்ச்சியுடனே தபங்களைச் 
செய்து அவரவர்கள் இச்சித்த பலன்களை யடைந்தபடியினாலே 
தபசித்தி நகரமென்று பேருண்டாயிற்றென்றவாறு . 


வல்லமா நகரின் சரிதைபூ சித்து 

வளம்பெறப் படிப்பவர் கேட்பவர் 
வில்வமா லிகைசேர் மங்கள வல்லி 

வச்சரீசு பரனருள் மிகுத்து 


வல்லம் தலபுராணம் 


427 


MMMM 


நல்லமா துடனும் பாலனைப் பயின்று 

நானிலம் புகழ்பெற வாழ்ந்து 
எல்லவர் துதிக்குங் கைலைமால் வரையி 

லென்றும்வீற் றிருப்பரென் றிசைத்தான் . 


107 


( இ - ள் ) : இந்த வல்லமா நகர்சரித்திரத்தைப் பூசை செய்து 
செவ்வையாக வாசிப்பவர்கள் , அதைக் கேட்பவர்கள் , வில்வ 
மாலை யணிந்த மங்கள நாயகி வச்சரீசுபரருடைய கிருபா 
கடாக்ஷம் பெற்று நல்ல குணசாலியான பெண்சாதியுடனே நல்ல 
குழந்தைகள் பெற்று , பூலோகத்தார் புகழ , செவ்விதாக வாழ்ந்து 
சகலருந் துதிக்கக் கைலாசகிரியிலே வாழ்ந்திருப்பார்கள் 
என்றவாறு . 


இயம்பிய புராணந் தன்னைப்படித் திடுவோ 

ரின்பமாய்க் கேட்டினி திருப்போர் 
நயம்பெறப் பூசை புரிபவர் தமக்கும் 

வச்சரீசு பரனருள் நல்கி 
சுயம்படித் திடுவர் சகலவி னையுந் 

துரந்துபாக் கியங்களை யடைந்து 
வயன்பணிந் தேத்துங் கமலப்பொற் பாதத் 
தமலனார் கைலைவீற் றிருப்பார் . 

102 
இ - ள் ) : கேளும் மகாரிஷியே ! நான் சொல்லிய புராணக் கதையை 
உறுதியுடனே வாசிப்பவர்கள் . இன்பமுடனே 

அதைக் 
கேட்பவர்களும் நலமாகப் 

செய்பவர்களும் 
வச்சரீசுபரருடைய கிருபையினாலே சரஸ்பதி கடாக்ஷ முண்டாகி , 
சுயம் பாடுவார்கள் . 

தீவினையும் 

போக்கி , 
போகபாக்கியங்களை யடைந்து பிரமதேவனால் வணங்கப்பட்ட 
தாமரை மலர் போன்ற அழகிய பாதங்களையுடைய பரமேஸ்பரன் 
கைலாசத்திலே வாழ்வார்கள் என்றவாறு . 


பூசை 


சகல 


சந்தன வனஞ்சூ ழிந்திர கீலத் 

தருமவச்ச ரீசுபர னிடத்திற் 
சுந்தர மிகுந்த மங்கள வல்லி 

சுதன்வடி வேலனா ரியம்ப 
மந்திரஞ் சுருதி யொலிசனற் குமாரன் 

மனதுகந் துணர்ந்தகா ரணத்தைச் 
சிந்தையு மகிழ்வாய்ச் சூதனு முரைப்பச் 

சிறப்பொடு சௌனகர் மகிழ்ந்தார் . 


103 


428 


( இ - ள் ) : சந்தனவனஞ் சூழ்ந்த இந்திர கீலப் பருவதத்திலிருக்கும் 
தருமசொரூபரான வச்சரீசுபரருடைய பாகத்திலுறைந்த 
அழகுமிகுந்த மங்கள நாயகி குமாரனான வேலாயுதக் கடவுள் 
சொல்ல , மந்திரங்களினால் வேதகோஷம் முழங்கப்பட்ட 
சனற்குமாரர் மனமகிழ்ச்சியடைந்த கதையைப் பிரியமாகச் சூத 
மகாரிஷி சொல்ல , சிறப்புடைய சௌனக மகாரிஷி கேட்டு 
சந்தோஷத்தை அடைந்தார் என்றவாறு . 


உரைத்தவிச் சரிதை காந்தமா புராணத் 

தோங்கிய சனற்குமார சரிதை 
விரித்துல கனைத்தும் புகழிந்திர கீல 

மேன்மையா னறிந்தவை யறைந்தேன் 
வரைக்கர னருளாற் சூதனு முரைப்ப 

மாமுனி சௌனகர் வணங்கித் 
திரைத்தடம் பொழில்சூழ் நைமிச வனத்திற் 

செழிக்குமா தவத்தரு மகிழ்ந்தார். 


104 


( இ - ள் ) : யான் சொல்லிய இந்தச் சரித்திரமானது காந்தமா 
புராணத்தில் விளங்காநின்ற சனற்குமார சரிதையில் அற்புதமாக 
விஸ்தாரமாய் உலகமெல்லாம் புகழும் இந்திர கீலப் புராணத்தை 
எனக்குத் தெரிந்த வரையிலும் வச்சரீசுபரர் கிருபையினால் சூத 
மகாரிஷி சொல்ல அஞ்சலியுடனே சௌனக மகாரிஷியும் 
அலைகள் உடைய தடாகங்களும் சோலைகளும் சூழ்ந்த நைமி 
சாரணிய வனத்திலே மிகவுஞ் செழிப்பையுடைய மகாதவம் 
பொருந்திய ரிஷியீஸ்பரரும் சந்தோஷத்தை யடைந்தார்கள் 
என்றவாறு . 


வேறு 


இந்திர கீலப் புராண மெவர்களு 
மந்திர மாகவு மாமறை யாகவும் 
புந்தி யாகவும் பூசனை செய்பவற் 
கெந்த பாப மிடறு மகலுமே . 


105 


( இ - ள் ): இந்த இந்திர கீலப் புராணத்தை யாவராகிலும் மந்திர 
சொரூபமாகவும் வேத சொரூபமாகவும் மனதார நன்றாய்ப் பூசை 
செய்பவர்களும் எப்படிக்கொத்த பாப கர்ம வினைகளும் 
இடர்களும் அவர்களை விட்டகன்று போகும் என்றவாறு . 


வல்லம் தலபுராணம் 


429 


பாய AN 


W 


- 


தெய்வம் வாழவு செகமறை வாழவும் 
பெய்வ தாகிய மாரி பெருகவும் 
சைவம் வாழவுந் தார்பதி வாழவும் 
செய்வ தான புராணஞ் செழிக்கவே , 


106 


( இ - ள் ) : இந்த வல்லமா நகரத்திலிருக்கும் தெய்வங்களெல்லாம் 
வாழவும் , பூமியில் பிரகாசிக்கின்ற வேதங்கள் வாழவும் 
வருஷிக்கின்ற மழை மும்மாரி 

பெய்யவும் 
சமயங்களெல்லாம் வாழவும் அரசர்கள் வாழவும் நான் சொல்லிய 
இந்த ஸ்தலப் புராணஞ் செழித்து வாழ்க என்றவாறு . 


சைவ 


குறிப்புகள் 
வல்லமாள் நகரச் சருக்கம் 


15 . 


106 


1 . 


2 . 


3 . 


இச்சருக்கம் 

விருத்தங்களைக் கொண்ட 
பெரிய சருக்கமாகும் . கூத்தபிரான் பிரதியில் 95 விருத்தங்களே 
உள்ளன . நம்பிரதியில் இல்லாத 25 விருத்தங்கள் கூத்தபிரான் 
பிரதியில் இருந்தும் 95 விருத்தங்களே உள்ளன . 
பூரணக்கலசத்திருந்த தனத்தமுதம் உண்டவராக முருகனைக் 
குறிப்பிடுகிறார் . தனத்தமுதம் -முலைப்பால் . ஆரணம் வேதம் . 
சிங்கம் போன்றவனாகக் காலகண்டன் விளங்கினான் . 
சோழனுடைய பகையரசர் தங்களுக்குள் போரிட்டுக் 
கொண்டனர் . 
போரில் பலரும் மடிய பழைய மந்திரிகள் மிஞ்சினர் . அவர்கள் 
கபிலரிஷியிடம் வந்தனர் . 
இப்பாடல் குளகம் . மாற்றலர்- பகைவர் . அடிசில் - உணவு . 
அன்னவரை என்ற சொல்லுக்குப்பதில் வேறு சொல் இருக்க 
வேண்டும் . 
நலத்தகாலம் - நல்லகாலம் என்க . தனுசு - வில் . 

தளம் - படைகள் . புரவலன் - அரசன் . 
8. சோழிய வேளாளர் கிரீடம் எடுத்துக் கொடுக்க முனிவன் 

கபிலர் முடிசூட்டினார் என்கிறார் . 
பல்வேறு அணிகலன்கள் அணிந்தமை கூறப்படுகின்றன. 


5 . 


6 . 


7 . 


9 . 


430 


10. தளங்கள் - படைகள் . உரையில் சேனைத்தலைவர் என்றுள்ளது . 


11 . பலவித சேனைகள் கூறப்படுகின்றன . 
12. இசைக் கருவிகள் கூறப்படுகின்றன. 
13. பருவ மங்கையர்- தேவரடியார் . சுருதி - வேதம் . 
14. அர்ச்சனைப் பாடல் இதுவாகும் . 
15. சிவனின் உருவ அமைதி கூறப்படுகிறது . 
16. நீலகண்டனைக் காலகண்டன் துதித்தான் என்கிறார் . 
17. இரணியத்திரள்- பொற்காசுகள் . தூசு - ஆடை 
18. அரியணையில் காலகண்டன் அமர்ந்தபின் சுபசோபான 

மங்களம் பாடப்பட்டது . 
19. காலகண்டன் பகைவரை வெல்ல முற்பட்டான் . 
20. முரசம் , ரணபேரிகை - போரிசைக் கருவிகள் எனலாம் . 
21. தேவரடியார் ஆடிப்பாடிவர , கன்னிமார் சாமரை வீசி வர 

காலகண்டன் பவனி வந்தான் . 
22. பலபோர்க்கருவிகள் சுட்டப்படுகின்றன . வல்லையம் ஒருவகை 

ஈட்டி . 


23. இகலார் - பகைவர் . இறைவன் - அரசன் . 
24. பிஞ்ஞகன் வடவை - காலருத்திரன் வடவாமுகாக்கினி . 
25. வெண்கரி -யானை . வாகைச்சங்கு- வெற்றிச்சங்கு . 
26. தனுகணை -வில் அம்பு . சிங்க கர்ச்சிதம் -சிங்கநாதம் . 
27. காலகண்டன் அமர்ந்த ஆசனம் சிங்கவாசனம் . பிற்காலச் 

சோழர் பாண்டியர் கல்வெட்டுகளில் சிம்மாசனங்களின் 
பெயர்கள் உள்ளன . காண்க தமிழ்நாட்டுச்செப்பேடுகள் ச . 

கிருஷ்ணமூர்த்தி ( 2003 ) . மெய்யப்பன் பதிப்பகம் . 
28. தளம் - சேனை . யோசனை - தூரஅளவு 
29. கோட்டை , கோபுரம் கோயில்கள் மிக்க நகராக வல்லத்தை 

மன்னன் உருவாக்கினான் என்கிறார் . 
30. ஊருக்கு ஈசான திசையில் விநாயகர் கோயில் தாபிக்கப் 


பட்டது . 


www 


வல்லம் தலபுராணம் 

431 
31. செல்வவிநாயகருக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது . 
32. அந்தணர்க்குத் தானம் வழங்கப்பட்டது . 
33. தாயின் பெயரில் நகரை உண்டாக்கினான் . 
34. பகைவரும் வெல்ல முடியாதபடி பட்டணம் உருவாயிற்று . 
35. பலகணிச்சுவர்களோடு கோயில் கட்டியதாகக் கூறப்படுகிறது . 

நரசிம்ம பெருமாள் கோயிலில் இரண்டு கல்சன்னல்களும் 

உள்ளன . ஒன்றில் சாசனமும் உள்ளது . 
36. குளங்கள் , அகழி ஏற்படுத்தப்பட்டன. 
37. நால்வகைச் சாதியார் பெயர்களில் வீதிகளும் , பண்ணை 

( பள்ளர் ) வீதியும் இந்திரன் குபேரன் பெயர்களில் பாடிகளும் 
ஏற்படுத்தப்பட்டன. தஞ்சைக்கு அளகாபுரி என்ற பெயரும் 
வல்லத்திற்கு , இந்திரகீலம் என்ற பெயரும் இருந்துள்ளன. வீரர் 

வீதியை அரசர் வீதி என்கிறார் . 
38. துர்க்கம் - கோட்டை வரமுனி - வரங்கள் பெற்ற முனிவன் . 
39. துருவமாம் என்பதைத் துருவ நட்சத்திரம் என்று உரையில் 

உள்ளது . துர்க்கம் ( கோட்டை ) என்றும் கொள்ளலாம் . 

பிரமசாரி - சிவன் . 
40. இப்பாடலில் கோயில் கட்டிய விபரம் உள்ளது . மர் -மாம் 

தினம் - நல்லநாள் . 
41. கும்பநீர் - கலசநீர் . அம்புயயாசனன்- பிரமன் . 
42. காலகண்ட சோழன் பெயரில் சோழீச்சுரம் சுட்டப்பட்டது . 
43. பலகோயில்களில் நடைபெற்ற 

நடைபெற்ற தேர்த்திருவிழாக்கள் 
சுட்டப்படுகின்றன . 
44. காலகண்டன் ஐந்து பெண்களை மணந்து , பிள்ளைகள் 

பெற்று இராச்சியமாண்ட விவரமுள்ளது . 
45. மாற்றாரை வென்றும் சரணடைந்தவரைக் காத்தும் நல்லாட்சி 

புரிந்தான் . 
46. பிராமணரிடம் விசுவாசத்துடன் காலகண்டன் இருந்தான் . 

கபிலைக்கதை என்ற அச்சில் வராத நூலில் விஜயாலய 
சோழன் சைவபிராமணர்களைத் தஞ்சையில் குடியேற்றித் 
தானங்கள் செய்ததாகக் காண்கிறோம் . ( அச்சில் வராத 
கபிலைக்கதை சுவடியாகத் தருமபுரி அகழ்வைப்பகத்தில் 
உள்ளது ) 


432 


47. பத்திமை - பக்தி அல்லது விசுவாசம் . மரபுளோர் - வம்சம் . 


48. அமலனார் திசை- ஈசானதிசை . சமிரன்திசை- வாயு திசை 

( வடக்கு ) குணதிசை - கிழக்கு. சமனவன் திசை - மேற்கு 
சயிலம் - மலை . 


49. வரை - மலை . விரை - மணம் . அரவகன்னியர் - நாகக்கன்னியர். 
50. மூன்றுலகத்தில் இருப்பவர்- பூமி - மனிதர்; பாதாளம் - நாகர் ; 

மேலுலகம் - தேவர் . 
51. மாரன் - மன்மதன் . அரவனார் - ஆதிசேடன் . அளகை 

வேந்தன் - குபேரன் . பொன்னுலகில்தரு - கற்பக விருக்ஷம் . 
52. வீரர்விதி - இராசவிதி என உரையில் உள்ளது . 
53. சிந்தூரம் - யானை ; பரி - குதிரை. 
54. பலவித ஓசைகள் சுட்டப்படுகின்றன . 
55. வல்லத்தின் வளமை கூறப்படுகிறது . 
56. சிற்றிடை மடவாள் . ஏழுவகைப் பெண்களில் பெதும்பையர். 
57. வல்லம் நகருக்கு ஒப்பில்லை என்கிறார் . 
58. நாவலர் - புலவர் . மாவடுவென்ன கன்னியாக அம்மையைக் 

கூறுகிறார் . 
59. விதனம்- கவலை . துர்க்கை , பரை , தேவி என ஏகவீரியைக் 

கூறுகிறார் . 


60. ஆதிவாரம்-ஞாயிற்றுக்கிழமை . 
61. செம்மையலங்கல் -சிவப்புப்பூமாலை . துர்க்கைக்குச் சிவப்பில் 

கூடியபொருள்கள் விசேடமாகும் . 
62. ஏகவீரியை வழிபட்டால் பல நோய்கள் விலகும் என்க . 
63 , மகாரோகங்கள் - பெருவியாதி முதலியன. 
64. சிவந்த பூ , சந்தனம் , குங்குலியம் முதலியவை கூறப்படுகின்றன. 
65. இகலவன்-பகைவன் . சமுசயம் - ஐயம் . 
66. கூழ்ப்பாண்டம் என்பதற்குப் பானையில் உள்ள கூழ் எனலாம் . 

அம்மனுக்குக் கூழ் ஊற்றுதல் சிறப்பாகும் . சோரர் -திருடர் . 
67. திருமகள் மேவும் தீர்த்தம் - இலக்குமி விரும்பும் தீர்த்தம் என்க . 

பரிவு - அன்பு. 


வல்லம் தலபுராணம் 


433 


68. சுக்கிரவாரம் - வெள்ளிக்கிழமை . பால்பாயசம் படைப்பதைக் 

கூறுகிறார் . 


69. மண்டலம் - 48 நாள்கள் . இகலை - பகைவர் . 
70. மாபலி ஆதிகாலத்தில் வழிப்பட்ட விபரமுள்ளது . 
71. ஏகவீரி முன்பு நெய்விளக்குகள் ஏற்றப்பட்டமை 

கூறப்படுகிறது . தற்போதும் நெய்விளக்குகள் 
ஏற்றப்படுகின்றன. 


என 


72. செய்ய தூசு- சிவந்த ஆடை துய்யசந்தனம் -சிவப்புச் சந்தனம் . 
73. யோக்கிய பதார்த்தம் - சைவப் பதார்த்தங்கள் . ஆமிஷ்டம் 

மாமிச பதார்த்தங்கள் . 
74. ஏகநாயகி , ஆகநாயகி , யோகநாயகி 

ஏகவீரி 
அழைக்கப்படுகிறாள் . 
75. மாபலி வழிப்பட்ட விபரமுள்ளது . ரோகம்- நோய் 
76 , பன்னாகம் - பல்வகை நாகங்கள் . 
77. கணங்கள் - கூட்டம் . மதி - நிலா, 
78. சத்துரு - பகைவர் . வல்பிணி-வன்மையான நோய் . 
79. ஏகவீரி நாமத்தை உச்சரிக்க , சகலபாக்கியங்களும் கிட்டும் . 

உயர்வரை - உயர்ந்த மலை . 
80. ஏகவீரியின் 108 நாமங்கள் கூறப்போகும் விவரமுள்ளது . 

முதல் 93 வரை 13 பாடல்கள் ஏகவீரியைப் போற்றி 
அர்ச்சிக்கும் பாடல்கள் எனலாம் . 108 நாமங்களும் உள்ளன .. 
வேளையும் 

அம்மனை வழிபடுவோர்க்குக் 
குட்டரோகம் , முயவலி நீங்கும் என்கிறார் . 
95. அம்மனுடைய நாமங்கள் உச்சரித்தால் புண்ணியம் கிட்டும் 

என்கிறார் . 
96. இச்சருக்கம் படிப்பதால் கேட்பதால் வரும் பயன்கள் 

கூறப்படுகின்றன 
97. வாசவன் - இந்திரன் . வல்வினை - கொடிய பாவங்கள் . 
98. நகரின் நான்கு பெயர்களும் சுட்டப்படுகின்றன. 
99 , மகபதி - இந்திரன் . அகமது - மனத்தில். செகம் - உலகம் . 


94. மூன்று 


434 


100. ஆரணம் - வேதம் . மாவலி மன்னனை இங்கும் கூறுகிறார் . 
101. வல்லமாள் 

நகரின் சரிதை 

வல்லம்புராணம் 
கூறப்பட்டுள்ளது . படிப்பது கேட்பதால் வரும் பயன்கள் 
கூறப்படுகின்றன . எல்லவர்- எல்லாரும் . 


என 


102. இதுவும் அது . அமலனார் - சிவன் . 


103. சுருதி - வேதம் . சுந்தரம் - அழகு. 
104 , வரைக்கரன் -சிவபெருமான் ( கபிலையான் ) திரை - அலை. 


105. இப்புராணத்தை மனதாரப் பூசை செய்பவரின் பாபங்கள் 

நீங்கும் என்கிறார். 


106. வாழ்த்துடன் நூல் முடிகிறது . மழை பெய்யும் என்றும் சைவம் 

தழைக்கும் என்று ஆசிரியர் கூறுகிறார். 


கூத்தபிரான் கையெழுத்துப் பிரதியில் கூடுதலாக உள்ள 
25 பாடல்கள் வருமாறு . 


குலமிலான் குணங்குறியிலான் நாமநன் னகர 
நலமிலான் வரலேதலிலான் முன்பு பின்புச் 
சொலவிலா னுயரந்தோரிலா னிகரிலான் தொழிற்செய் 
தலுமிலா னுயர்தொறு மிருந்தாடுவான் தலைவன் . 


1 


என்றனன் கேட்ட வனைவரு மிறும்பூ 

தெய்தியே முனிவரை வணங்கி 
நன்றெனக் கபிலன் மற்றவற் குரைக்கு 

நானிலம் புரந்திட வரசாய்க் 
குன்றினு முயர்தோள் குமரனை யின்னே 

கொள்வது குணமெனக் கூற 
வன்றவன் மகிழ்ந்து மாமுனி தலைவ 

மற்றதே நமர்க்குள மென்றார் . 


2 


மற்றவர் சேனைக் குப்பைத் தரணி முனிமா யங்கி 
யுற்றிடு பஞ்சா யீசனுதல் விழிதிறந்து நோக்கப் 
பெற்றிடு மதனாய்ப் போகப் பேறுடைக் கால கண்டன 
பெற்றனன் வாகை வெற்றி வளையொலி பிறப்பித் தானே, 


3 


வல்லம் தலபுராணம் 


435 


திருவா பரணம் பொன்னாற் மணியாற் மிகச்செய்தளித்து 
மருவா தரவிற் பரிவட்டம் பட்டின் மகிழ்ந்தளித்து 
மொருவா சிறப்பி னபிடேக மாதி யுறப்புரிந்தும் 
வெருவா விறற்கழ லாள னன்பாற் றுதன்மேயினனே . 


4 


கார்த்திகைத் திங்கள் மதிவாரந் தோறுங் கனகத்திற்செய் 
தாரத்தியிற் கூவிள மாயிர மாயிர மண்ணலருகின் 
மூர்த்தி பொற் றாளி ளருச்சித்தும் வேறு மொழிபி றவும் 
பூர்த்தியி னோங்கப் புரிந்தான் றிறன்மைப் புரவலனே . 


5 


ஆலயம் பெருகச் செய்து மணிவிழாப் பெருகச் செய்தும் 
மாலயற் கரியான் பூசை வரவரப் பெருகச் செய்து 
சோலையுஞ் செறுவு மற்றைத் துடவையும் பெருகச் செய்து 
காலையு மாலைப் போதுங் கைகுவித் திறைஞ்சு வானால் . 


6 


தினவிழாக் கண்டும் பக்கத் திருவிழாத் தெரிந்து மாதக் 
கனவிழாப் பார்த்தும் வேனிற் கமழ்விழா நோக்கம் செய்து 
மினவிழா வுள்ள வெல்லா மியற்றிட நாட்டம் வைத்துந் 
தனவிழா வென்றி யாருஞ் சாற்றிடச் சிறப்பிப் பானால் , 


7 


கூறிய பலவுங் கால கண்டர்பேர் 

குரிசிலு மாற்றிப்பல் லாண்டு 
தேறிய வுணர்வோ டுலக மாண்டிருந்து 

சிவன்கை லையை யடைந்தான் 
மாறிலா வவன்றன் வழிவந் தோரெல்லா 

மவ்வகை வாழ்ந்தன ரென்ப 
வாறுமாமுகத்து வண்ணலு முரைப்ப 

வருந்தவ முனிவனு மகிழ்ந்தான் . 


8 


காதலி னிசைந்து வல்லமா புராணம் 

கட்டுரை சொற்றிடு தவத்துச் 
சூதமா முனியைச் சௌனகன் பணிந்து 

சொல்லுவான் வல்லமாந் தலத்தை 
மேதகப் பணிவான் விரும்பிய துள்ளமென 

விடைகொண் டவன டைந்து 
போதலர் வச்சிர தீர்த்தநீ ராடி 

புளகித மடைந்தான் புனிதன் . 


9 


436 


விதியிற் புண்ணிய கங்கைநீ ராடி 

வெள்ளைநீற்று முப்புண்டரம் புணைந்து 
கதியிற் சேர்த்திடு கண்மணி தரித்து 

கருத்தினுள்ளுற வெழுத்தைந்துங் கணித்து 
மதியிற் றானமுற் றூய்மைய தியற்றி 

மஞ்சனாதி யாவையு முறக்கொண்டு 
நதியிற் செய்ய ருக்கிய முதற்பலவும் 

நிரப்பிமேதகு பூசனைப் புரிவான் . 


10 


திருந்து மன்பினா லாகன மாதி 

செய்து வாசனை தயிலமு னாட்டிப் 
பொருந்து பற்பல பணிகளும் பூட்டிப் 

புகரில்லாத பல்சுவைகளு மமைந்த 
மருந்து நேர்நிவே தனங்களு மூட்டி 

வயங்கு பற்பல தீபமுங் காட்டி 
கருந்து ழாய்முகி றேடி முன்காணா 

காலிற் பன்முறைப் பணிந்துதோத் தரிப்பான் . 


11 


விண்ணிலந் தீயிரும்பு வெங்கதிரோ ரொண்கிரணங் 
கண்ணருக்க னீருவர்ப்பு மலர்மணங் காய்கதிர் சுக்கை 
வண்ணமணி யொளிநாரந் தண்மையழல்விதி வெம்மை 
பண்ணமையு மிசைபோன்ற பரம்பாநிற்பணி கின்றேன். 


12 


என்று நற் றுதிசெய் தெண்ணிலா வுயிரு 

மீன்றினி தளித்திடு மிறைவி 
தன்றுணைத் தலைவன் தன்னெதிர் பணிந்து 

சாற்றுபல தீர்த்தமு மாடி 
வென்றிகெர் னேக வீரியை மனித 

மடங்கலை வின்புறப் போற்றித் 
துன்றிய தவத்துச் சௌனக முனியுந் 

தன்னுடைச் சூழலை யடைந்தான் . 


13 


மதிக்கு மிழைபுனை யன்னை மங்களநாயகி தன்னை 

மருவு மன்பர் 
துதிக்கு மெழில்வல்ல நகர்வச்ச ரீசன்றன்னைத் 

தூயோ ருள்ளம் 
பதிக்கு மருமலர் வச்சிர திரத்தத்தில் 

படிந்துதினம் பணிகுவாரேல் 
விதிக்கு மணப்பரிதாய் பேறெல்லா மொருங்கடைந்து 

மிளிர்வர் மற்றும் 


14 


வல்லம் தலபுராணம் 


437 


- 


- 


எனக்குமரன் சனற்குமர னிருசெவிக்கு மமுதமென 

வியலிற் கேட்ட 
கனக்குமெழில் புராணமிது காந்தத்தி லுரைத்த விந்திர 

கீல மான்மி யத்தைத் 
தனக்குவமை யில்லாத சூதனருள் புரிய 

சௌனக முனிவன்முன் கேட்டான் 
மனக்கினிய காதையிதன் வரலாறு விஃதென 

வறிமின் மாதோ. 


15 


கடலுலகிற் சீர்வல்ல தலபுராணத்தைக் கேட்போர் 
மிடல்கெழு பொருள்நன் காய்வோர் விருப்பொடு 

படிப்போர் நாளும் 
விடலறப் படிப்போர்க் கும்பொன் வீசவே 

எழுதி வைப்போர் 
மடன்மல ராதி கொண்டு வயங்குற பூசை செய்வோர் , 


16 


இம்மையில் மனைவி மக்க ளியைதரச் செல்வ மெல்லாந் 
செம்மையி னனுபவித்துத் தேவர் தம்போகம் யாவும் 
அம்மையின் மிகதுய்த் தீற்றி வருமறை முடிவுந் தேறாக் 
கொம்மைவெள் விடையான் மேய சிவபுரம் குறுகி வாழ்வார் . 17 


மங்கள வல்லினாதன் வச்சி ரேசுரர் விரும்பி 
தங்கினர் தானமே புராண மாதுசாற் றுங்கா 
லெங்குமிதை போற்றுவார் தமைத்தேவ ரேத்துவார் . 
பங்கமற விவ்வுலகினில் பல்லாண்டு வாழ்குவரே , 


18 


நல்லமா தவர்கள் போற்று மங்கள நாயகியோ டமரர் பிரான் வாழ்க 
சொல்லு சோழீசர் சௌந்தரவல்லி திருமலர் திருவடி வாழ்க 
வல்லமா நகராரும் வாழ்க மற்றதில் மன்பதைக் குழுவெலாம் வாழ்க 
வெல்லுமிப் புராணம் மேம்பட வாழ்க விறைவனு மறநெறி வாழ்க . 

19 


கலைமதி மிலைந்த வச்சிரேசு வரனு வரைதரு கன்னியும் வாழ்க 
மலைகிலை கொண்டசோ ழீசுவரன் சௌந்தர வல்லியும் வாழ்க 
நலமலி பதும நங்கைதன் னுடனே நரசிம்ம மூர்த்தியும் வாழ்க 
வலமுடை யேக வீரியும் வாழ்க வாழ்க வேழ்கன்னியர் மாதோ. 20 
வச்சிர தீர்த்தம் கௌதமதீர்த்தம் வளமுடை தேவிதன் தீர்த்தம் 
உச்சித முடைய மணிமுத்தா நதியு முலகிடை தவநனிவாழ்க 
இச்சொலுந் தீர்த்த மாடுவோர் வாழ்க விப்பெரும் புராணமும் வாழ்க 
நச்சர வணிந்த நாயகன் பாதநண்ணிய வன்பர்கள் வாழ்க . 21 


438 


கருமாள வினைகழிய திருநீறுந் கணமணியுங் கவினப் பூண்டோன் 
பெருமாளு செட்டியெனும் பேராளன் திருவாழ்க பேயோ டாடும் 
திருவாள னடிமறவா கோவிந்த சுவாமியெனும் திறலோன் வாழ்க 
பெருவாழ்வு மிகவெய்தி வல்லம் வளர் செட்டிமார் பெரிதும் வாழ்க . 22 
மறைமுடி யறியா வச்சரீ சுரனை 

மங்கள வல்லியை மகிழ்வால் 
இறைகுவித் திறைஞ்ச கிடைத்தவா வெனக்கு 

கூட்டிய திருவளர் வாழ்க 
பிறைமுடிக் கணிந்த சோழீசு வரரைச் 

சௌந்தர வல்லியைப் புகழத் 
துறையிடை வெமக்குக் கூட்டியே முடித்த 
வெம்மனோர் புரிதவம் வாழ்க . 

23 
கௌதம நகர மிந்திரகீலந் தவசித்தி நகரமே வல்லம் 
நவமுறு பெயர்கொள் தலபுராணத்தை நற்றமிழ் மருகனும் நவின்றா 
னவையுறு பிழைகளாய்ந்து சிற்சிலபா வாக்கியும் புராணத்தை முடித்தான் 
தவமுறு பொன்னுநட ராசனென்னு தமிழுணர் தக்கவன் மாலோ . 24 


போற்றுபுகழ் திருவல்லம் பொருந்தி வாழும் புராணர் 

பூரணி கமலப் பொற்றாள் வாழ்க . 
வாற்றுபெரு கருணையே யுருவான சோழீசுர 

ரருளுருவ சௌந்திர நாயகிதாள் வாழ்க 
மாற்றுதலில் நீற்றி னோடு கண்மணி 

பூண்பவர்க ளெல்லாம் வாழ்க 
மாற்றுதிரு வளர்செல்வி யேக வீரி 

பதம் வாழ்க வாழ்க விப்புராணம் மாதோ . 


25 


பயன்பட்ட நூல்கள் 


2 
. 
3 
. 


1 . அகநானூறு கழகப் பதிப்பு , சென்னை . 
2 ஊரும் பேரும் , ராபி . சேதுப்பிள்ளை, சென்னை . 

தஞ்சாவூர் மாவட்ட சரித்திரம் , பி.வி. ஜகதீச அய்யர் . 
4. தஞ்சாவூர் மாவட்டம் , சோமலே . 
5 . கல்வெட்டுக் காலாண்டிதழ்கள் , த.தொஆ.துறை , சென்னை-8 
6 . சமாதிலங்க பிரதிஷ்டை , தஞ்சாவூர் சரசுவதி மகால் 

வெளியீடு. 
7. நாலடியார் மூலமும் பதிப்பிக்கப்படாத பழைய உரையும் , 

ச.கிருட்டிணமூர்த்தி , மெய்யப்பன் பதிப்பகம் , சிதம்பரம் . 
8. திருக்குறள் பழைய உரை , 

கிருட்டிணமூர்த்தி , 
த.தொஆ.துறை, சென்னை -8 . 
9 . வரலாற்றில் வல்லம் ச.கிருட்டிணமூர்த்தி , சேகர் பதிப்பகம் , 

சென்னை -78 . 


ச . 


10. முத்தரையர் , நடன காசிநாதன் , சேகர்பதிப்பகம் , சென்னை -78 . 
11. தருமபுரி வரலாறும் பிரகலாத சரித்திரம் , ச.கிருட்டிணமூர்த்தி , 

தகடூர் மாவட்ட வரலாற்றுப் பேரவை , தருமபுரி. 
12. திருவோத்தூர் வரலாறு , ச . கிருட்டிணமூர்த்தி , சேகர் 

பதிப்பகம் , சென்னை -78. 
13. தமிழ் நாட்டுச் செப்பேடுகள் , தொகுதி -1 மற்றும் தொகுதி -2, 

ச . கிருட்டிணமூர்த்தி , மெய்யப்பன் பதிப்பகம் , சிதம்பரம் . 
14. கிருஷ்ணன் நாடகம் , ச . கிருட்டிணமூர்த்தி , மெய்யப்பன் 

பதிப்பகம் , சிதம்பரம் . 
15. விக்கிரமசிங்கபுர உலா , ச . கிருட்டிணமூர்த்தி , உண்ணாமலை 

பதிப்பகம் , சென்னை -41 . 
16. கல்லிடைக்குறிச்சிக் கலைக்கோயில்கள் , ச . கிருட்டிணமூர்த்தி , 

உண்ணாமலைப் பதிப்பகம் , சென்னை -41. 


440 


17. துர்க்கை வழிபாடும் வரலாறும் , ச . கிருட்டிணமூர்த்தி , 

மணிவாசகர் பதிப்பகம் , சென்னை . 


18. திரும்பாம்புரம் தலபுராணம், ச . கிருட்டிணமூத்தி . 
19. பிள்ளையார் கதை , ச . கிருட்டிணமூர்த்தி , திருவாவடுதுரை 

ஆதீன வெளியீடு. 
20. புட்ப விதி, ச . கிருட்டிணமூர்த்தி , சிதம்பரம் ஆறுமுக நாவலர் 

அறக்கட்டளை வெளியீடு 
21. நடுக்கற்கள் , ச . கிருட்டிணமூர்த்தி , மெய்யப்பன் பதிப்பகம் , 

சிதம்பரம் . 


22. மதிகெட்டான் நாடகம் , ச . கிருட்டிணமூர்த்தி , உண்ணாமலை 

பதிப்பகம் , சென்னை -41 . 


23. தஞ்சாவூர் வட்டக் கல்வெட்டுகள் , த.தொ.ஆ.துறை , 


சென்னை -8 . 


24. தென்னிந்திய கோயில் சாசனம் - தொகுதிகள் தி.நா. 

சுப்பிரமணியன் , அரசினர் கீழ்த்திசைச் சுவடி நூலகம் , 

சென்னை , 
26. Tamil Civilization , Vallam excavation , Tamil University , 

Thanjavur .. 
27. The Cholas , Vol.l , Madras University . 


பாடல் முதற்குறிப்பகராதி 


அகலிகை அவ்விதம் 4/41 

அந்தணர் தமக்கு 15/32 
அகலிகை கணவன் 15/100 

அந்தணர் தம்மை 13/30 
அகலிகை யதனால் 9/4 

அந்தணர் திலகா 8/38 
அக்கணமாயனாரும் 12/38 அந்தணர் முனிவர் 8/33 
அங்குச் சுற்றிலும் 9/16 

அந்தணர் மேவும் 15/52 
அச்சுதன் குரவன் 9/7 

அந்தணர் வீதியோடும் 15/37 
அஞ்சலி புரந்த முனி 8/2 

அந்தமந்தர 10/26 
அஞ்சிடாதடர்ந்து 8/36 

அந்த மாநகர் 12/5 
அஞ்சினோடாறும் 1/32 

அந்தமாபுரங்களோடும் 15/36 
அடியாரிடமகலாமல் 13/5 

அந்தமாமுனி 10/16 
அடைந்து நின்றெழுந்து 3/36 அந்தமுள்ள 7/43 
அட்டமி நவமி 9/48 

அந்தவேளையில் 2/9 
அண்டம் யாவையும் 2/16 

அப்பெருங்கபிலர் 10/15 
அண்டர் நாடிரசிழ்ந்து 2/19 

அப்பொழுது இமையோர் 7/34 
அண்டர் நாயகன் 11/16 

அப்பொழுது பராசனும் 13/3 
அண்டன் நாயகன் தொண்டு 10/20 அப்போது கடுதில் 14/45 
அண்டர் நாயகனும் 7/8 

அமலனர் திசையில் 15/48 
அண்டர் நாயகனுரைத்த 12/16 

அம்பரத்தின் விடையன் 3/34 
அண்ணலார் திருவருள் 1/41 

அம்பிகையுடனே 15/41 
அண்ணலே யுனையடைந்தவர் 3/30 அரசனும் தளமும் 15/7 
அதனிலே ஒருகாரணம் 12/6 

அரம்பையர் பழிப்பு 5/5 
அதிகமாம் பருவகாலம் 8/23 

அரவ நாயகனும் 8/43 
அதிசயம் பெருகும் 8/44 

அரன் அருள் 4/49 
அத்தருடன் பாதமலர் 1/38 அரிதினும் அரிதாய் 7/14 
அத்திரு தீர்த்தம் 11/3 

அரியதூசுடன் 12/60 
அத்திரிகபிலன் 10/4 

அரிய நற்றவம் 6/31 
அத்தினம் வச்சிரதீர்த்தம் 8/24 அரிய நற்றிறம் 8/5 


442 


அரிய மந்தர 10/25 

அன்னவள் தொடர 12/43 
அரியவன் உருவமான 7/20 அன்னவாகனக் கடவுள் 6/29 
அரியெனும் பெயரால் 3/18 அன்னவாகனன் 7/18 
அருந்தவக் கபிலன் 15/29 

அன்னவாவியின் 8/4 
அருந்தவம் பெருகும் 8/1 

அன்னவாறு 3/31 
அருந்தவர் துதிப்போர் 3/23 அன்னைதாள் 14/26 
அய்யனே போற்றி 10/6 

அன்னையாம் ஏகவீரி 12/51 
அல்லியின் சுழலாள் 9/40 

அன்னையும் சுதனை 15/11 
அல்லுநேர்க்குழலாள் 1/28 

அன்னை மங்கள 12/53 
அல்லெனும் இரவிலே 15/66 அன்னையாம் 10/7 
அல்லெனும் பகலுமில்லா 12/32 ஆகிய சுக்கிரவாரம் 15/68 
அளித்திடும் சுதனோடு 15/45 ஆகையினால் 5/19 
அவனியின் இடையே 4/22 ஆசனத்திருக்கும் வேதன் 6/15 
அவ்வரமடைந்து 3/45 

ஆசுடனே 1/40 
அவ்வரை மருங்கில் 5/15 

ஆசையேகையாம் 15/91 
அறிவிலாதவன் சகலமும் 6/24 ஆடுமயிலென்ன 15/21 
அறிவினால் அழகால் 4/50 ஆண்டாண்டுகள் 13/8 
அறிவினால் அறிந்து 4/30 ஆதிகாலமே 10/8 
அனங்கனை மனதப்பு 4/23 ஆதிநாயகனே 7/9 
அன்பரிடத்துறையன்பு 11/4 ஆதிநாயக 14/18 
அன்று தோன்றிய 12/58 

ஆதிநாளையில் 15/70 
அன்று நாள் முதலாய் 12/48 ஆதிமாலயனும் 9/53 
அன்று நாளுலகம் 10/15 

ஆதியாம் வாரம் 9/42 
அன்று முதல் 3/24 

ஆதி நாளையில் வல்லம்மா 14/4 
அன்னதேவி 15/76 

ஆதிவேதனும் 3/32 
அன்னதோர் 9/49 

ஆயதோர்பூசாவிதி 9/21 
அன்னமது நடமாட 2/33 

ஆயதோர் வணிதை 8/41 
அன்னமாமுனி 10/17 

ஆரகுண்டலங்கள் 15/9 
அன்னமென்னடை 4/42 

ஆரணத்தலைவன் 2/48 
அன்னம் வரும்பதி 1/12 

ஆரணனுமே 1/19 
அன்னவன் உலகம் 4/31 

ஆர்த்தபோதினிலே 12/21 


வல்லம் தலபுராணம் 


443 


Mam 


ஆவணி நாளில் 8/29 

இந்திர கீலப் புராணம் 15/105 
ஆவி நேயமும் 9/11 

இந்திரகீல கொளதம நகரம் 9/52 
ஆவுநாயகன் 1/25 

இந்திரன் முதலாய் 13/24 
ஆறு காலுடை 14/6 

இந்திரன் வசந்தன் 6/5 
இகலினி மன்னரை 14/8 

இந்துவு மறுகும் 1/23 
இக்கதைப் பெருமாம் 11/12 இந்நதியதினில் 8/16 
இக்குணத்தவராகிய 3/12 

இந்நிலத்தோர்புகழ் 2/24 
இசையடர் காமல வாசனன் 7/1 ] இப்படிக்காலகண்டன் 14/37 
இதுகளாதியாம் 15/77 

இப்படி செய்தபேர்கள் 15/69 
இத்தலம் தனக்கு 2/31 

இப்படி முனிவர் நேர 3/21 
இத்தலம் தனிலிருந்து 12/46 இப்படியனேகம் 12/37 
இத்தலந்தனிலே 2/59 

இப்பருபதத்திலே 10/13 
இத்தலந்தனிலே உனக்கு 3/44 இப்பார்புகழ் பராசமுனி 13/9 
இந்த நல்தீர்த்தம் 7/37 

இப்பெரிய ஏகவீரி 12/2 
இந்தநற்பிராணி 6/23 

இப்பெருஞ் சேனை 15/23 
இந்த நல்விதத்தால் 9/19 

இப்பெருந்தகைமை 1/47 , 2/71 , 
இந்த நீரினுக்கொப்பது 8/12 

3/50 , 4/52 , 5/23 , 6/40 , 

7/51 , 8/48 , 9/54 , 10/29 , 
இந்த மாதவங்கள் 14/30 

11/16 , 12/64 , 13/47 , 14/52 . 
இந்த மாநிலத்தில் 15/6 

இப்பெருதகைமைபூண்ட 2/67 
இந்த மாபலி 15/75 

இப்ருெந்தகையதாகிய 2/4 
இந்த மாபுராணம் 1/47 

இப்பெரும்கணநாதர் 7/19 
இந்த மால் வரை 7/38 

இப்பெரும் குணத்தை 8/19 
இந்த மாவாரம் 7/40 

இப்பெரும் வளஸ்ரீகண்டன் 14/9 
இந்த மான்மியம் 11/11 

இமையலோகம் 7/7 
இந்த முனிவன் சரிதை 3/27 

மையவருடனே 5/20 
இந்த வாசகம் 9/9 

இமையவர் புகழும் 13/16 
இந்த வாசகம் சதுர்முகம் 6/28 

இம்மலை சரிதை 2/69 
இந்தவாய்மைகள் 14/3 

இயம்பிய குகனை 15/59 
இந்தனம் இரையாய் 7/12 

இயம்பிய புராணம் 15/102 
இந்திரகீலக் குன்றின் 1/37 

இயம்பிய மொழி 13/43 
இந்திர கீலத்தின் 2/62 

இருக்கு நாளில் 3/10 


444 


இருபடைத்தலைவர் 15/24 

உரமது படைத்த 2/49 
இருவர் கூவினும் 7/5 

உருத்திராணி 15/86 
இருவர் வாணியு 12/23 

உருவம் யாவையும் 7/26 
இலகு வேதியர் 9/18 

உரைத்த வாசகம் 12/24 
இலங்கு தீர்த்தத்தில் 8/6 

உரைத்த இச்சரிதை 15/104 
இலங்கு பன்னகசாலை 3/7 

உரைத்திடும் கமலாசனத்தினை 6/3 
இலங்கு மாநகரில் 1/15 

உலகவானவர் 3/40 
இவ்வகைத் தவம் 2/7 

உலகில் யாவரும் 4/38 
இவ்வளம் பெருகிரிதனில் 3/6 

உலகில் நதிகட்கெல்லாம் 13/28 
இவ்விதம் கபிலன் தானும் 10/12 

உலகினிலே மூன்றரையாம் 11/9 
இவ்விருகனலின் 3/38 

உலகெலாம் கீர்த்தி 14/48 
இவ்விருவரும் அமர்புரியும் 4/3 

உலகெலாம் நிறைந்து 7/56 
இவ்வுடல்தனைக் கொண்டு 5/4 
இளைத்தவன் மெலிந்தபோதில் 

உன்னுட சுதனுமான 14/47 
12/40 

ஊசிமேலொரு 2/5 
இறந்த மன்னன் 14/12 

ஊழிகாலத்திலே 12/36 
இறையவன் அருளால் 8/3 ஊழ்வினையதனால் 6/17 
இன்பமாய் எவர்செயதாலும் 15/62 எங்கள் நாயகனாம் 9/37 
இன்பவெளி 3/26 

எங்குதான் இருந்து 14/40 
இன்னுரை செய்திடு 11/2 

எங்கெனும் துதிக்கும் 13/45 
இன்னவாறுடை 14/2 

எத்தனை தவங்கள் 5/7 
இன்னவாறு கொளதமனும் 7/46 

எந்த நல்லுயிராகிலும் 8/14 
இன்னவாறு அம்முனி 4/46 

எந்த நாதனே 4/37 
இன்னவாறு எனக்கங்கு 6/34 

எப்பெருங் கிரியை 6/27 
இன்னிலம் புகழும் 15/98 
இன்னிலமே பெறும் 11/6 

எப்பெரும் பிணியோர் 9/51 
இஷ்டமாயரியாசனம் 15/18 

எப்பெரும் 

பொருள் 6/36 
ஈசநாமங்கள் 9/24 

எப்பொழுதும் 5/16 
ஈசனார் அரிவேதன் 10/19 

எல்ல வரும் புகழ்ந்தேத்த 11/7 
ஈசனார் அருள் 12/8 

எவர்களும் பிதிர்தேவதை 9/47 
ஈசனார் செய்கை 6/20 

எவர்களுன்னிடத்தில் 13/23 
உண்டிடுமடையும் 14/41 

என்றவப்பொழுதே 3/37 


வல்லம் தலபுராணம் 

445 
என்றுதோத்திரம் 12/15 

கமலக்கண்ணா 7/24 
என்று மாமுனி 14/17 

கமலமாதிருக்கும் 8/47 
என்றுமிந்திர கீலவரை 2/6 கமலாமாதுறைராமனும் 4/45 
என்றுமிப்படியே 7/10 

கமலவாவியின் 2/1 
என்றுரைத்தவர் 7/42 

கயிலை வாசவனே 

னே 7/36 
என்னாச்சிரமம் 13/6 

கரிபுரவிதிக்கயமாம் 4/5 
ஏகநாயகன் 9/36 

கரியமால்பதி 8/8 
ஏக நாயகனாகி 6/37 

கரியமேனியன் 12/17 
ஏகவிரிதன் மகிமை 11/13 

கருணைமகவாகி 3/129 
ஏகவிரிதன் முன்பதாய் 15/71 கருணையால் மூவர் 7/30 
ஏகவிரியே 15/81 

கருதியகலகண்டன் 15/47 
ஐந்தெனும் ஆண்டு 14/23 கருதுகாரணம் 3/17 
ஐப்பசித் திங்கள் 8/30 

கலகமீதினில் 10/11 
ஒருத்தருமருகவொனத 15/79 கழற்கலி நாலாயிரம் 1/44 
ஒருவரும் உணர வொண்ணா 5/2 கறையுடை மிடற்றான் 5/22 
ஒன்றுமல்லாத 14/35 

கற்புடை அகலிகை 4/27 
ஓடினான் பிரமசாரி 14/39 கற்புடையோரை 3/46 
ஒருருவாய் 1/2 

கனகமாமுலையாள் 3/47 
கங்கைகாவிரியும் 10/14 

கனிகிழிந்தொழுகும் 2/39 
கவ்கையும் தும்பையும் 15/15 கன்னல முந்தி 1/10 
கங்கைமதியொளிர்சடை 1/17 காடையுடன் 2/35 
கங்கை வேணியன் 9/23 

கன்னிதோரணம் 9/17 
கஞ்சமாமுகத்தாள் 4/36 

கன்னிமாநகரம் 13/21 
கடவுளர் கோமான் 2/54 

கன்னியர் எழுவர் 8/42 
கடையனாகி 4/32 

கன்னியுடன் அமரும் 2/66 
கண்களையொதுக்கும் 2/42 

காமனை எதிரில்லாதே 12/41 
கண்டவன் உவகை கூர்ந்து 4/17 காரிகை உருவமெல்லாம் 4/16 
கண்டிடும் முனிவன் 6/13 

காரிகை முதலாய் 1/39 
கண்டு இந்திரன் 7/4 

கார்த்திகைத்திங்கள் 13/29 
கன்னலின் கணுவின் 2/45 கார்த்திகைப் பருவம் 8/27 
கதித்த திக்கயம் 2/34 

காலகண்டனெனும் 14/22 


446 


காலங்கள் அதனாற் 5/9 

சக்கரமுடைத்தாய் 3/16 
காலனைக் கடிதாய் 10/28 

சங்கரன் விடைவாகனன் 9/28 
காவலன் இல்லாத 6/7 

சங்கரா சிவனே 3/41 
காழிதிருப்பெருமணமும் 2/25 சங்கரா போற்றி 10/11 
கிரிகள் மாநதிகள் 3/3 

சங்குமல்லரி 15/12 
கீர்த்தி வாசனன் 9/32 

சசிநாயகன் 11/24 

சங்சலமே மிக 5/17 
குங்கும தனத்தாள் 15/46 
குண்டலத்துடன் 12/59 

சண்டிகைதேவி 12/45 
குதிரையை நிகர்க்கும் 2/43 

சதுர் மறையுணர்ந்த 7/32 

சத்திர நடனம் 2/46 
குமரனுமுரைப்பக்கேட்டு 2/65 
கும்பமாம் தனுவின்றி 3/37 

சத்துருவனே 4/21 

சந்தனகளப் 9/39 
குயிலெனும் மொழியாள் 11/15 

சந்தனவனப்பொழில் 12/1 
குரவனும் கமலத்தடியினை 6/2 

சந்தனவனம் 15/103 
குருவுரை யதனை 6/10 

சரணமடைந்தே 12/26 
கேசவன் சுதனா 7/48 

சரணமென்றடைந்தால் 3/20 
கேட்டிடும் பரிவாய் 5/2 

சரிந்த சூரியசந்திர 9/34 
கையில் மான்மழு 7/23 

சருவதாரித்தினி 15/90 
கையில் மான்மழுகரியுரி 14/1 

சனக்குமார 2/11 
கையினில் சோளிகை 14/38 

சனற்குமாரனும் 12/56 
கொடியமாவிடம் 12/13 

சாளரமதில்களோடும் 15/35 
கொண்டவர் ஒருவரோடும் 4/17 

சிங்கமேல்குரு 8/22 
கோலமாமெனும் 12/55 

சிங்கவாகினி 15/88 
கௌதமதீர்த்தம் 15/42 

சித்திரைமாதம் 8/28 
கௌதம நகரம் 3/48 

சிந்தூரம் பரிபதாதி 15/33 
கௌதமநகரில் 15/2 

சிந்தூரம் இளநீர் 15/36 
கௌதமமுனிவன் 2/51 

சிவந்ததோர் அலரி 15/64 
கௌரிமாயி 15/85 

சிவனருள் பெருகும் 10/27 
சகலகாமப்பிரதாயினி 15/87 

சீர்தழைக்கவும் 1/7 
சகலமாரோக தரித்திரம் 15/96 

சீர்பொருந்தும் காப்புச்செய்யுள் 
சகலமா வரங்கள் 13/18 

சீலசுத்தமும் 3/39 
சகலலோகமும் 9/10 

சுக்கிரவாரம் 9/45 


பா 


வல்லம் தலபுராணம் 

447 
சுந்தரன் அருளால் 5/27 

தமக்கொருபொருளுமின்றி 6/9 
சுந்தரிகணவா 6/35 

தரணியுள்ளவர்கள் 13/33 
சூலபாணியன் 9/29 

தரையினில் தருமச் செய்கை 6/19 
சூலபாணியனும் 7/35 

தவமதில் உயர்ந்த 10/2 
செங்கண்மாலரன் 11/50 

தவமது பெருக்காய் 9/2 
செங்கமலக்கண்ணனும் 1/16 தவமுனிவோர்கள் 6/18 
செச்சைசூழ் நதியிற் 7/3 

தவம் பொருந்திய 4/47 
செப்பமாய் 15/31 

தனங்களும் 15/10 
செப்பிடுமென 2/10 

தனுவெனும் திங்கள் 8/31 
செப்பியமதியும் 8/34 

தனுவெனும் நுதலினாள் 4/12 
செப்பிடும் விதியால் 9/22 தன் பசி தணிக்க 14/34 
செப்பினோம் 2/65 

தன்னம்பெறுமெய்த்தவம் 5/13 
செப்புமா மாகாளனாம் 9/30 

தன்னுடைய தந்தை 15/20 
செய்ய தூசுடன் 15/72 

தாமரையுலகமெல்லாம் 2/12 
செய்யவிந்திரன் 8/9 

தாயமும் குழவிசெப்பும் 14/44 
செய்வகையறிந்து 8/37 

தாருகன் அவளை நோக்கி 12/41 
செய்வகையறிந்து யவரவர் 12/63 தானவர்க்கதிபர் 13/22 
சேர்ந்த நெற்சுமை 2/44 

தானவன் ஒருவன் 13/44 
சேவின் மேல் ஒளிரும் 6/1 தானவன் தனக்கு 12/33 
சேனைக் காவலன் 15/19 

திகிரிசேவிதை 15/93 
சொல்லரிய சிவதலங்கள் 2/30 திக்கெலாம் துதி 2/17 
சொன்ன காந்தத்தின் 1/42 திக்கெலாம் புகழும் 2/47 
சொன்னதோர் நாமம் 15/94 திங்களனிசங்கரனே 1/4 
சோதியாயிருக்கும் 1/26 

திங்களுலாவிய 1/9 
சோமவாரத்தின் 9/43 

திங்கள் மாமுகத்தாள் 7/49 
சௌனகாதிபற் 1/43 

திண்ணன் துதித்திட 1/11 
ஞமலியாரலங்கல் 4/25 

திரிபுராந்தகன் 9/26 
ஞானமுனிவன் 13/2 

திருமகளுடனே 9/3 
தஞ்சன் தண்டன் 12/77 

திருமகள்கணவனான 12/27 
தஞ்சன்தன்னுடன் 12/20 

திருமகள் மேவும் 15/63 
தண்டன் தஞ்சகன் 12/12 

திருவாரூர் 2/26 
தந்தைதான் இருந்த 15/27 

திருவினாயகன் 4/43 


448 


திருவெனும் நகரம் 13/35 
திரைகடல் 8/17 
தில்லை நகர் 1/18 
தில்லையெனும் 3/38 
திவகரனிந்துவும் 1/8 
தினமுமிவ்விதம் 14/19 
தின்மை நீக்கிடும் 14/7 
துக்கமேவிய 6/27 
துங்கபத்திரை 2/22 
துரத்திடும் தினத்தில் 14/39 
துரந்தரமான 13/25 
துருவுமா நடுவுள் 15/39 
தூய மஞ்சன 3/13 
தூயவானவர்க்காக 1/24 
தெய்வம் 

வாழ்க 15/106 
தெருண்ட சிந்தையன் 6/25 
தெருண்ட ஞானிகள் 7/27 
தெளிந்திடப்புகலும் 15/60 
தென்திசையிலிருந்து 12/52 
தேங்குபூகம் 7/37 
தேசுடை ஏகவீரி 12/62 
தேசுடைவேகத்தால் 13/27 
தேடுவதும் திக்கயமே 1/5 
தேவதருவின் 3/5 
தேவநாயகன் 2/18 
தேவநாயகன் தனக்கு 10/22 
தேவராசன் துயர் 1/30 
தேவர்தேவே 3/15 
தேவராலயங்கள் 
15/54 
தேவர் நாயகன் 7/29 
தேவிதன் தீர்த்தம் 11/14 
தேவி நாமங்கள் 15/78 


தேவியாம் சதாசித்தம் 15/89 
தேவியும் களைப்பு நீங்கி 12/29 
தையில தன்னகர் 13/36 
தையெனும் திங்கள் 8/32 
தொடுத்திடும் கணை 12/19 
தொழுதபோதினிற் 2/20 
தொல்லுலகதினில் 15/11 
தொல்லை நான்மறை 1/21 
நகம் பறித்தாங்கு 6/39 
நடந்த காலையில் 3/4 
நடுக்கமுற்றவள் 4/40 
நதிக்களுக்கதிகமான 8/25 
நந்திகேச்சுரனும் 7/16 
நந்திநாயகனார் 7/1 
நந்திநாயகன் 6/30 
நந்தி நாயகனருள் 15/17 
நந்தியும் முதல் கணங்களும் 7/22 
நரசிம்ம சொரூபி 3/19 
நலங்கிளர் தர்ப்பனங்கள் 15/61 
நலந்திகழ் கௌதமன் 4/2 
நலந்திகழ் நிதம்பம் 6/16 
நல்லநாள் முகூர்த்தம் 15/8 
நல்ல மனத்துடையவரே 1/6 
நல்ல மாதவ அறங்கள் 14.14 
நல்லமாதவத்தோர் 9/5 
நவமணி கொழிக்கும் 10/8 
நவமணி கொடுத்து 7/47 
நவமிக்க புரியது 1/13 
நறுமணப்புகையின் 2/60 
நன்மைபெறுசிந்தை 3/25 
நாயகன் இல்லா 6/6 
நாயகன் தவத்துக்கேற்ற 4/10 


வல்லம் தலபுராணம் 


449 


mewn 


. 


நாரணன் பிரமன் 15/1 
நாவலம் பெருந்தீவினில் 2/27 
நாவலர் புகழும் 15/58 
நாகமாமணிகளாலும் 13/15 
நாற்றிசை யெங்கும் 4/28 
நித்தியம்தவறிடாமல் 14/27 
நித்தியம் பருவந்தேவி 15/63 
நிமலனே 15/14 
நிரந்தரம் பனிச்சலம் 4/6 
நிலங்களைப்பிளந்த 14/51 
நிலந்தனைப் பிளந்து 13/17 
நிறைந்த ஞான 15/92 
நிறைபெருந்தீர்த்தம் 7/50 
நினைத்த நல்வரத்தை 2/50 
நீதியாய் நடந்து 15/44 
நீயுமாதேவன் 3/42 
நீலகண்டனே 15/16 
நீலமேகனார் 13/13 
நேத்திரம் புரிந்து 13/42 
நேயப்பாயாசம் 12/10 
நோக்கி மாவதிசயம் 14/22 
பகரவேண்டுக 3/2 
பகலவன் மதியின் 4/18 
பகலவன் வாக்கும் 9/27 
பகைப்புலத்தவரை 1/36 


பயத்திலேயரியும் 9/120 
பருவமங்கையர் 15/13 
பருவமாம் காலகண்டன் 14/49 
பவப்பிணிப் பெருமை 5/8 
பவமதுவுடைய 6/22 
பன்னிரண்டு திங்கள் 11/4 
பன்னெடுங்காலம் 2/58 
பாகுசேர்குழலாளை 1/27 
பாத்திரக்கும்ப மகிழ் 8/39 
பாயிரமுடனே 1/45 
பாரிசாதமும் 9/14 
பாரினில் நிந்தைக்கான 4/34 
பாரினில்புலையர் 8/18 
பாவுறும் அரிகன் 2/38 
பிரமனும்செங்கண் மாலும் 12/46 
பிழைத்தவர் படை 12/34 
பிளக்குமென்றது 7/6 
பின்பந்த மறுத்தானும் 1/29 
பின்னும் யோக்கிய 15/73 
புகழ்பெறும் 12/24 
புன்னைமல்லிகை 
புன்னைவான்கமுகு 14/13 
பூமினய நோக்கி 12/44 
பூரதீபமும் 9/15 
பூரணமயத்தை 1/35 
பூவுலகினில 15/80 
பெருந்தண்டபுவனம் 1/33 
பெருமைசேர் 14/43 
பெருவயலும் 2/29 
பொங்குபன்னகசாலை 10/23 
பொங்குவெங்கிரி 7/17 
பொன்னிநதி 5/14 


பங்கயம் 13/32 


பங்கயத்தட மீதினில் 10/24 
பச்சையால் மேற்றுயில் 2/63 
படிமிசைப்புகழும் 13/34 
பண்ணவர் முனிவர் 7/31 
பண்ணிய 14/25 


பத்தர்தன்னிடர் 7/28 


450 


பொன்னியின்கரை 2/23 


பொன்னுலகடையும் 12/61 
பொன்னுலகுடையோன் 6/38 
போதலார் குழலான் 3/1 
போதலார் புயன் 7/20 
மகபதி சாபம் 6/8 
மகபதிதீர்ந்த 15/99 
மகபதி தவங்கள் 14/29 
மங்களம் பெருகும் 1/14 
மங்களமனைகள் 15/55 
மங்களம் மிகுந்த 13/38 
மங்களவாரம் 9/44 
மங்களம் வேண்டி 9/7 
மங்கள வல்லி 13/40 


மருவணி குழலாள் மங்கள 9/50 
மருவணிகுழலாளேகவீரி 12/50 
மருவணியும் 1/20 
மருவளர்தேவி 1/46 
மருவளர்ந்தோங்கும் 2/61 
மருவளர் பொழில்சூழ் 2/70 
மருவுநற் பொழில்சூழ் 7/51 
மருவியபதிமூன்றாம் 9/46 
மலரின்மேல் 4/13 
மலைமகனிடத்தில் 14/36 
மல்லிகை மருவு 7/54 
மறுவிலா மனத்தோர் 8/20 
மறைபெருந்தவம் 4/48 
மறைபெருந்தவராகிய 6/26 
மறைமுழுதுணர்ந்த 7/15 
மறைமுனிவன் 5/18 
மறையவர் திலகனான 15/33 
மறையவர்திலகா 3/35 
மறையவற் சிணையாய் 14/27 
மறையவன் ஒருவன் 13/41 
மனதினில் நினைத்தபடி 2/52 
மனமேகலங்கி 5/3 
மனிதரும் தேவர் 3/20 
மனிதர்தேவர் 4/19 
மன்னில் உயர்ந்த 2/56 
மன்னரும் பணியும் 14/28 


மங்களவல்லிபாக 10/6 


மங்களவல்லிபாகன் 9/6 
மங்களவல்லியுகந்து 9/52 
மங்கையர்க் கரசி 15/26 
மங்கைய ராகிலும் 8/13 
மஞ்சனத்துடன் 9/12 
மஞ்சனமாடும் 4/26 
மண்ணாரிடமெங்கும் 13/7 
மதிதவமும் 11/8 
மதிதவழ்சடை 13/19 
மதிதவழ் பொழில் 13/37 
மதியெனும் 4/15 
மந்திரமிகும் 4/9 
மந்தரனெனும் 10/27 
மரகதச்சிலை 2/13 
மருவடர் பொழில் 11 / 
மருவணி குழலாள் 10/1 


மன்னவன் 15/30 


மன்னவன் குமரனாரே 14/32 
மன்னவன் தவத்தை 14/31 
மாசிலாக் குமிழி 13/14 
மாசிலாச்சோலை 15/97 


வல்லம் தலபுராணம் 

451 
மாசியும் மகமும் 8/26 

யோகநாயகி 15/74 
மாதவம் பெருகும் 15/95 

யோகமாமுனி 12/3 
மாதவம் பெருகும் கௌதம் 2/53 யோகமும் அதிக 6/12 
மாதுமை புரத்தில் 1/34 

யோசனை நாலு 12/42 
மாயவன் உரை 3/22 

வங்கமால்வரையை 5/11 
மாயவன்தனை 8/7 

வங்கமால்வரையை நேரும் 6/11 
மாயவனார்தானும் 10/3 

வச்சரீசுபரருக்கு 15/43 
மாரன் உருப்பொடி 1/22 வச்சரீசுபரனும் 14/33 
மாலினால் அவம் 6/4 

வச்சிரதீர்த்தம் 8/45 
மாவுடன் கமுகு 2/32 

வச்சிரதீர்த்தத் தென்கரை 8/40 
மாற்றலர் 15/5 

வச்சிரம்பிடித்த கையன் 4/8 
மானிடர் தேவி 11/5 

வடவனலென்ன 12/35 
மித்துருக்கள் 14/15 

வடிவுடைமாரனார் 15/57 
மின்னெனும் 4/14 

வஞ்சனைகாமியாகு 4/33 
முகங்கள் 2/15 

வணங்குவர் பதத்தை 3/17 
முயல்வலியுடனே 8/35 

வந்தமுனி 15/38 
முருகுமல்லிகை 3/33 

வந்தராமனும் 4/44 
முல்லையங் கணை 5/10 

வந்தவீரர்முன் 14/10 
முல்லையின் பொழில் 7/153 வந்துமிந்திரன் 13/10 
முனிவரில்திலகா 15/50 

வம்பலர்பொழில் 3/39 
முனிவன் இவ்வுரை 6/32 வயங்கு ருத்திரன் 9/25 
முன்புதாருகன் 12/57 

வரமது அடைந்த 14/50 
முன்னவனான 12/28 

வருந்திடா திருந்த 9/38 
முன்னொரு நாளையில் 14/5 வருவினைச் செயலை 5/6 
மெய்முயலாம் வடிவம் 2/8 வருவினையறுக்கும் 1/31 
மெலிந்த சண்டிகை 12/24 வரையதன் நடுவில் 15/49 
மேகவாகனன் 8/10 

வரையினில் உயர்ந்த 4/51 
மைந்தனை ஈன்ற 14/20 

வலம்புரி 4/1 
மைப்பிடிமிடற்றன் 13/1 

வல்லம்மாள்கணவன் 15/3 
மைப்பிணி மிடற்றான் 3/49 வல்லம்மாள் சுதனாம் 2/57 
யாவரும் பணிந்து 12/49 

வல்லம்மாள் நகராம் 15/57 


452 


வல்லம்மாநகரம் 8/46 
வல்லம் நகரமென்னும் 15/34 
வல்லம் நகரின் 15/101 


வல்லமங்கள 9/13 


வல்லிமங்களநாயகி 14/16 
வல்லையம்பிடித்தவர் 15/22 
வல்வினையை 12/31 
வளங்களும் 13/39 
வளமுடைச்சோழ 15/28 
வள்ளலே 12/25 


வாக்கினால் 8/15 


வாசவன் முதலாய் 9/41 
வாசவன் மொழிப்படி 13/12 
வாது மகாகாளி 15/84 
வாயுமயேசரன் 9/33 
வாயுவின்கணை 12/30 
வாயுவெள்ளம் 14/11 
வாய்வருந்தியும் 2/6 
வாலையில் மாயின் 8/21 
வாவியின்திகழ் 2/3 
வாவியின் படிந்து 10/9 
வாவியின் மதகால் 2/40 
வானநீர் பொழியாதாகில் 9/8 
வானவர் 4/29 


விதித்த மங்களமாம் 15/40 
விலையிலாப் பணியும் 2/36 
வில்லினமுயர்ந்த 5/1 
விளங்குசண்டிகை 15/82 
விளங்கு தீர்த்த முது 7/44 
விளங்கு பூதபாவனனெனும் 9/35 
விசியகமலப்பாதம் 6/14 
வீசுசந்தனம் 3/14 
வீரமாகிய 15/83 
வெகுதவம் 7/13 
வெகுநிவேதனங்கள் 15/65 
வெங்கராவினுக்கு 7/45 
வெண்பொடி 1/3 
வெந்திடும் 4/35 
வெள்ளியங்கிரி 2/14 
வெள்ளையானையும் 8/11 
வேங்கையாவுடன் 2/2 
வேண்டும் 3/8 
வேதநாயகர் 12/14 
வேதமாமுனி 12/9 
வேதமாமுனிவோர்களில் 4/39 
வேதனும் 7/2 
வேதனும் மாதும் 13/46 
வேதனார் 6/33 
வேதன்மாலவன் 7/41 
வேதிகுடி 2/28 
வேதியர்திலகன் 2/55 
வேயின் நற்கணுவின் 2/37 
வேலுடன்தனுவும் 15/25 
வேளவன்கணை 4/20 
வைத்ததோர் சோளிகை 14/46 


வானுயரளவு 4/7 
வானோர்களும் 13/4 
விடமருதூர் 2/27 
விடுத்த வெள்ளம் 12/18 
விடைமேல் 7/21 


விட்டபாணங்கள் 12/22 


விண்டர் நாயகனும் 7/33 
விண்ணவர்வாசம் 13/26 


w 


WA 


www. 


www 


wwwwwww 


www 


VLM-1 


WEST 


PERIOD 


HUMUS 


SOIL 


411litt 


T 


PT to 


GREYSOIL 


will 


www. 


www 


il1 


the 


带 
山 


the111Ville 

3 
$EME 
小 能三 


tu 


COMPACTCLAY** 


111 


III 


w 


o 


work 


0 


LOOSESCILWITHSANDSTONE 

Aub COMPACTSOIL 


S 


12 


.1 


LOOSESOIL 


II 


SOILWITH 


SANDSTONE 


Prot 


metres 


0 


? 


11 


11 


O 


L 


10 to 


11 


D 


0 


12 


13 


I-B 


. 


11 


O 


11 


11 


11 


0 


OO 


O 


. 


DUMP 


o 


10 


11 


O 


1.00 


1 


LOOSE 
BROWN 
SOIL 


0 


g 


. 


13 


Qi 


I-A 


O 


SAN 
DY 
SOIL 


AQ 


co 


00 


1 


054 


Or 


LATERITE 
SOIL 
NATURAL 

LAXY 


ONDE 


ADAD 


OqDO 


BOL 
QOCOCOD 


Fig 
. 


A 


Southern 
section 
in 
VL: 
1--1 


நன்றி 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
தஞ்சாவூர் 


M 


wwwww 


www. 


VLM-2 


PERIOD 


SOUTH 


NORTH 


he 


WALL 


LOOSESOIL 


FLOOR 


@ 


FLOOR) 


T 


PIT 


3000 


0 


8응 


Do 


8.00 


00 


c 


a 


D 


III 


Bog 


for 


Doo 


ole 
ODD 
O 


oawna 


o 


Oo 


0 


oo 


D 


> 


DUMP 


) 


Go 


2.00 


D 


AД 


og 


임 9 


oo 


여a 


DO 


MUOWALL 


COMPACTSOIL 


www 


MindAWA 


↑ II 


5 


FLOOR3 


il 


1 


1 


I 


I! 


00.) 


I! 


Lillil 


LOOSE 
BROWN 
SOIL 
1 


1 


I-B 


기 


T 


SANDYSOIL 


I 
- 
A 


tau 


LATERITESOILNATURAL 


நன்றி 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
தஞ்சாவூர் 


. 


RAMPART SECTION 


10.00 


LOOst soit 

SOIL ( 2 


RHITHI * Aly 

! 
PRISHTISNI 2 


3 


SANDY SOIL 


DO 


4 


PHASE - 2 


LATERITE SOUL 


ICICI 
ICICIO 


7.00 


WEATWERED SOIL 


I 


OMOC ! 


5.00 


METRES 


0 


1 


• 


1 


ol 


© 


6 


7 


* 


LATERITE SOIL 


. 


w 


. 


o 


10 


* 


PHASE 


2 


. 


mo 


2 


o 


7 
COMPACT SOIL 


5GHENGLİ 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
BOTAS 


LATERITE /HATURAL 


Fig . C 


Southern section in VL 1-3 


w 


WWE 


( 
T774-7 
( 
) 
( 
1 
( 
1 
011 


Fig.23 


Red 
- 
painted 
Red 
ware 


நன்றி 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
தஞ்சாவூர் 


玩 


以 


7E 


% 


E 
E 


* 
] 
E 


4 


น 


事。 


民 


山 


4 


YY 


区· 


P 


以 


Sans 


0 


Graffiti 
symbols 
5 
நன்றி 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
தஞ்சாவூர் 


||LIFEiPhone 


www. 


1 


- 


www 


1 


2 


S 


5 


6 


V 


L 


9 


10 


- 


* 


| 


1 


O 
| 
2 
3 


5 


9 


7 


otGS 


CMS 


Boneobjects 


நன்றி 
தமிழ்ப் 
பல்கலைக் 
கழகம் 
தஞ்சாவூர் 


- 


wwwwww 


- 


பா 


www . 


பாட 


79 E 


80 


Kāviripnumpaţ ţinem 


- 


11 


Tēralundur 


R. 
Kaveri 


Thanjavur 


Tiruchira 


Vallam 


10 


+ 


- 


25 


50 


- 


நன்றி தமிழ்ப் பல்கலைக் கழகம் தஞ்சாவூர் 


- 


பார் 


wwwwwww 


--- 


--- 


N 


THE 


VALLAM 


FORT 


கா 


MOAT 


| 


WIN 


110 


// 


50 


----- 


11 


TE 


நன்றி தமிழ்ப் பல்கலைக் கழகம் தஞ்சாவூர் 


--TO 


பெர 


Plate IA 


The highway running across the fort at the 
western entrance 


The moat around the fort north - western part 

நன்றி தமிழ்ப் பல்கலைக் கழகம் தஞ்சாவூர் 


7 


8 


101 


Cm | 


Bone objects நன்றி தமிழ்ப் பல்கலைக் கழகம் தஞ்சாவூர் 


நன்றி தமிழ்ப் பல்கலைக் கழகம் தஞ்சாவூர் 


Brahmi letters on potsherds 


நூலகம் 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

சென்னை -600113 
அண்மை வெளியீடுகள் 

ரூ.பை. 
இருபதாம் நூற்றாண்டின் சாதனைத் தமிழ்ப்பெண்மணிகள் 

150.00 
இசுலாமியச் சிற்றிலக்கியங்கள் 

40,00 
அறிவியல் நோக்கில் மொழி 

45.00 
மீனவர் சமுதாய நாட்டுப்புறப் பாடல்கள் 

35.00 
A Course in Modern Standard Tamil 

65.00 
கம்பன் களஞ்சியம் 

280.00 
குலோத்துங்கன் பார்வையில் சமூகம் 

70.00 
மொழியியல் நோக்கில் தொல்காப்பிய - சங்க இலக்கிய ஆய்வுகள் 40.00 
தமிழர் பண்பாட்டுச் சொற்கோவை - ஒப்பனையியல் 

250.00 
தமிழிலக்கியக் குறியீடுகள் அகராதி 

225.00 
அரங்கேற்று காதை ஆராய்ச்சி 

140.00 
பழந்தமிழ் அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் 

45.00 
இந்தியச் சூழலில் மொழி இழப்பு ஒரு சமுதாய மொழியியல் பார்வை 60.00 
நீறணி பவளக் குன்றம் 

35.00 
உலகப் பகுத்தறிவு நீரோட்டத்தில் பெரியார் 

35.00 
கலீலியோ முதல் கலாம் வரை 

35.00 
குலோத்துங்கன் கவிதைகள் ஒரு கோபுர தீபம் 

60.00 
தமிழறிஞர் அடிகளாசிரியரின் சிறுவர் இலக்கியப் பாடல்கள் 

30.00 
நாமக்கல் கவிஞரின் தமிழ்ப்பணி 

30.00 
ஈழத்தில் கண்ணகி கலாச்சாரம் 

30.00 
சிறுபஞ்சமூலம் - ஒரு சமுகவியல் பார்வை 

30.00 
மீளும் வரலாறு அறியப்படாத நந்தனின் கதை 

40.00 
சங்கத் தமிழ் பகுதி 1 

100.00 
சங்கத் தமிழ் பகுதி 2 

100.00 
ம.பொ.சி.யின் வாழ்க்கை வரலாற்று இலக்கியங்கள் 

60.00 
தொல்காப்பியம் , சங்க இலக்கியம் பதிப்பும் பதிப்பாளரும் 

160.00 
இந்தி நாடகப்பனுவல் ( ஆடிமாதத்தில் ஒரு நாள் ) 

50.00 
திராவிட இயக்கத்தில் அன்னை மணியம்மையின் பங்கு 

40.00 
பண்பாட்டுப் பார்வையில் திருமந்திரம் 

70.00 
காரைக்கால் அம்மையார் பாடல்கள் ஓர் ஆய்வு 

40.00 
Freudism in the Novels of James Joyce and T.Jankiraman :A comparative study 125.00 
இலக்கணத்தொகை யாப்பு பாட்டியல் 

290.00 
தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் தமிழ்ப்பண்பாடு 

310.00 
பதிற்றுப்பத்து மூலமும் ஆராய்ச்சிப்புத்துரையும் 

170.00 
தமிழ் மொழிபெயர்ப்பு முன்னோடிகள் 

185.00 
பாரதியின் தமிழ்மொழிப்பற்று 

50.00 
மனிதப்புனிதர் கக்கன் 

110.00 


711 வல்லம் தலபுராணம் 


200.00 


